பாதும் இட்டு 


InstituteofTamil 


தமிழர் ஆடைகள் 


முனைவர் கு . பகவதி 


யாவரும் 


தம்கேளம் 


Studies 


Internatione 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


தமிழர் ஆடைகள் 


முனைவர் கு . பகவதி 

இணைப்பேராசிரியர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


யாவரும் 


கேளிர் 


ANTERNATIONAL 


STUDIES 


MSTITUTE 


TAMAL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 

சி.ஐ.டி. வளாகம் , தரமணி , சென்னை - 600 113 . 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


: tamilar ādaiga ! 


Author 


: 


Dr. K. Bhagavathi, M.A. , Ph.D., 
Associate Professor 
International Institute of Tamil Studies 
C.P.T. Campus, Chennai - 600 113 . 


Publisher 


: 


International Institute of Tamil Studies 
C.P.T. Campus, Chennai - 600 113 . 
Ph : 22542992 


Publication No. 


: . 460 


Language 


: 


Tamil 


Edition 


: 


Second ; Frist - 1980 


Year of Publication 


: 


2003 


Paper Used 


: 


18.6 TNPL Maplitho 


Size of the Book 


21/14 cms. 


Printing type Used 


: 


10 , 12 , 14 , 18 points 


No. of Pages 


: 


xiv + 422 


No. of Copies 


; 


1000 


Price 


. 


Rs . 90 / - (Rupees ninety only ) 


Printing 


: 


Powerman Printers 


89 , Coral Merchant Street 
Mannady, Chennai - 600 001 
Ph.25248342 


Subject 


: 


Costumes of the Tamils 


Special Information 


: 


This is the first Book on costumes 


of the Tamils 


முனைவர் சா . கிருட்டினமூர்த்தி 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
தரமணி , சென்னை -600 113 . 


மான 


அணிந்துரை 
மனிதனின் அடிப்படைத் தேவைகளுள் ஆடை இன்றியமையாதது . 
ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்பது முதுமொழி . மனிதனுடைய 
அடிப்படைத் தேவையாகவும் பண்பாட்டுச் சின்னமாகவும் விளங்குவது 
ஆடை . ஆடையைக் குறிப்பதற்கு இலக்கியங்களில் பல சொற்கள் 
ஆளப்பட்டுள்ளன. உடுக்கை , துணி , ஆடை , உடுப்பு, குப்பாயம் , மெய்ப்பை , 
பட்டுடை , கலிங்கம் , புடவை , கச்சு , தானை , படாம் என ஆடைகளைக் 
குறிக்கும் பல்வேறு சொற்கள் நிலவிவந்துள்ளதைக் காணும்போது 
இத்தகு பண்பாடுடைய சமுதாயமாகத் தமிழ்ச் சமுதாயம் இருந்தது 
என்பதை நாம் அறியலாம் . உடுக்கை இழந்தவன் கைபோல என்று 
ஆடையின் இன்றியமையாமை உணர்வோடு இணைத்துக் 
கூறப்பட்டுள்ளதைக் காணமுடிகிறது . பண்டைத் தமிழர்களின் 
தொழில்களில் ஆடை நெய்தல் தொழில் குறிப்பிடத்தக்க இடத்தைப் 
பெற்றிருந்தது . 

நெசவு இன்றியமையாத தொழிலாகப் பண்டைத் தமிழர்க்கு 
இருந்தது . பஞ்சு எடுத்தல் , நூல் நூற்றல் , ஆடை நெய்தல் , சாயம் 
தோய்த்தல் , ஆடை தைத்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் 
நடைபெற்றதாக இலக்கியங்களில் காண முடிகின்றது . பஞ்சு எடுத்தல் , 
நூல் நூற்றல் போன்ற பணிகளைக் கணவனை இழந்த பெண்கள் 
மேற்கொண்டதாக இலக்கியங்கள் கூறுகின்றன . அவர்கள் பருத்திப் 
பெண்டிர் , ஆளில் பெண்டிர் என்று வழங்கப்பட்டனர் . மிக நுட்பம் 
ஆடை வகையையும் முன்னோர் நெய்ததற்கான சான்றுகள் நிரம்பக் 
காணப்படுகின்றன. நூல் ஆடையோடு பட்டு ஆடை நெய்வதிலும் 
வினை நுட்பஞ் சான்றவர்களாகப் பண்டைத் தமிழர்கள் இருந்தனர் . 
நீலப்பட்டு , பூம்பட்டு , வெண்பட்டு , வண்ணப்பட்டு , ரோமப்பட்டு 
என்றெல்லாம் பட்டின் வகைகளைப் பற்றிப் பல்வேறு இலக்கியங்களில் 
பேசப்படுகின்றன . நூற்ற இழையின் இழையைக் காணமுடியாத 
அளவிற்கு மிக நுட்பமான ஆடைகளையும் முன்னோர்கள் நெய்தனர் 
என்பதற்குச் சான்றுகள் நிரம்ப உள்ளன . இழைமருங்கு அறியா 
நுழைநூல் கலிங்கம் என்று மலைபடுகடாம் ஆடையின் சிறப்பை 
வெளிப்படுத்திக் காட்டுகின்றது . ஆடை நெய்தல் என்ற செய்தியைக் 
கொண்டு நெய்வதற்குத் தறிகள் இருந்தன என்று கருத இடம் உண்டு . 
ஆனால் 1885 இல்தான் - பிரிட்டனைச் சார்ந்த இ . கார்ட்ரைட் என்பவர் 


பமான 


விசைத்தறியைக் கண்டுபிடித்தார் என்பதை அறியமுடிகிறது . இந்நிலையில் 
மிக நுட்பமான ஆடைகளை நெய்யும் நுட்பத்தைத் தமிழர்கள் முன்பே 
அறிந்திருந்தனர் என்பதைக் காணும் பொழுது வியப்படையாமல் 
இருக்கமுடியவில்லை . 

ஆடைகளைத் தைக்கும் தொழில் 
நடைபெற்றதற்கான குறிப்பும் காணப்படுகிறது . துன்னல்காரர் , துன்னூசி 
போன்ற சொற்கள் ஆடை தைக்கப்பட்டதைக் குறிப்பதாக அமைகின்றன . 
துணியைத் தைத்து ஆடையாக அணிந்துகொள்ளும் நிலை இருந்ததால் 
அதற்கான பொறிகள் இருந்திருக்கவேண்டும் என்று கருதலாம் . பிரான்ஸ் 
நாட்டைச் சார்ந்த பார்த்திலேமீ என்பவர் 1829 இல்தான் தையல் 
பொறியைக் கண்டுபிடித்தார் என அறிய முடிகிறது . இதனால் 2000 
ஆண்டுகளுக்கு முன்பு துணி நெய்வதும் , உடல் அமைப்பிற்கேற்ற 
வகையில் ஆடைகள் தைத்துக் கொள்வதும் ஆகிய நிலைகள் இருந்தன 
என்பது வியக்கத்தக்கதாக உள்ளது . இத்தகைய நிலையில் பண்டைய 
தமிழர்கள் நாகரிகத்தின் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருந்தனர் 
என்பதற்கு நம்முடைய இலக்கியங்களில் சான்றுகள் நிரம்பவுள்ளன. 
தமிழர்களின் நாகரிக அடையாளங்களாகக் காணப்படும் பல்வேறு 
கூறுகளுள் ஆடை இன்றியமையாதது என்பதால் இது பற்றிய செய்திகள் 
இலக்கியங்களில் பயின்று வந்துள்ள நிலையில் அவற்றைத் தொகுத்துக் 
காண்பது என்பது நம்மை நாமே மீளாய்வுக்கு உட்படுத்துவதாகும். 
இந்நிலையில் தமிழர் பண்பாடு வரிசையில் உலகத் தமிழாராய்ச்சி 
நிறுவனம் தமிழர் ஆடைகள் எனும் தொகுப்பாய்வை மேற்கொண்டது . 
இந்த நூலின் இன்றியமையாமை கருதி இதனை மறுபதிப்பாக வெளியிட 
இந்நிறுவனம் முடிவு செய்தது . இதனை மறுபதிப்பாக வெளியிட 
இசைவளித்த நிறுவனப் பதிப்புக்குழு உறுப்பினர்களுக்கு முதற்கண் 
நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . இது போன்று தமிழர்களின் 
பெருமையை , புகழை வெளிப்படுத்திக்காட்டும் நூல்கள் நிரம்ப 
வெளிவரவேண்டும் . 

இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் , ஊக்கமும் தந்து வருகின்ற 
நிறுவனத் தலைவர் மாண்புமிகு கல்வியமைச்சர் திருமிகு செ . செம்மலை 
அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சி பண்பாடு - மற்றும் அறநிலையத்துறைச் 
செயலாளர் திருமிகு புஏ . இராமையா இ.ஆய , அவர்களுக்கும் , கூடுதல் 
செயலாளர் திருமிகு தா . சந்திரசேகரன் இ.ஆய , அவர்களுக்கும் என் 
நன்றியறிதலைப் புலப்படுத்திக் கொள்கிறேன் . 

இந்நூலினை அழகுற அச்சிட்டுத்தந்த சென்னை பவர்மேன் 
அச்சகத்தார்க்கும் நன்றி . 


22-07-2003 
சென்னை 


இயக்குநர் 


முதற்பதிப்பின் முகவுரை 


டாக்டர் . ச . வே . சுப்பிரமணியன் 


மேனாள் இயக்குநர், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 


தமிழரின் பண்பாட்டை விளக்குவதற்குப் பயன் 
படும் பல நூல்களை நிறுவனம் வெளியிட எண்ணி 
யுள்ளது . . முயன்று கொண்டிருக்கிறது . அவ்வகையில் 
முதல் நூலாக நிறுவனத்திலிருந்து தமிழர் நாட்டு 
விளையாட்டுகள் என்ற நூல் அக்டோபர் எண்பதில் 
வெளிவந்தது . இரண்டாவது நூலாக இந்நூல் வெளி 
வருகின்றது . ஆயின் இந்நிறுவனத்தில் ஆய்வு செய்து 
டாக்டர் பட்டம் பெற்ற ஆய்வேடு என்ற முறையில் 
அந்நிலையில் முதல் நூலாக வெளிவருகின்றது . இதைத் 
தெர்டாந்து தமிழரின் பழக்கவழக்கங்களும் நம்பிக்கை 
களும் , தமிழர் உணவு , தமிழர் கண்ட மனம் போன்ற 
நூல்கள் வெளிவரவிருக்கின்றன . 


இந்நூலாசிரியை டாக்டர் கே . பகவதி அவர்களின் 
கடுமையான முயற்சியையும் உழைப்பையும் ஆய்வைப் 
பகுத்தும் வகுத்தும் செய்கின்ற முறையையும் நூலின் 
ஒவ்வொரு பக்கமும் எடுத்தியம்புகின்றது . அதோடு 
ஆடை பற்றிய கலைச்சொற்கள் 1750 - க்கு மேல் 
தொகுத்துத் தந்துள்ளமை வருகின்ற ஆராய்ச்சிக்கு வழி 
வகுக்கும் . ஆடை பற்றிய பழமொழிகள் , நம்பிக்கைகள் , 
இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் இவைகளை 
யெல்லாம் திரட்டிப் பின்னிணைப்பாகத் தந்துள்ளமை 
பாராட்டத்தக்க முயற்சி . திருமதி பகவதி இதுபோன்ற 
பல நல்ல ஆய்வு நூல்களை வருங்காலத்தில் எழுத 
வேண்டும் . எழுதுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்து 
கிறேன் . 


இந்நூலினைச் சிறப்புற குறுகிய காலத்தில் 
அச்சிட்டு தந்த நாவல் ஆர்ட் பிரிண்டர்ஸ் அச்சக 
உரிமையாளர் கவிஞர் நாரா . நாச்சியப்பன் அவர் 

களுக்கு எங்கள் நன்றி உரித்தாகுக . 
அடையாறு 

அன்பன் 
சென்னை - 600020 . 

ச . வே . சுப்பிரமணியன் 


நன்றியுரை 


தமிழர் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உணர்த் 
தும் நூல்களை வெளியிடும் முயற்சியில் செயல்பட்டு 
வரும் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தினால் தமிழர் 
ஆடைகள் எனும் இவ்வாய்வு நூல் வெளிவருகிறது . 
இவ்வாய்ப்பினை நல்கிய நிறுவனத்திற்கும் இயக்குநருக் 
கும் என் நன்றியைச் சமர்ப்பிக்கின்றேன் . 

நூலின் உருவாக்கத்திற்குத் தேவையான அரிய 
கருத்துக்களை நல்கி துணை புரிந்த எனது மதிப்பிற்கும் 
வணக்கத்திற்குமுரிய பேராசிரியர் டாக்டர் . ச . வே . 
சுப்பிரமணியன் அவர்கட்கு என் இதய நன்றியைக் 
காணிக்கையாக்குகின்றேன் . 

ஆய்வுக் கட்டுரை எழுதும் போது தங்கள் உயர்ந்த 
எண்ணங்களை அளித்து வழிகாட்டிய முனைவர் குழு 
விற்கு என் நன்றி உரித்து . நூலாக்குங்கால் தனது 
சிந்தனைகள் பலவற்றைச் சிறக்க அளித்த நெசவுத் 
தொழில் நுட்பக் கல்லூரி முதல்வர் திரு . பி . எஸ் . சுந்தர 
ராஜன் அவர்கட்கு என் நன்றி . எழுந்த சில ஐயப்பாடு 
போக்கி , 

இன் முகத்துடன் உதவி புரிந்த 
திரு . ஆ . சிவலிங்கனார் அவர்களுக்கு 

நன்றி 
என்றும் உரியது . மற்றும் பல நிலைகளிலும் இந்நூல் 
வெளியீட்டிற்குத் துணைபுரிந்த என் சகோதர சகோதரி 
யர்க்கும் நன்றி . 


களைப் 


என் 


இவ்வாய்வேட்டினை வெளியிட அனுமதி அளித்த 
சென்னைப் பல்கலைக் கழகத்திற்கும் என் நன்றியைத் 
தெரிவித்துக் கொள்கிறேன் . 


சென்னை 


கே . பகவதி 


Introduction 


The history of costumes is as old as the history of humans , 
a knowledge of which will be of immense use to the historians 
of human civilization . The complexities of culture and civiliza 
tion cannot be unfathomed fully without a deep understanding 
of the customs and conventions underlying the day - to - day lives 
of the individuals . These customs and conventions are an 
organic blend of various things of which the costumes are of 
cardinal importance . We cannot think of a human being who 
could not obsess himself with his dress , at least a few moments 
of bis every - day routine . That costumes have become deeply 
embedded in the life of man and consequently in the culture of 
mankind is too obvious to need further elucidation . A complete 
understanding of the costumes of a people is not just one of the 
essential realms of a historian s exploration ; it is of unceasing 
interest to the generality of mankind too , in so far as it unravels 
before them the nuances of the daily lives of a people at a 
particular point of time , and also it may both in positive and 
negative ways influence our ways of dressing . "We cannot afford 
to be the students of human history without having a working 
knowledge of the history of costumes , since , as the Tamil saying 
goes , 

without cloths to cover him a man is but half of himself. 

And , living is a serious business , tremondously serious and 
important . All our modes of knowing and being costitute this 
vital business of mankind . Our " being is the infrastructure and 
“ knowing the supecstructure of this wonderful edifice of human 
life. No doubt , these two structures , well - balanced , complete 
the life on this earth . But there is an element of crudeness and 
primitivity in this building . It must be polished , given emblish 
ment . An extrinsic ornamentation done with the same serious 
ness and care must be added to its intrinsic strengih and beauty . 
Such a refinement may not enhance the inner splendour of the 
structure , but it is cerer a luxury ; it makes the form of the 


viii 


building what it ought to be . This external beauty is the 
clothes . As long as human civilization continues, custumes 
will be there ; organically connected with our modes of living . 

Hence a study of the custumes is as important as the study 
of any other facet of human life. No literature worth the name 
could ignore it. After all , literature and the other arts are but 
the off springs of the artist s passion for life , a fuller life , and 
his inexhaustible interest in representing it in the artefacts. In 
fact even a superficial survey of the literatures of the world 
reveals the astonishing fact that the modes of dressing of the 
individual literary characters and personalities have a significant 
bearing not only on their individual lives but on the thematic 
organization of the literary works also . It is not uncommon to 
come across a change in the course of events , an unexpected 
shift in emplasis , a dramatic appeal to the readers , a felt 
compulsion and immediacy in the evolution and interrelatedness 
of life portrayed in the works of art due solely to the costume 
styles which the writer conceives for the people of his artistic 
world . In the hands of matured artists it is much more than this . 
The adoptation of a particular kind of dress may give an unmis 
takable clue to the unfathoming of the very conception of the 
writer that underlies the overall thematic structure of the work . 
The garments worn by the characters have been used by many 
poets as a rich source of creating images and symbois . The in 
ward greatness or littleness of a man could be judged through 
bis outward appearance, the obvious manifestation of which is 
his dress . It is not for nothing that Shakespeare has given 
considerable importance to the robes and crowns and jewels 
and garments in his plays wherein live the universal man and 
woman . . They may give a clue toward unravelling the puzzle 
behind his overriding concern with kings and nobles and courts . 
The assignment of garments and ornaments to bis characters is 
not the result of any arbitrary conventions . For Shakespeare, 
for that matter, for most of the writers of the Classical age 
crowns and robes , rich costumes and jewels were the fitting out 
ward manifestations of the person s inward majesty . Such 


ix 


costumes of the characters along with their other outward 
grandeurs may indicate something of the conception of human 
heing by the writer as a supreme being and also they may point 
toward the artist s vision of the amplitude and greatness of 
human life . The modern writer s preoccupation with the 
commonplace souls and their unglamourous adventures, and 
their ultimate conception of human soul as commonplace and 
its emotions as mean may be reflected among other things by 
the attire assigned to the characters. Consequently , a compara 
tive study of the costume - pattern of the characters in a literature 
of one cpoch with that of another epoch , of the costumes used 
by one cultural group with that of another may lead toward the 
discovery of valuable materials for a historical and sociological 
study of the peoples of different ages and cultures . 


Again , as Dr. Sachidand Sahay puts it , rightly , " Dress is 
the most eminet form of individual as well as racial self -expres 
sion . It is at the same time an excellent embodiment of their 
sense of beauty For individual self expression no human 
activity affords so much scope to the average man or woman as 
does dress or personal adornments ( Indian Custume Coiffure 
and Ornament, Delhi , 1971 p.1 . ) It is not only that One s way 
of dressing may , in unmistakable terms , determine one s tastes 
and temperaments in general and one s aesthegtic sense in parti 
cular . The more subtle and finer spheres of human life like 
love and sensuousness are , at least in a limited way , organically 
connected with one s self -expression through one s costumes . 
Or , to put it precisely , one s manner of dressing may help us 
to judge though not dicisively , one s whole mode of aesthetic 
living . Applying the priociplc of reductive process , we may even 
go to the extent of saying that this style in dressing may have 
a hearing on one s material existence too , since one s wordly 
living and aesthetic living are not unrelated to one another . 


So much for the relationship of dress with life and literature . 
A detailed study of the evolution of costumes among differeat. 
culiural groups may bring to the fore hitherto upexplored 


K 


avenues in the civilization of mankind . But this is too ambi 
tious a project for the present wiiter who bas to remain contented 
with the study of the costumes of Tamils, an illustrious race 
which is at once complex and unsophisticated, highly cultured 
and primitive, extraordicarily valorous and yet incredibly gentle 
and soft . An attempt to gain some insight of the cultural 
pattern of this people has had to be made only on the basis of 
the evidences we find in their literature , sculpture. and painting 
since there is no concrete historical evidence . This is especially 
so with the Carkam Tamils , a people who lived , as their lite 
ratures passionately illustrátc , un exemplary life at the dawn of 
the Caristian era and even before. But art is not a figment of 
imagination nor is it the offspring of a neurotic mind . It is 
the product of the living experiences of a meniber of the society , 
its unique spokesman , its unacknowledged legislator . He is 
different from the historian in the sense that he is an inseparable 
blend of a historian , a bard ( a creator ) , and a prophet. The 
sense of history in poetry is masked by prophecy and creation , 
no doubt, but it is only inaskell, never destroyed . A learned and 
skilful critic can unearth it and reconstructure the cultural 
facets of the people represented in the given work of art . 


உள்ளே ... 


V 


முகவுரை 
நன்றியுரை 

vi 
Introduction 

vii 
முன்னுரை 

1-16 
ஆடையின் தோற்றம் - 2; ஆடையும் சூழலும் - 4 ; 
மூலப்பொருட்களும் முதலாடையும் - 5 ; ஆடை பற்றிய 
ஆய்வு மூலங்கள் - 7 ; ஆடை வரலாறு.- 9 ; ஆடை 
வரலாற்று நூல்கள் - 12 ; ஆய்வு நோக்கம் - 13 ; 

ஆய்வின் தன்மை - 14 , 
குறுக்க விளக்கம் 

17-18 
1. ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 

19-78 
உடை - 23 ; ஆடை - 26 ; தழை - 27 ; நாருடை - 30 ; 
துகில் - 33 ; கலிங்கம் - 37 ; அறுவை - 39 ; சிதார் - 41 ; 
தானை - 42 ; காழகம் - 43 ; மடி - 44 ; பட்டு - 46 ; 
பூங்கரை நீலம் 48 ; தூசு - 48 ; புட்டகம் - 49 ; கம்பல் - 49 ; 
நூல். - 50 ; வாலிது - 50 ; கச்சை . 50 ; கச்சு - 52 ; 
மெய்ப்பை 53 ; உத்தரீயம் - 57 ; போர்வை - 59 ; 
கவசம் - 62 ; அரத்தம் - 64 ; ஈர்ங்கட்டு - 65 ; கோடி - 65 ; 
கூறை - 66 ; புடைவை - 67 ; வட்டுடை - 68 ; வங்கச் 
சாதர் - 69 ; வட்டம் - 70 ; கோசிகம் - 70 ; காம்பு - 71 ; 
நேத்திரம் - 71 ; நீவி - 72 ; கலை - 73 ; இரட்டு - 74 ; 
பீதகம் -74 ; கோபம் - 75 ; பரியட்டக்காசு - 76 ; 

தேவாங்கு - 76 . 
2. தமிழர் உடைகள் - உடுத்தும் முறைகள் 

89-118 
குழந்தைகள் - 92 ; ஆடவர் - 93 ; மகளிர் 103 ; 
ஆடையும் அணியும் - 114 ; பொது ஆடைகள் - 116 . 
3. பழக்க வழக்கங்கள் - நம்பிக்கைகள் 119-182 

பழக்கவழக்கங்கள் - 119 ; காலமும் ஆடையும் --120 ; 
சடங்குச் சூழலும் ஆடையும் - 126 ; தகுதியும் ஆடை 
யும் - 135 ; இனம் - 137 ; கைம் பெண்டிர் - 139 ; துறவி 


கள் - 143 ; தொழிலும் ஆடையும் - 149 ; வழிபாடும் 
ஆடையும் - 158 ; ஆடலும் ஆடையும் - 160 ; நிலமும் 
ஆடையும் - 161 ; ஆடையினைக் கையாளும் முறை 
கள் - 162 ; குறிப்புக்காட்டல் - 167 ; சூதும் ஆடை 
யும் - 169 ; சில ஒழுக்க நியதிகள் - 169 ; அரசகுல . 
வழக்கு - 172 ; நம்பிக்கைகள் - 175 ; வினை - 177 ; 

கனவு - 179 ; மந்திரம் - 180 .. 
4. மீவியல்புக் கூறுகள் 

183-190 
சிவபெருமான் - 183 ; திருமால் - 187 ; முருகன் - 188 ; 
விநாயகன் - 188 ; உமை - 188 . 
5. ஆடையும் தொழிலும் 

190-233 
ஆடைத்தொழில் - 192 ; மூலப் பொருட்கள் - 193 ; 
இலை தழைகள் - 194 ; மரனார் - 195 ; தோல் - 196 ; 
மயிர் - 196 ; பருத்தி - 197 ; பட்டு 199 ; உருவாக்கல் - 201 ; 
தூய்மை செய்தல் - 203 ; நூற்றல் - 204 ; பா - 206 ; நெய் 
தல் - 206 ; மிளிர வைத்தல் - 209 ; வண்ணமூட்டல் - 210 ; 
பூ வேலைப்பாடுகள் செய்தல் -213; கரையழகு செய்தல் - 
214 ; மணமூட்டல் - 215 ; தையற்கலை - 220 ; சீர் செய் 
தல் - 221 ; வடிவங் கொடுத்தல் - 222 ; வணிகம் - 223 ; 
ஆடை தூய்மை செய்தல் - 226 ; ஆடைத் தொழிலாளர் 

சமுதாய நிலை - 227 . 
கலைச்சொல் அகராதி 

• 235-292 
ஆடை பற்றிய பழமொழிகள் 

293-3011 
குடும்பப் பழமொழிகள் 

301-303 
இணைப் பழமொழிகள் 

303- 8 
நம்பிக்கைகள் 

309-30 
இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 

315-384 
முதல் நூற் பட்டியல் 

385--388 
துணை நூற் பட்டியல் 

389-397 
கட்டுரைகள் 

398-399 
இதழ்கள் 

399-400 
வெளிவராத பொருட் கட்டுரை 

400 
தொகுப்பு நூல்கள் 

400-401 
References 

402-406 
சொல்லகராதி 

407 - 421 ) 


முன்னுரை 


உண்டி முதற்றே உலகம் இயங்கினும் உண்டியையும்விட 
உலகில் இன்றியமையாதது ஆடை என்பது சான்றோர் தம் 
முடிபு . இதனை , கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்ப 
தூஉம் உண்பதூஉம் இன்றிக் கெடும் என்னும் வள்ளுவர் வாக்குத் 
தெளிவாக்கும் . தெய்வப் புலவர் இக்குறளில் உயிர் கொடுக்கும் 
உண்டியை முதலில் கூறவில்லை . மயிர் நீப்பின் வாழாக் கவரி 
மான் அன்ன மாந்தர்க்குத் தேவையான உடையையே சொல்லிச் 
செல்கின்றார் . மாந்தனிடம் தனிச்சிறப்புப் பெற்ற ஆடை எண் 
வகை இன்பம் , எண்ணெண் கலைகள் " இவற்றுள் ஒன்றெனத் 
திகழும் தன்மையையும் பெற்றுள்ளது . ஆடையில்லா மனிதன் 
அரைமனிதன் , ஆள்பாதி ஆடைபாதி என்ற தமிழர் மொழி 
களும் இதன் காரணமாகக் கிளைத்தனவே . அறிஞர் பலரும் 
தன் மேன்மையினைத் தம் சொற்களால் சிறப்பித்துள்ளனர் .. 


1 . 

“ Dress , ornament , perfume , women , couch , singing , food 
and betel were regarded by ancient Indian savants as the 
eight enjoyments of life . 

Costumes of India and Pakistan , S.N.Dar , P. 180 . 
2. Tamil Lexicon , Vol.l , part - 1, P. 180 . 
3. " Clothes in short , in primitive as in modern times are not 

merely the covering of the body , but the vesture of the 
soul . ” - Encyclopaedia Britannica, Vo1.7, 677 . 
“ In the life of a man the first and foremost are food and 
clothing. To man these two are fetters and chains which 
bind him to the field of re - birth . 

-Costumes Textiles Cosmetics and Coiffure, 
Dr. Motichandra , P. 49 . 


2 


தமிழர் ஆடைகள் 


இவற்றால் தன்னையும் , தன்னைச் சுற்றியுள்ள மாந்தரின் 
சிறப்பியல்புகளையும் உணர்த்தி நிற்பதில் முதன்மை பெறுவன 
வற்றுள் ஆடையும் ஒன்று எனல் மிகையில்லை . 

இத்தகைய பெருஞ்சிறப்புடைய ஆடை பற்றிய கல்வி , 
நமக்குத் தரும் மாந்தர் வாழ்க்கைக் கூறுகள் பல . 


1 . உடையின் தன்மை , உடுத்தும் முறை 
2. ஆடைத் தொழில் அறிவு 
3. மக்களின் பழக்கவழக்கங்கள் , கலையுணர்வு , நம்பிக் 

கையுணர்வு , நாகரிக உணர்வு 
போன்றவற்றைக் குறிப்பிடலாம் . 

இக்கூறுகள் , பல்வேறு இனத்தாரிடையே அமைந்து கிடக்கும் 
ஒற்றுமைகள் , வேற்றுமைகள் , பிற நாட்டார் தொடர்பால் 
ஏற்பட்ட பண்பாட்டுப் பரிமாற்றங்கள் போன்றனவற்றையும் 
புலப்படுத்துகின்றன . 
ஆடையின் தோற்றம் 

மக்கள் வாழ்வு முறையினைத் தெளிவுபடக் காட்டுவதில் ஒரு 
கூறான ஆடையின் தோற்றம் பற்றிய வரலாறு இன்றைய நிலை 
யிலும் தெளிவாகாத ஒன்று . அறிஞர் பலர் பல எண்ணங்களைக் 
கூறிச் 

செல்கின்றனர் . இவற்றுள் தட்ப வெப்ப நிலையைக் 
காரணமாகக் காட்டுதல் பரவலான கருத்தாகத் தென்படுகிறது . 


ஆக்னெஸ் ஆலன் உடையின் தோற்றம் சூழலைப் பொறுத் 
துப் பலபடியாகத் தோன்றி இருக்க வேண்டும் என்பர் . தட்ப 
வெப்ப நிலை என்று சொல்வது ஆய்வின் முதற்படிதான் என்று 
இதற்குப் விளக்கங்களையும் நவில்வார் . 

ஆடையின் 
தோற்றம் , அணிகலன் என்ற நிலையில் அல்லது ஒரு இனத்தா 
ரிடம் இருந்து இன்னொரு இனத்தாரைப் பிரித்தல் அல்லது 
தனது தகுதி காட்டல் அல்லது மந்திர சக்தியில் உள்ள 
நம்பிக்கை போன்ற காரணங்களாகலாம் என்பர் . * 

தட்ப வெப்பநிலை மட்டுமன்றி , மாந்தர் இனத்தை விலங்கு 
களிடம் இருந்துப் பிரித்தலில் இருந்தும் தோன்றியிருக்கலாம் 
4 . “ So we have seen clothing may have started as ornament or 

to distinguish one tribe from another or to show rank or 
because certain things were believed to have magic quali 
ties . The Story of Clothes , Agnes Allen , Pp . 15 , 16 . 


முன்னுரை 


3 


8 


என்பர் சிங்காரவேலு . மனிதனிடம் மயிரில்லாமையும் , செயற் 
கையாகப் போர்த்தலுக்கு மனிதனைத் தூண்டியிருக்கக் கூடும் 
என்றும் இவர் கருதுகின்றார் , அறிஞர் சிலரின் எண்ணங்களாக 
அழகுபடுத்தல் , கவர்ச்சி , அடையாளச் சின்னத்தின் வளர்ச்சி 
நிலை , மாறுவேடம் போன்றவற்றையும் இவர் இயம்புகின்றார் , 

மேரியட்டர் கெட்டுனென் என்பார் , தட்பவெப்ப நிலையை 
விடவும் , பொருட்களை அணிந்து கொள்வதில் உள்ள ஆர்வமே 
உடையின் தோற்றம் என முடிவுரைப்பதற்கான வாய்ப்புக் கூறு 
கள் மிகுதியாக உள எனக் காட்டுவார் . 

எஸ் . என் . தார் ஆடையின் தோற்றம் தட்பவெப்பம் கருதிய 
தன்று என்றுரைப்பர் . இதற்கு இவர் கூறும் காரணம் வெவ்வேறு 

டங்களில் உள்ள பல சமுதாயத்தினரைப் பார்க்கும்போது மிக 
மோசமான தட்ப வெப்ப நிலையிலும் அவர்கள் எவ்வித பாது 
காப்பையும் நாடாமையே . ஆதாம் ஏவாள் தொடர்பானதொரு 
கருத்தும் காணப்படுகிறது . 
இவ்வாறு , 

அறிஞர் பலரின் எண்ணங்களையும் நோக்க , 
நாணம் , 

அடக்கம் , அடிப்படையில் உடுத்தத் தொடங்கினர் 


5 . 


6 . 


“ The fact that climatic condition ... has been an important 
factor in the origin of the use of clothing cannot be doubted 
for after all it is one of ihose factors that has differentiated 
human beings from animals which grow warm coats and 
transmit then to their offspring by heridity . It is even assu 
med an account of the loss of hair of the body , man was 
compelled to seek for all artificial covering . - The Scial 
Life of the Tamils , S. Singaravelu . P. 70 
The Social Life of the Tamils , S. Singaravelu . P. 75 
Fundamentals of Dress ,. Marietta Kettunen , P. 192 . 
silf we turn to study the various societies of primitive sava . 
ges , he says we find in many cases where the climate is far 
worse than our own they do not seem to need the least pro 
tection from it - Costumes of India and Pakistan , S.N. Dar . 
“ The art of Dress did never begin till Eve , our mother learnt 
to sin . Ibid , Introduction . 


7 . 


8 . 


9 . 


2 


4 


தமிழர் ஆடைகள் 


. 


என்னும் குறிப்பு யாண்டும் தென்படவில்லை . தட்பவெப்ப 
நிலையும் ஆடைத் தோற்றத்திற்குரியதொரு காரணமே தவிர 
முதன்மையானது அன்று . அழகு படுத்திக் கொள்ளல் என்னும் 
சிந்தனைக்கே இவர்தம் எண்ணங்கள் 

வர்தம் எண்ணங்கள் பொருந்தி வருகின்றன . 
இந்நிலையில் ஆடையின் தோற்றம் உடலை அழகுபடுத்திக் 
கொள்வதினின்றும் உருவானது என்பது ஏற்றுக் கொள்ளக் கூடி 
யதே . இதனை , லெஸ்டர் கருத்தும் உறுதிப்படுத்துகின்றது .10 


ஆடையும் சூழலும் 

1. மானவுணர்வுக்குத் துணையாதல் 2. அழகினை மிகுவித் 
தல் 3. தட்பவெப்ப நிலையினின்றும் பாதுகாத்தல் 4. தன் 
தகுதியியம்பல் 5. உடுத்தவர் தகுதியியம்பல் . 6. கலையுணர்வு 
எடுத்துக் காட்டல் போன்ற பல்வேறு பயன்களைத் தன்னில் 
வெளிப்படுத்தி நிற்கும் உடை , நாட்டின் தட்ப வெப்பம் , நாட் 
டில் உற்பத்தியாகும் மூலப்பொருள் , உளவியல் , சமுதாய நிலை , 
உடலின் தன்மை , பொருளாதாரம் என்ற பல நிலைகளுக்கிணங்க 
அமையும் என்பர் .1 


இன்று பல் துறைகளிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் , மாறு 
பாடுகள் இக்கட்டுப்பாடுகளைத் தளர்த்திவிட்டதைக் காண்கின் 
றோம் . 


அதிக வெப்ப நிலைக்கேற்ப குறைந்த அளவு உடையுடுத்திய 
தமிழர் , பண்பாட்டுக் கலப்பு காரணமாக இன்று அதிகமாக 
ஆடையுடுத்தல் கண்கூடு . ஒரு நாட்டில் மூலப் பொருட்கள் 
எல்லா நாட்டினருக்கும் கிடைக்கத் தொடங்கவே எல்லா வகை 

டைகளையும் எல்லா மாந்தரும் பயன்படுத்தும் தன்மையும் 
அமைகின்றது . 


10. The beginning of dress , that from which dress came to be 

was in tlie form of body decoration . The painting , cutting 
and tatooing of the skin arę forms of body decoration 
which were the first step toward modern dress .. - Historic 
Costume , Lester ,, 


11. Indiail Costume Coiffure and Ornament 

- Sachidanand Salbay , P.XV. 


முன்னுரை 


5 


உடல் இயல்புகளுக்கேற்ப உடை உடுத்தல் சாதாரண 
மாந்தர் நிலையே . மகளிர் ஆடவர் உடையை உடுத்தும் வழக் 
கமும் இன்று காணப்படுகின்றது . சமுதாய நிலை எனக் காணின் , 
சாதி மதம் போன்றவற்றில் உள்ள கட்டுப்பாடு இன்று தளர்ந்து 
விட்டிருக்கக் காண்கின்றோம் . உளவியலுக்கேற்றபடி உடுத் தல் 
ஓரளவுக்குப் பின்பற்றப்பட்டு வருகின்றது . 

எனவே , காலந்தோறும் ஏற்படும் அரசியல் , பொருளா 
தாரம் , சமயம் போன்ற சூழல்களுக்கேற்ப ஆடையும் மாறுபட்டு 
அமைகின்றது எனல் பொருந்தும் . 


மூலப் பொருட்களும் முதல் ஆடையும் 

இன்று மாந்தர் , இயற்கை நல்கும் தாவர ( vegetable ) 
விலங்கு ( animal ) இழைகளுடன் , தன்னால் உருவாக்கப்பட்ட 
செயற்கை யிழைகளையும் ( synthetic fibre ) ஆடைக்காகப் பயன் 
படுத்துகின்றனர் . செயற்கை இழைகள் கண்டு பிடிக்கப்படா 
நிலையில் , முதலிரு இழைகளையுமே மாந்தர் பயன்படுத்தினர் . 
இவற்றுள்ளும் தழை , மரவுரி , தோல் இவையே ஆதி மனிதன் 
உடைகள் . இவற்றுள் எது முதலாடை என்பது இன்றும் முடிவு 
செய்யப்படாத ஒன்று . அறிஞர் சிலர் தோலினையும் , 1 - சிலர் 
தழையினையும் முதலாடை என்பர் . தழைப்பற்றிய எண்ணங் 
களே அதிகமாகக் காணப்படுகின்றன . சில சான்றுகளை இவண் 
காணலாம் . 


19 


1. ஆடையின் தோற்றத்துக்கு அழகு படுத்தலே காரணம் 
எனக் கண்டோம் . இதற்குத் தோலினை விடவும் இலை தழை 
களைப் பயன்படுத்தினர் என்பதே பொருத்தமானதாகும் . 


12. “ Which fibres were the very first to be used we cannot say . 

, , 
The Story of Clothes , Agnes Allen , P. 19 . 
13. “ Man s earliest clothing consisted of animal pelts and 

hides . " - Fundamentals of Dress - Marietta Kettunen - 143 . 


14 . 


தழையாடைகளுக்கும் மரப்பட்டை . ஆடைகளுக்கும் பிறகு 
தான் தோல் ஆடைகள் கண்டு பிடிக்கப்பட்டு இருக்க 
வேண்டும் பழந்தமிழகத்தில் நெசவுத் தொழில் . அரங்க 
பொன்னுசாமி , கொங்கு இதழ் , 15-3-1976 , பக் -5 ! , 


6 


தமிழர் ஆடைகள் 


2. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த மனிதன் முதலில் 
பயன்படுத்தியது . இயற்கையினின்றும் கிடைத்த பொருட்களே 
யாம் . இயற்கையாகக் கிடைத்த காய் 

கிடைத்த காய் கனிகளே புலாலுக்கு 
முன்னர் அவன் உண்ணும் பொருளாக இருந்திருக்க வேண்டும் . 
இதைப்போன்று இயற்கை வழங்கிய இலை தழைகள் , மரவுரியைப் 
பயன்படுத்திய பின்னரே , உணவுக்காகப் பெற்ற விலங்குகளின் 
தோலினை அவன் உடையாகவும் பயன்படுத்தியிருக்க வேண்டும் . 

3 . ஆதாம் ஏவாள் முதலில் உடுத்தியது தழையுடை . இறை 
வன் அவர்க்குக் கொடுத்தது தோலாடை என்பது விவிலிய நூல் 
தரும் விளக்கம் . எனவே விவிலிய நூல் காலத்திய எண்ணமாக 
இதனைக் கொள்ள , ஈண்டும் தோலாடை இரண்டாமிடமே 
பெறலைக் காணலாம் . 


எனக் 


எனவே அழகு 

கருதி தழையுடைகளையும் பின்னர். பல் 
உணர்வுகளின் அடிப்படையில் பிற உடைகளையும் அணியத் 
தாடங்குகின்றான் மனிதன் 

கருதலாம் . தழைகள் 
கிடைக்கவியலாத பனிப்பிரதேசம் போன்ற இடங்களில் வாழ்ந்த 
மக்கள் தோலினை முதலில் பயன்படுத்தியிருக்கக்கூடும் எனினும் , 
பெரும்பான்மையான இடங்களில் தழையுடையினையே முதல் 
உடையாகக் கொண்டு இருந்திருக்க வேண்டும் என்பது ஈண்டு 
தெளிவு பெறுகின்றது . 


இவ் வெண்ரைங்கட்குத் துணையாக , தமிழர் ஆடை வரலா 
றும் சில கருத்துகளைத் தருகின்றது . 


1. தமிழரின் உடைகளாகச் சங்க இலக்கியம் பல உடைகளை 
இயம்பினும் , இவற்றுள் சிறப்பாக அமைவது தழையுடையே , 
ஆடவர் மரவுரி உடுத்தலும் சாணலாகும் ஒன்று . பழமை மரபு 
டன் தொடர்புடைய பழக்க வழக்கமாக தனைக் கொள்ள 
வாம் . 


2 . உலக உடை வரலாற்றில் ஆதிமுதல் தோல் மயிராடை 
இடம் பெறினும் , தமிழர் இதனைப் பெரும்பாலும் பயன்படுத்தி 
யிரார் என்பதையே அவர் தம் வரலாறு காட்டக் காண்கின் 
றோம் . தோலாடை பற்றிய ஒரு சில குறிப்புகளையே தமிழர் 
ஆடை வரலாறு சொல்லிச் செல்கின்றது . இதற்கென்று தனித்த 
பெயர்கள் அமையாமையும் இக்கருத்தினை உறுதிப்படுத்த 
உதவும் . 


2 


முன்னுரை 


ஆடைபற்றிய ஆய்வு மூலங்கள் 

வரலாற்றினை முழுமையாக உணர்வதற்கு உதவும் ஆய்வு 
மூலங்கள் அவையாவன : - தொல்பொருள் , இலக்கியம் , 
வரலாறு , தொல்கதை , புராணம் , பழக்க வழக்கம் , மொழி நூல் , 
புவியியல் , கலைகள் , கல்வெட்டு போன்றன . இம்மூலங்கள் 
அனைத்தையும் இணைத்து ஆராயும்போது தான் உண்மையும் 
தெளிவும் பொருந்திய முழுமையானதொரு வரலாற்றை நாம் 
பெற இயலும் . இணைத்து நோக்குதலின் முழுமையினைப் பெற 
தனித்தனியே நோக்குதல் அடிப்படை என்ற நிலையில் இவண் 
லக்கியம் உணர்த்தும் ஆடை வரலாறு ஆராயப்படுகின்றது . 

இலக்கியம் கொள்கைக்காகப் படைக்கப் படினும் , பொழுது . 
போக்கிற்காகப் படைக்கப்படினும் அவையுணர்ந்தோ உணரா 
மலோ அவ்வக் கால வரலாற்றுச் செய்திகளையும் , மக்களின் 
பண்பாட்டுக் கூறுகளையும் சொல்லிச் செல்கின்றன என்பது 
உண்மை . சுருங்கச் சொன்னால் , சமுதாயத்தாக்கங்கள் அவ்வவ் 
கால இலக்கியங்களில் இருத்தல் இயற்கை எனலாம் . சமுதாயத் 
தாக்கம் என்று நோக்க , மக்களிடம் முதன்மையிடம் பெற்றிருந்த 
ஆடைகளின் தோய்வும் , பலநிலைகளில் அமைந்து 

கிடக்கக் 
காண்கின்றோம் . 

அறிஞர் , இலக்கியம் வரலாற்றுண்மைக்குத் தேவை எனக் 
கருதினும் , " " சிலர் அதனை ஏற்றுக் கொள்ளாது மறுக்கின்றனர் . 
தொல்பொருட்களே ஆடை பற்றிய ஆய்வுக்கு மிகுந்த துணையா 
கும் என்று கருதுகின்றனர் .16 

ஆயின் வரலாற்றுடன் , ஆடை வரலாற்றுக்கும் இலக்கியம் 
மிக முக்கியத்துவம் வாய்ந்ததொரு ஆய்வு மூலம் என்பதைச் சில 
எண்ணங்கள் வழி நிறுவலாம் . 
15. ஒரு நாட்டின் வரலாற்றை எழுதுதற்கு அந்நாட்டில் 

எழுந்துள்ள இலக்கியப் படைப்புகள் , கண்டெடுக்கப்பட்ட 
கல்வெட்டுகள் , புதை பொருட்கள் , பழங்காலக் கட்டடச் 
சிதைவுகள் , சிற்பச் சின்னங்கள் , சமயக் கோட்பாடுகள் 
ஆகியவை 

சான்றுகளாக உதவி வந்துள்ளன . தமிழக 
வரலாறு - மக்களும் பண்பாடும் , கே . கே . பிள்ளை , பக் . 12 . 
16. In the study of such a subject archaeological accounts 

are more valuable as they enrich the knowledge by the 
actual representation of the object : - Poets - dramatists 
and literatures however versatile they may be cannot 


8 


தமிழர் ஆடைகள் 


1. இலக்கியம் வாழ்க்கையைப் பிரதிபலிக்கும் ஒரு கூறு . 


2. ஆடை அணிகளைப் பொறுத்தவரை இலக்கியத்தில் 
புனைந்துரைகளைக் கலக்கத் தேவையில்லை . 

சான்றாக 
இன்றைய இலக்கியங்களைக் காணலாம் . படைப்போன் படைக் 
கும் நிகழ்ச்சிகள் , பாத்திரங்கள் புனைந்துரையாயினும் , 
பாத்திரங்களின் ஆடை அவற்றுடன் கூடிய மாந்தர் தம் 
தொடர்பு ஆகியவை கற்பனையன்று . ஆசிரியன் தான் தினந் 
தோறும் காணும் நிலைகளையும் , மாற்றங்களையுமே இவற்றுள் 
வடிக்கின்றான் .இந்நிலையில் சங்க இலக்கியத்தை நோக்குவோம் . 
புலவன் பல நிலைகளில் ஆடைகளை வருணிக்கின்றான் . காம்புரி 
யன்ன அறுவையையும் , பருந்தின் ஈர்ஞ்சிறகன்ன சிதாரினையும் 
உரைக்கின்றான் . இவண் உவமை ஆடையின் மேன்மையினை 
யும் , இழிவினையும் புலப்படுத்துகின்றது . ஆடையின் இயல் 
பினை ளவுக்கு மிகைப்படுத்துவன இவை எனினும் உண்மை 
நிலையை உரைக்கவேண்டும் என்ற புலவன் தன் விழைவே இவ் 
வெளியீட்டு நிலை . இயல்பினை மிகைப்படுத்திக் கூறியுள்ளதால் 
இவ்வாடைகளே புனைந்துரை எனல் ஏற்றுக் கொள்ளத்தக்கதா ? 
இவ்வாடைகள் அக்காலத்தில் வழக்கிலிருந்தன என்பது உண்மை 
தானே . எனவே ஆடைபோன்ற பயன்பாட்டு நிலையில் உள்ள 
வற்றைப் பொறுத்தவரையில் புலவர் தங்கள் கால எண்ணங் 
களைத்தான் பிரதிபலிப்பர் ; பிரதிபலிக்க முடியும் என்பது மறுக்க 
முடியாத உண்மையாகும் . இலக்கியச் செய்திகளுட் சில , 
துரைத்தலாக இருத்தல் ஒப்புக்கொள்ளத் தக்கதே யாயினும் 
அவற்றை அத்துணை எளியனவாகக் கருதித் தள்ளிவிடுதல் 
எவ்வாற்றானும் ஏற்புடையதன்று என்னும் 
பண்டாரத்தார் கூற்றையும் இவண் சுட்டலாம் .17 


புனைந் 


சதாசிவ 


actually create the object before the eyes in such a vivid 
manner as a painter or a sculptor , actually portrays the 
inner ideas and places the object: before the people . " 
Indian costume coiffure and ornament, Sachidanand sabay 
P.xx. 


17. இலக்கியமும் கல்வெட்டுகளும் , சதாசிவபண்டாரத்தார் , 

பக் 103 . 


முன்னுரை 


9 


3. சிற்பம் சித்திரம் போன்று காட்சிச் சான்றாகப் பயன் 
படாது இலக்கியம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையே . 
ஆயின் , காட்சிச் சான்று மட்டுமே ஆடை வரலாறு முழுமையும் 
உணர்த்த வல்லதாகாது . வரலாறு எனின் அது எவ்வாறு அரச 
வாழ்க்கை மட்டும் அல்லவோ , சாதாரண 

மக்களின் 
வாழ்க்கை நிலைகள் ஒவ்வொன்றையும் எடுத்தியம்பவேண்டுமோ 
அதைப் போன்று ஆடை வரலாறு என்பதும் ஆடையுடுத்தும் 
முறையை விளக்குவது மட்டுமன்று , ஆடையுடன் தொடர் 
புடைய மாந்தர் வாழ்வியற் கூறுகள் ஒவ்வொன்றையும் அது 
விளக்க வேண்டும் . எனவே உடுத்தும் முறை ஓரளவே வெளிப்படி 
னும் பிற ஆடை வரலாற்றுக்குத் தேவையான விளக்கங்களைத் 
தெரிந்து கொள்வதற்கும் : இலக்கியம் மிக முக்கியமானது என்பது 
மறுக்கமுடியாத நிலை . இலக்கிய ஆய்வு இயம்பும் உண்மையும் 


கூட . 


தமிழர் ஆடைகளைப் பொறுத்தவரையில் இலக்கியத்தின் 
சிறப்பினை மேலும் சுட்டலாம் . 7 - ஆம் நூற்றாண்டுக்குப் 
பின்னரே தான் சிற்பம் சித்திரங்களைக் காண இயலும் நிலையில் 
அதற்கு முன்னைய , தமிழர் வாழ்வியற் கூறுகளில் தெளிவு பெற 
இலக்கியங்களே உறு துணையாக அமைகின்றன எனும் உண்மை 
யில் , இது தனிச் சிறப்பு பொருந்தியுள்ளமை வெள்ளிடைமலை . 


தனை 


ஆடை வரலாறு 

ஆடைவரலாற்றின் முதல் சான்றாக நாம் காண்பது 
நியாண்டர்தால் மனிதனைப் பற்றிய எண்ணம் என்பர் . 
" மனித இனவரலாற்றில் சான்றுகளோடு கூடிய மிகப் பழமை 
யான மனிதர் நியாண்டர்தால் மனிதர்களே . டுரோ - மக்னான் 
காலத்தில் பிரான்ஸில் காவிலான் என்ற குகையில் கிடைத்த ஓர் 
எலும்புக் கூட்டின் அருகில் ஒரு கொண்டை ஊசி , சிறு கச்சை 
களுடன் கூடிய ஊசி போன்றவை கிடைத்தன , என்னும் 
எண்ணத்தால் உணரலாம் . கி.மு. 800 ) ஆண்டிலேயே எகிப்திய 
விவசாயிகள் சணல் 

சணல் இழைகளைத் தயாரித்தனர் . கிறித்துவுக்கு 
4000 ஆண்டுகளுக்கு முன்னரே சணல் ஆடைகள் எகிப்தில் மலிந் 
திருந்தன . கம்பளி ஆடையும் காணக் கிடைத்தது . இதே காலப் 
பகுதியில் ஐரோப்பாவின் ஏரிப்பகுதி மக்கள் ஆட்டின் மயிரை 
18. தமிழியல் , தொகுதி - 5 , தமிழிலக்கியத்தில் ஆடை வகைகள் , 

அ . மீரா முகைதீன் , பக் . 90 . 


10 


தமிழர் ஆடைகள் 


வெட்டி அதனின்றும் கம்பளி ஆடைகளை நெய்தனர் என 
அடுத்த நிலையில் எகிப்திய , ஐரோப்பிய மக்களின் உடைபற்றிய 
எண்ணங்களைக் காண்கின்றோம் . 


என 


உடை 


இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணக் கிடைக் 
கும் பருத்தியிழைகளே இந்தியரின் ஆடை பற்றிய உணர்வினை 
நல்கும் முதல் சான்று ஆகும் . கி.மு. 2303 அளவில் சிந்து வெளி 
வணிகர்களின் வெளிநாட்டு வணிகப் பொருட்களில் பருத்தி 
யாடையும் ஒன்று 

சுமேரியன் கையெழுத்துப்படிகள் 
சொல்கின்றன . 

மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட 
எண்ணற்ற நூற்கதிர்த் திருகுகள் இம்மக்கள் ஏழையர் - செல் 
வந்தர் என்ற வேறுபாடின்றி நூற்கும் தொழிலில் ஈடுபட் 
டிருந்ததைத் தெரிவிக்கின்றன . 21 

பிற நாட்டாராகிய எகிப்தியர் , கிரேக்கர் 
வரலாற்றைக் காண , அவர்கள் பயன்படுத்திய பெரும்பாலான 
மூலப் பொருட்கள் தமிழரிடம் ஒன்றுபட்டே இருக்கக் காண் 
கின்றோம் . ஆயின் உடுக்கும் நிலையில் மாறுபாடு அமைகின்றது . 
பொதுவாகப் பிற நாட்டார் உடுத்தியனவாக உடல் முழுவதும் 
மூடியது போன்ற உடைகள் அமைய , அன்று தமிழ் நாட்டார் 
இடையாடைக்கு மட்டுமே முக்கியத்துவம் - கொடுத்திருந்த 
நிலையைக் காண்கின்றோம் . ஆடவர் பெண்டிர் ஆடைகளில் வேறு 
பாடு அதிகமாக அமையாமை பிற நாட்டர் பண்பாக அமை 
கின்றது . தமிழர் அன்று உடுத்திய நிலை விளக்கமுறாவிடினும் , 
இன்றைய நிலை கொண்டு , உடுக்கும் விதத்தில் ஓரளவுக்கு வேறு 
பாடு இருந்திருக்கலாம் என்று எண்ணத் தோன்றுகின்றது . 

வடஇந்தியரிடம் இருந்து தமிழர் வேறுபடுதல் இன்றும் 
கண்கூடு . அன்றும் சில லைகளில் வேறுபட்டு இருந்தனர் . 
அ . மீரா முகைதீன் தனது ஆய்வுக் கட்டுரையில் இந்தியரின் 
ஆடை பற்றிப் பேசுமபோது , 


சிந்துவெளி நாகரிகக் காலம் , வேதகாலம் , பௌத்த காலம் , 
மௌரியர் காலம் , குப்தர் 

குப்தர் காலம் , மொகலாயர் காலம் . 
ஆங்கிலேயர் காலம் ஆகியவை வளர்ந்து வந்த நாகரிகத்தின் 
19. தமிழியல் , தொகுதி -6 , தமிழிலக்கியத்தில் ஆடை வகைகள் , 

அ . மீரா முகைதீன் , பக்-92 . 
20. மேற்படி பக் . 92 
21 . 

பக் . 95 


முன்னுரை 


11 


பல . 


வசனா 


பலபடி நிலைகளைத் தருகின்றன என்று கூறி அந்தந்தக் கால 
ஆடை வகைகளையும் விளக்குகின்றார் . வடநாட்டாரின் ஆடை 
யுடன் தொடர்புடைய சொற்களாக இவர் குறிப்பிடும் சொற்கள் 
அவையாவன: - துர்சா , யான்ட்வா ,, 

அல்லது 
வஸ்திரம் , வாசஸ் அதிவாசா , நீவி , அத்கா , டிராபி , பிசாசு , 
வா தூயா , சுவாசஸ் 

கவாசனா , ஊர்னா- சூத்ரா , ஊர்னா , 
உத்தரீயம் , அந்தரீயம் , ஆப்ரபதீனபதா , கஸ்கவுமா , அகதா , 
கொடும்பரா , அந்தர்வாசா , உத்தராசங்கா உஷ்னிசா ஹாஸ்தி 
சவுந்திகா , மத்சய வாலாகா, காடுங்குர்னகா , சதவல்லிகா 
பத்கர் , கமர்பத் , சங்காத்தி அல்லது இரட்டைச்சடார் , அந்தர் 
வசாக , உத்தராசங்கா அல்லது துப்பட்டா , பித்தியாஸ்தரானா . 
கண்கே பிராக்டீசதானா , வார்சிக சார்திகா , கஞ்சுகா , அவுர்நா 

தரூபயரிஸ் கர்தான் , பைலான் , வார்சதம்சன , கம்பலான் 
விவிதான் , வஸ்திரம் , அகர்பாசம் , ஆவிகம் , ராங்காவா , 
உஸ்னிசா , வெஸ்தனி, யாக்சினி, தேவதாகுலகோகா , கண்டா , 
துப்பட்டா , லகோதி , சானாபாப் , சௌவ்டார் , பருத்தி , 
வல்வெட்டு , குல்லா , பக்கிரி , தார்.வெஸ் குல்லாய் , தலைப்பாகை , 
கமா , பைசாமா , பட்டாடை , உப்பக்சா , 

சார்வார் , 
லங்கோடு , காக்ரா , பர்சாஸ் போன்றன . 


கபா , 


வட 


இவற்றுள் பெரும்பான்மையன தமிழர் ஆடைபற்றிய 
சொற்களினின்றும் மாறுபட்டன . எனினும் ஒரு சில 
நாட்டார் தொடர்பு காரணமாகத் தமிழ் மொழியிலும் பயிலப் 
படுகின்றமையைக் காண்கின்றோம் . 


வகையான 


சால் 


வடநாட்டு மக்கள் தமிழரிடம் இருந்து தோலாடைபற்றிய 
எண்ணத்திலும் மிகுந்த வேறுபாட்டுடன் அமைகின்றனர் . பல் 

மயிராடை , தோலாடையைப் பயன்படுத்தியிருக் 
கின்றனர் அவர்கள் . சான்றாக , " மௌரியர் கால மக்கள் பருத்தி 
யாடையைப் 

பயன்படுத்தினர் . மற்றும் கம்பளித் துணிக்கு 
அவுரிநா என்றும் , தங்கவேலையுடன் கூடிய ஒப்பனை 
வைக்கு ஜாதரூபபரிஸ்கர்தன் என்றும் குழிக்குள் வாழ்சிற்றுயிர் 
களின் தோலாடையைக் குறிக்கப் பைலான் என்றும் காட்டுப் 
பூனைத் தோலாடையைக் குறிக்கப் வார்சதம்சன என்றும் பல 
வகைச் சொற்களைப் பயன் படுத்தினர் . கம்பலான் விவிதான் 
என்ற ஆடை 

கால் நடைகளின் மயிர்களால் ஆனவை . ஆவிகம் 
என்பவை ஆடுகளின் மெல்லிய மயிர்களால் ஆனவை . ராங்காவா 


12 

தமிழர் ஆடைகள் 
என்பது மான் மயிர் மற்றும் கம்பளியாலான சால்வை " 
என்பதனைச் சுட்டலாம் . 


என்ற 


இம்முறையில் தோலாடை , மயிராடையை அதிகமாகப் 
பயன்படுத்தியமை , தமிழரிடத்தில் காணவியலாத ஒன்று . 

எனவே “ பண்பாட்டைப்பகுத்துணர ஆடை ஓர் உறுப்பு ; 
அப்பண்பாட்டு அடிப்படையில் ஆடை வகைகள் ஒரு குறிப் 
பிட்டப் பிரிவினரின் தன்மையைக் காட்டுவதாக அமையும் 

கூற்றின் உண்மையை அயலார் ஆடையுடன் தமிழர் 
ஆடையையும் ஒப்பிடப் புலனாகின்றது . 

இன்று பல்வேறு தொடர்புகள் பல்வேறு புதுமைகளைப் 
புகுத்தியிருப்பினும் தேசிய உடையாகவும் தமிழர் உடையாகவும் 
திகழ்வது வேட்டியும் புடவையுமே . ஆயின் பொது நிலையில் 
பண்டைய நிலையினின்றும் காலவண்ணம் ( Fashion ) 

( Fashion ) காரண 
மாகக் குறைத்தும் நிறைத்தும் உடலோடு ஒட்டியும் தளர்த்தியும் 
பலவேறுபட்ட இயல்புகளில் உடையினை உடுத்துவதை இன்று 
நாம் காண்கின்றோம் . 


ஆடை . வரலாற்று நூல்கள் 

ஆடையைப் பற்றிய எண்ணங்கள் அண்மையில் தான் ஆய்வு 
செய்யப்படும் நிலையை அடைந்துள்ளன என்பர் .-- இக்கருத்து 
நம் 

நாட்டைப் பொறுத்தவரையிலும் ஏற்றுக் கொள்ளத் 
தக்கதே . 

அயல்நாட்டார் ஆடையின் தோற்றம் , ஆடையின் கதை , 
வரலாற்று நிலையில் ஆடையின் இயல்பு , மனிதனும் ஆடையும் , 
காலவண்ணம் , தேசிய உடைகள் போன்ற பல கருத்துகளின் 
அடிப்படையில் பல நூல்களை எழுதியுள்ளனர் . 

இந்திய ஆடை வரலாற்று நூல்களுள் சிறப்பாக 
மோதிச் சந்திரா , சச்சிதானந்த் சகாய் , எஸ் . என் . தார் 


22. தமிழியல் , தொகுதி -6 , தமிழிலக்கியத்தில் ஆடை வகைகள் 

அ . மீராமுகைதீன் , பக் . 98 
23 . மேற்படி 

பக் . 93 
24. It is only comparatively very recently that people have 

begun to take an interest in the costume of the Past . 
-- Costume through the ages.- James Layer , Introduction , 
P. 5 . 


முன்னுரை 


13 


போன்றோரின் 
நூ ல்கள் குறிப்பிடத் தக்கன . இந்தியரின் 
உடைகள் 

காலநிலைகளில் எத்தன்மையன என் 
பதைப் பல மூலங்கள் வழித் தெளிவுற எடுத்தியம்புகின்றன 


வெவ்வேறு 


வை . 


ஆயின் தொன்றுதொட்டே பெரும் சிறப்புடன் வாழ்ந்து 
உலகெங்கும் தங்கள் பெருமையைப் பரவச் செய்த தமிழரின் 
ஆடையினைப் பற்றியதொரு தனித்த நூல் ஒன்றினையும் நாம் 
காணக் கூடவில்லை . இந்திய வரலாற்றில் தமிழரின் ஆடை 
வரலாறு இடம் பெறினும் அவை முழுமையுணர்வினை நல்க 
வாய்ப்பில்லாமையால் ஒரு சில எண்ணங்களையே உரைத்து 
அமைகின்றன . அ . மீராமுகைதீன் எழுதிய தமிழ் இலக்கியத்தில் 
ஆடை வகைகள் என்ற வெளிவராத பொருட்கட்டுரை ஒன்றும் 
( கேரளப் பல்கலைக் கழகம் 1971 , ) மற்றும் சில தனிக் கட்டுரை 
களுமே தமிழர் உடை வகைகளை விளக்குவன. பொருட்கட்டுரை 
சில குறிப்பிட்ட இலக்கியங்கள் இயம்பும் ஆடைகளை விளக்கு 

தொடர் கட்டுரையாக , பி . எல் . சாமியின் சங்க 
இலக்கியத்தில் , ஆடை அணிகலன்கள் என்ற கட்டுரையினைக் 
( செந்தமிழ்ச் செல்வியில் வெளிவந்தவை ) காண்கின்றோம் . 
ஆடைபற்றிய பல்வேறு சொற்களின் வரலாற்றையும் இவர் 
சொல்லிச் செல்லும் விதம் , சில நிலைகளில் மேலும் ஆய்வுக் 
குரியதாக அமையினும் ஆய்வாளருக்கு மிகுந்த பயனுடையது . 


கின்றது . 


திருமதி . தியாகராசன் , ரா . பி . சேதுப்பிள்ளை போன்ற 
அறிஞர் பலரும் ஆடைபற்றிய கருத்துகளைச் சொல்லிச் செல் 
கின்றமையும் சுட்டத் தக்கது . 


இலக்கியம் தரும் செய்திகளை விளங்கிக் கொள்வதற்கும் , 
விரித்துக் கொள்வதற்கும் கல்வெட்டு ஆய்வாளர் குறிப்புகள் 
சிறந்த துணையாகின்றன . 


ஆய்வு நோக்கம் 

உள்ள தன் நுணுக்கம் ஆய்தல் என்பார் தொல்காப்பியர் . 
ஆய்வானது புதியது காணல் , தெரிந்ததன் மேன்மேற் காணல் . 
முன்னைய குறைகளை நீக்கல் , சமுதாயத் தேவையைப் பூர்த்தி 
செய்தல் , குறிப்பிட்ட பயன் கருதிச் செய்தல் , அறிவுச் சிக்கலை 
விடுவித்தல் என்ற எண்ணங்களின் அடிப்படையில் அமைதல் 
தேவை . எனவே ஈண்டு , 


14 


தமிழர் ஆடைகள் 


1. தமிழர் ஆடைபற்றிய நூல் . இன்மையை நீக்குதற்கும் 
2. தமிழர் ஆடைபற்றிய அறிவைப் பெறுதற்கும் 

3. அதன்வழிப் புலனாகும் தமிழரின் வாழ்வியற் கூறுகளை 
அறிதற்கும் தமிழர் ஆடைகள் பற்றிய செய்திகள் ஆய்வு 
செய்யப்படுகின்றன. 


ஆய்வின் தன்மை 

தொல்காப்பியம் முதற்கொண்டு கி . பி 12 - ஆம் நூற்றாண்டு 
வரையிலான சில குறிப்பிட்ட இலக்கியங்கள் 

இலக்கியங்கள் உணர்த்தும் 
ஆடைகளை அடிப்படையாகக் கொண்டு இவ்வாய்வு அமை 
கின்றது . எடுத்துக் கொண்ட இலக்கியங்கள் , 


தொல்காப்பியம் , எட்டுத் தொகை , பத்துப்பாட்டு , பதினெண் 
கீழ்க் கணக்கு , சிலப்பதிகாரம் , மணிமேகலை , பெருங்கதை , சீவக 
சிந்தாமணி , நாலாயிர திவ்வியப் பிரபந்தம் , தேவாரம் , நந்திக் 
கலம்பகம் , கம்பராமாயணம் , சூளாமணி , கல்லாடம் , முத்தொள் 
ளாயிரம் , மூவருலா , தஞ்சைவாணன் கோவை , கலிங்கத்துப் 
பரணி , அம்பிகாபதிக் கோவை , பெரிய புராணம் ஆகியன . 

வரலாற்றுக் கண்ணோட்டத்தில் அமையும் இவ்வாய்வு இரு 
பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

முதற் பகுதி நான்கு 
இயல்களாகப் பகுக்கப்பட்டுள்ளது . 


. 


பல 


முதலாம் இயல் 

உடைபற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 

இந்தியாவின் பிறபகுதி மாந்தர் குறித்த , - ஆடையுடன் 
தொடர்புடைய சொற்களைப் போன்று , தமிழரும் 
எண்ணற்ற சொற்களைக் கொண்டிருந்தனர் . அவற்றுள் பெரும் 
பாலனவற்றைக் கலைச்சொல்லகராதி என்னும் பகுதியாக 
நூல் இறுதியில் காணலாம் : இவண் தங்கள் ஆடைகளைக் குறித்து , 
தமிழர் வழங்கிய சொற்கள் என்னென்ன ? அவை பல் நிலைகளில் 
பெயர் பெற்றமை , பல் மாற்றத்திலும் மாற்றமடையாத சில 
சொற்களின் தனிமை , சூழல் காரணமாகத்திரிந்த மாற்றமடைந்த 
சொற்களின் இயல்பு போன்ற பலவற்றையும் காணலாம் . 


ரண்டாம் இயல் 

மிழர் உடைகள் - உடுத்தும் விதங்கள் 
உடை உடுத்தும் முறை என்று நோக்க , ஒரு குறிப்பிட்ட 
இனத்தாருக்கு நாகரிகமாகத் தோன்றுபவை மற்றொரு 


முன்னுரை 


15 


உடை 


பிரிவினருக்கு நாகரிகமாகத் தோன்றாது . எனவே நாட்டுக்கு 
நாடு , காலத்திற்குக் காலம் உடுத்தும் முறையும் , உடையின் 
தோற்றமும் மாறுபட்டு அமைகின்றன . இஸ்லாமியப் பெண்கள் 
தங்கள் முகத்தை மூடிக் கொள்வதை இன்றளவும் நாகரிகமெனக் 
கொண்டுள்ளனர் .. ஆடை அணியும் போது தங்கள் கால்களை 
மறைக்கின்றனர் சைனப் பெண்கள் . மேல் நாட்டார் கால்கள் 
தெரிய 

அணிகின்றனர் . தென்னிந்தியப் பெண்கள் 
புடவையால் 

தம்முடம்பை , பெரும்பாலும் முழுமையாக 
மறைத்துக் கொள்கின்றனர் . இன்றளவும் தம் மார்பை 
மறைக்காமை வேறுபாடாகத் தெரியவில்லை , சில மலையாள 
மகளிர்க்கு . எனவே அ . மீரான் முகைதீன் குறிப்பிடுவது போன்று 
நாகரிகம் , நாகரிகமின்மை என்பவை எல்லாம் அவரவர் சமுதாய 
மனவளர்ச்சியைப் பொறுத்ததே எனல் ஒப்புக் கொள்ளக் கூடிய 
எண்ணமேயாகும் . 


இந்நிலையில் தமிழகத்தில் வாழ்ந்தோர் அன்று உடுத்திய 
உடைகள் என்னென்ன ? அவற்றை எவ்வாறு 

உடுத்தினர் 
என்பதனை , இலக்கியங்கள் உணர்த்தும் நிலையில் விளக்கமாக 
இவண் காணலாம் . 


மூன்றாம் இயல் 

பழக்க வழக்கங்கள் - நம்பிக்கைகள் -மீவியல்புக் கூறுகள் 
இப்பகுதியில் தமிழர் , ஆடையுடன் தொடர்புடையதாகக் 
கையாண்டு வந்த பழக்க வழக்கங்கள் , இன்னும் அவற்றுள் 
ஒருசில நம்மிடம் காணப்படும் தன்மை , சிலவற்றை எச்சக் கூறு 
களாக மட்டுமே காணக்கூடிய நிலை ஆகியவை பேசப்படுகின்றன . 

நம்பிக்கைகள் என்னும் பகுதியில் , பலவித மனவுணர்வுகள் 
அடிப்படையில் அவர்களிடம் காணப்பட்ட நம்பிக்கைகளைக் 
காணலாம் . 


மீவியல்புக் கூறுகளும் உடையும் என்ற பகுதியில் , வேறுபட்ட 
தெய்வத்திற்கென , இவர்கள் சாத்திய உடைகள் , இவை தெளிவு 
படுத்தும் தமிழரின் பல எண்ணங்கள் , புராணக் கதைகள் , 
போன்றவை ஆராயப்படுகின்றன . இயக்கன் , அரக்கன் , பூதம் 
போன்ற பிற மீவியல்புக் கூறுகளின் உடைகள் பற்றிய 
எண்ணங்களும் இவண் இயம்பப்படுகின்றன . 


13 


தமிழர் ஆடைகள் 


நான்காம் இயல் 

ஆடைத் தொழில் 

பல்கலை வல்லுநரான தமிழரின் ஆடைத் தொழிலின் சிறப்பு 
இவண் விரிக்கப்படுகின்றது . நெய்தல் தொழிலுடன் வாணிபம் , 
ஆடைவெளுத்தல் ஆகியனவும் ஆடையுடன் தொடர்புடைய 
தொழில்கள் என்பதால் இங்கே இணைத்து நோக்கப்படுகின்றன . 


இரண்டாம் பகுதி தொகுப்புச் செய்திகளை உள்ளடக்கியது . 
இங்கு ஆடைபற்றிய கலைச் சொற்கள் , பழமொழிகள் , 
நம்பிக்கைகள் ஆகியய 

முறையே தொடர்ந்து இடம் 
பெறுகின்றன . 


பின்னிணைப்பாக இலக்கியத்தில் ஆடை இடம்பெறும் 
பங்கள் பொருளடிப்படையில் பகுத்துத் தொகுத்தளிக்கப் 
பட்டுள்ளன . 


குறுக்க விளக்கம் 


அகம் - அகநானூறு 
அம்பி - அம்பிகாபதிக்கோவை 
ஆசாரக் - ஆசாரக்கோவை 
இன்னா - இன்னா நாற்பது 
ஐங் - ஐங்குறுநூறு 
ஐந் . ஐம்.ஐந்திணை ஐம்பது 
கம்ப - கம்பராமாயணம் 
கம்ப . ஆரணிய - கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 
கம்ப . சுந்தர - கம்பராமாயணம் சுந்தர காண்டம் 
கல் - கல்லாடம் 
கலிங்- கலிங்கத்துப்பரணி 
கலித் - கலித்தொகை 
குறள் -திருக்குறள் 
குறிஞ்சி - குறிஞ்சிப்பாட்டு 
குறுந் - குறுந்தொகை 
சிலப் -சிலப்பதிகாரம் 
சிறு -சிறுபாணாற்றுப்படை 
சிறு - மூலம் -சிறுபஞ்சமூலம் 
சீவக - சீவகசிந்தாமணி 
சீவக - பதி - சீவக சிந்தாமணி பதிகம் 
சூளா - சூளாமணி 
தஞ்சை - தஞ்சைவாணன் கோவை 
திணை.நூற் -திணைமாலை நூற்றைம்பது 
திருமுருகு - திருமுருகாற்றுப்படை 
தேவா - தேவாரம் 

தால் - தொல்காப்பியம் 
தொல் . பேரா- தொல்காப்பியம் பேராசிரியம் 
தொல்.மெய்ப்-தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் 
நந்திக் - நந்திக் கலம்பகம் 
நற் - நற்றிணை 
நாலடி-நாலடியார் 
நாலா.திவ் - நாலாயிர திவ்விய பிரபந்தம் 
நீல - நீலகேசி 


6 


18 


தமிழர் ஆடைகள் 


ஆண் . திருப் - ஆண்டாள் திருப்பாவை 
திருப்பாண் . அமலன்-திருப்பாணாழ்வார் அமலனாதிபிரான் 
திருமங்.சிறிய - திருமங்கை மன்னன் சிறிய திருமடல் 
நம்மா.திருவாய். நம்மாழ்வார் திருவாய்மொழி 
நாச்சி , திரு - நாச்சியார் திருமொழி 
பெரி . திரு.- பெரியாழ்வார் திருமொழி 
பெரிய . திரு - பெரிய திருமொழி 
பெரு . திரு- பெருமாள் திருமொழி 
நெடு- நெடுநல்வாடை 
பட்டின- பட்டினப்பாலை 
பதி - பதிற்றுப்பத்து 
பரி - பரிபாடல் 
பழ.நா - பழமொழி நானூறு 
பெரிய பெரிய புராணம் 
அமர் - அமர்நீதி நாயனார் புராணம் 
இடங்கழி - இடங்கழி நாயனார் புராணம் 
ஏயர் - ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் 
ஏனாதி - ஏனாதி நாத நாயனார் புராணம் 
கண்ணப்ப- கண்ணப்ப நாயனார் புராணம் 
கழறிற்- கழறிற்றறிவார் நாயனார் புராணம் 
சாக்கிய - சாக்கிய நாயனார் புராணம் 
சிறு த் -சிறுத்தொண்ட நாயனார் புராணம் 
திருஞான - திருஞானசம்பந்த சுவாமிகள் புராணம் 
திருநாவு - திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணம் 
புகழ்ச்சோழ - புகழ்ச்சோழ நாயனார் புராணம் 
மானக் - மானக் கஞ்சாற நாயனார் புராணம் 
பெரிய. தடுத் - பெரிய புராணம் தடுத்தாட்கொண்ட புராணம் 
வெள்ளானை- வெள்ளாளைச் சருக்கம் 
பெருங் - பெருங்கதை 
பெரும் பெரும்பாணாற்றுப்படை 
பொருநர் - பொருநராற்றுப்படை 
மணி -மணிமேகலை 
மது - மதுரைக்காஞ்சி 
மலை - மலைபடுகடாம் 
மு.கலி - முல்லைக்கலி 
முத் - முத்தொள்ளாயிரம் 
முல்லை - முல்லைப்பாட்டு 
மூவரு மூவருலா 


ஆடைபற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 
முன்னுரை 

நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று 
நீரினும் ஆரளவின்றே 3 

என்று நட்புக்கு இலக்கணம் வகுத்தான் குறுந்தொகைப் 
புலவன் . ஆய்வுக்கும் இது பொருந்தும் . ஆய்வின் ஆழமும் 
அகலமும் வரையறைக்குட்படாதது . கற்றது கைம்மண்ணளவே 
ஆய்வின் நிலையுமாகும் . 

அறிவியல் ஆய்வு , இலக்கிய ஆய்வு , மொழிநூல் ஆய்வு 
போன்ற பல்வகை ஆய்வுகளுள் சொற்பொருள் பற்றிய ஆய்வும் 
ஒன்று . இதனை 1. பல் துறைச் சொற்கள் பற்றிய ஆய்வு 2 . 
ஒரு துறைச் சொற்கள் பற்றிய ஆய்வு 3. ஒருசொல் பற்றிய 
ஆய்வு என்ற முந்நிலைகளில் நோக்கலாம் . இவற்றுள் ஒவ்வொரு 
சொல்லும் 1. சொல்லின் தோற்றம் 2. பொருள் 3 . காலந் 
தோறும் ஏற்ற உருமாற்றம் 4. பொருள் மாற்றம் என்ற நான்கு 
கூறுகளையும் கொண்டிலங்குதல் வேண்டும் . 

மொழிப் பொருட் காரணம் விழிப்பத் தோன்றா எனினும் 
எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது அறிஞர் 
சுட்டிய உண்மை . மனித எண்ணங்கள் சொற்களில் பாதுகாக்கப் 
படுகின்றன என்ற கருத்தினையும் காண்கின்றோம் . ! 
1. “ The beautiful thoughts and images , the imagination and 

feeling of past ages are preserved in words " --says 
Trench . 
Words and Their Significance - Dr . R. P. Sethupillai,, 
Page 1 . 


3 


20 


தமிழர் ஆடைகள் 


எனவே இச் சொல்லாய்வு , மொழிவளம் , கால வளர்ச்சியில் 
மொழியில் புகும் புதுமைகள் , சமுதாயம் பண்பாடு இவற்றில் 
உண்டாகும் மாறுபாடுகள் போன்ற எண்ணங்களைத் 
தெளிவுபடுத்த உதவும் என்பதில் ஐயமில்லை . 


சொற்பொருள் ஆய்வு அன்று முதல் இன்றுவரை 

கல்தோன்றி மண்தோன்றாக் காலத்தே முன்தோன்றி 
மூத்த குடியினர் எனப் போற்றப்படுவோர் தமிழர் . இவர் தம் 
முதல் இலக்கியங்களே இவரது நாகரிகச் சிறப்பினைத் தெளி 
வாக்கும் . பல் துறை வல்லுநர்களாகிய இவர்கள் அன்றே 
ஆய்வு மனப்பான்மையுடனும் திகழ்ந்தனர் . இதற்கு , 


பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் 

சொல்லின் ஆகும் என்மனார் புலவர் ( தொல் . சொல் . 156 ) 
என்னும் தொல்காப்பிய நூற்பாவில் அமையும் . என்மனார் 
புலவர் என்ற சுட்டினைச் சிறந்ததொரு எடுத்துக்காட்டு 
ஆக்கலாம் . இவ்வெண்ணத் தொடர்ச்சி இன்றுவரைத் தொடர் 
கின்றது . இதனை இலக்கணங்களில் காணப்படும் சொல்விளக்கம் , 
நிகண்டுகள் , அகராதிகள் , கலைக் களஞ்சியங்கள் , ஒரு சொல் 
பற்றிய அறிஞர் ஆய்வுகள் போன்றன காட்டுகின்றன . 


அவை 


ஆடை பற்றிய சொற்கள் 

மனித வாழ்வில் மிகுந்த செல்வாக்குப் பெற்ற ஆடைத் 
தொடர்பாகத் தமிழன் பயன்படுத்திய சொற்கள் பல .. 
ஆடையைக் குறிப்பன ; ஆடைத்தொழிலுடன் தொடர்புடையன ; 
ஆடை உருவாக்கப்பட்ட பொருட்களைச் சுட்டுவன என்ற பல 
நிலைகளில் அமையும் . இவண் ஆடையைக் குறிக்க , தமிழன் 
பயன்படுத்திய சொற்களையும் அவற்றின் வரலாற்றையும் காண 
லாம் . 


12 - ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஆடை பற்றிய சொற் 
களாக நூற்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் அமைகின்றன. 

இவற்றுள் பல சொற்கள் சங்கத் தமிழர் பயன்படுத்தியன . 
உடை , தழை , துகில் , கலிங்கம் , அறுவை , சிதார் , ஆடை , 
உடுக்கை , கச்சு , ஈரணி , தானை , போர்வை , காழகம் , கச்சம் , 
கச்சை , வம்பு , மடி , பட்டு , சீரை , படம் , படாம் , பூங்கரை நீலம் , 
உத்தரீயம் , கம்பலம் , கவசம் , தூசு , மடிவை , சிதர்வை , சிதவல் , 


ஆடைபற்றிய சொற்கள் --ஓர் ஆய்வு 


21 


வார் , மெய்ப்பை , துகின்முடி , மெய்ம்மறை , மெய்யாப்பு , வாலிது , 
வெளிது , புட்டகம் , நூல் , பக்குடுக்கை போன்றன . 


நீதி நூற் காலத்தில் புதியனவாக அரத்தம் , ஈர்ங்கட்டு ,, 
கோடி , கூறை , புடைவை , மாசுணி , பட்டம் அமைகின்றன . 


சிலப்பதிகாரத்தில் கஞ்சுகம் , மணிமேகலையில் உடுப்பு , 
சிதர் , சிதவற்றுணி , வட்டுடை போன்றனவும் முகிழ்க்கின்றன . 


பெருங்கதை வட்டம் , வடகம் , மீக்கோள் , குப்பாயம் , நீலம் , 
வங்கச் சாதர் , சேலம் இவற்றைப் புதுமையாகக் காட்டும் . 


சிந்தாமணியில் கோசிகம் , பஞ்சி , கருவி , சாலிகை , பூண் , 
ஆசு , கிழி , வட்டு , தலைக்கீடு போன்றன மேலும் இடம் பெறு 


கின்றன . 


கம்பர் கோதை , சீரம் , சேலை , நீலி , வற்கலை , புட்டில் 
போன்றனவற்றை வடமொழி மணம்கமழத் தருகின்றார் . 
கலையையும் ஆடையெனக் குறிப்பார் . 


நாலாயிர திவ்வியப் பிரபந்தம் காம்பு , நேத்திரம் , மேலாப்பு 
ஆகியவற்றையும் பெரிய புராணம் பாவாடை , கீள் , கோவணம் 
போன்றவற்றையும் நல்குகின்றன . 


சிலப்பதிகாரம் வாயிலாக உடைகள் பற்றிய எண்ணம் 
மிகுதியாக வெளிப்படாவிடினும் அடியார்க்கு நல்லார் 
உரையின் மூலம் பல ஆடைவகைகளை அறியக் கூடுகின்றது . 
இவர் முப்பத்தாறு வகையானது துகிலின் வர்க்கம் என்றுரைக் 
கின்றார் . இவற்றுள் பல இவர்க்கு முன்னைய காலத்தன - 
கோசிகம் , பீதகம் , அரத்தம் , நுண் துகில் , வடகம் , பஞ்சு . 


சில சொல் லளவில் 

புதுமையாகவும் பிற சொற்களுடன் 
இவற்றிற்குரிய தொடர்பு காரணமாக முன்னரேயே இருந் 
திருக்கக் கூடும் என்ற எண்ணத்தையும் தருவன - கவற்றுமடி , 
குருதி , பச்சிலை, கோபம் , புங்கர்க் காழகம் . 


பிற இவர் காலத்தனவாக அமைவன இரட்டு , சுண்ணம் 
பாடகம் , கோங்கலர் ,சித்திரக்கம்பி , கரியல் , வேதங்கம் , பாடகம் , 
சில்லிகை , தூரியம் , பங்கம் , கத்தியம் , வண்ணடை , நூல்யாப்பு 


22 


தமிழர் ஆடைகள் 


திருக்கு , பொன்னெழுத்து , குச்சரி , தேவகிரி , காத்தூலம் , 
இறைஞ்சி ஆகியன . 


இன்று நாட்டின் பல்வித வளர்ச்சி நிலைகளுக்குமேற்ப , 
மொழியில் புகுந்துள்ள உடை பற்றிய சொற்கள் பல . உதாரண 
மாகப் பாரசீகச் சொற்களான லுங்கி , சமக்காளம் , 
சால்வை , உருதுச் சொற்களான லங்கோடு , குடுத் துணி , 
ஆங்கிலச் சொற்களான டை , வெல்வெட்டு , தெலுங்குச் சொற் 
களான ரவிக்கை , சொக்காய் , தோவத்தி போன்ற பல சொற் 
களைச் சுட்டலாம் . 


4 


இவை எந்தெந்த மொழிச் சொற்கள் என்பதைத் தெளிவாக 
அறிய இயல்வதுபோன்று , முன்னைய சொற்களை அறிய 
இயலவில்லை . ஓரளவுக்கே அவற்றின் வரலாறு விளக்கமுறு 
கின்றது . தொழில் , பண்பு , நிறம் , இடம் போன்றவற்றின் 
காரணமாக இச்சொற்கள் தோற்றம் பெற்றது எனினும் 
சிலவற்றின் 

சொல்லாக்க நிலையைத் தெளிவாக அறிய 
இயலாமைக்கு விளக்கமின்மையும் , நீண்டகால இடைவெளி 
யும் , கிடைக்கும் சான்றுகளின் சுருக்க நிலையும் காரணமாகலாம் . 
டாக்டர் ரா . பி . சேதுப்பிள்ளையின் கருத்தும் இதனை 
வலியுறுத்துகின்றது . 
அமைப்பு முறை 

இன்று உடையைச் சுட்டப் பொதுச்சொற்களாக அமையும் 
உடை , ஆடை என்பன முதலிலும் , சங்க காலத்துச் செல்வாக்குப் 
பெற்றிருந்த தழை 

இதனோடு தொடர்புடைய 
நாருடைகள் பின்னரும் இடப் பெறுகின்றன . இதற்கு அடுத்தாற் 
2. தமிழும் பிறபண்பாடும் -டாக்டர் தெ . பொ . மீனாட்சி 

சுந்தரனார் , பக்கம் . 77. 79 . 
3. - The Tamil Vocabulary furnishes num : rous instances of 

faded metophars Which ear the marks of ancient 
wisdoin we fail to recognise them , partly from long 
familiarity with them , partly from insufficient knowie 
dge partly it may be from never haviog lad an 
attention called to them . --The Study 

of Words . 
Trench , 

-Words and their Significance --Tamil Literary and 
colloquial , Dr. R. P. Sethupillai , Page - 1 , 


ஆடைபற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


23 


போன்று வரலாற்று அடிப்படையில் காலந்தோறும் செல்வாக்கு 
மிகுதிபெற்ற ஆடை வகைகளும் பெயர்த் தொடர்பும் , பொருட் 
தொடர்பும் உடைய ஆடைகள் ஒருங்கிணைத்தும் நோக்கப்படு 
படுகின்றன . இச்சொற்களின் அமைதியைத் தொடர்ந்து 
காணலாம் . 


1. உடை 
பழந்தமிழரின் பண்பாட்டுக் கருவூலமெனத் திகழும் தொல் 
காப்பியம் தரும் உடைபற்றிய ஒரே சொல் உடை . தொன்று 
தொட்டு இன்றுவரை , தன் சொல் நிலையிலும் , பொருண்மை 
யிலும் மாற்றமேதுமின்றி , தலைமையிடம் . பெறும் பெருமை 
யுடையது இச்சொல் . 

உடையின் வேர்ச்சொல் உடு என்பதாகும் ... உடுத்துதல் , 
சூழவிருத்தல் என்ற இதன் பொருண்மையில் கிளைத்த உடுக்கை , 
உடுப்பு போன்ற பிற சொற்கள் காணக்கிடைப்பினும் , 
போன்று இலக்கியப்பயிற்சி பெறவில்லை . இச்சொற்களில் 
பலவும் , இதனோடு தொடர்புடைய பல சொற்களும் , திராவிட 
மொழிகள் பலவற்றில் காணப்படும் தன்மை , உடு என்ற சொல் 
திராவிடச் சொல் என்பதையும் உணர்த்தவல்லது .. 


4 . Ta.utu (-pp- -tt- ) to pit on ( as clothes ) surround , encircle 

ututtu ( ututti) to dress oze ; utukkai - clothing ; uruppu - cloth 
unseen garment , clothes ; utai - clothes , garment , dress . 
Ma . utukka to dress , put on ( Chiefly the lower garment ) ; 
utuppu - dressing . clothes; utuppikka , utukkuka to dress 
another , marry ; uta - cloth , danceri Pantaloons . 
To . udu dress of non - Todas . 
Ka . udu ( utt- ) to put round the waist and fasten there by 
tucking in or by a knot , wind or wrap round the waist ; udisu 
to cause to put on in a peculiar manner ( as certain clothes ); 
udi , udu , ude , uzike , ucigs , udugu act of putting on in a 
peculiar manner ( as certain clothes ) . r iment put on in that 
manner , raiment in general ; udaka , uduta winding or wrapp • 
iog round the waist; udapu , udupu clothes of any kind . 
Kod . udi - udis - udit - to put on ( sari ) ; udipi clothe ( in 
songs ) . 
Tu. udasre clothing , a female s garment . 
Te . udupu a suit of clothes , dress . 

Go . nittana - to put on a peticoat utitana uttana to dress 
( of women ) ; ( M ) ursana to wear , Ga ( S ) up - to wear . 

- A Dravidian Etymological Dictionary - No. 502 . 


24 


தமிழர் ஆடைகள் 


இலக்கியத்தில் 
1. உடை - உடை பெயர்த்துடுத்தல் - தொல் . மெய்ப் . 14 . 

புகை முகந்தன்ன மாசில் தூ உடை- திருமுருகு . 138 . 
பொன்னிறம் கொண்ட உடை -சிலப் . 22:67 : 
மேயுடை அணிந்த கணி- சூளா . 1098 . 

செறிந்தவுனட மேல் வீக்கி - பெரிய . ஏனாதி . 11 . 
2. உடுக்கை - குன்றி யேய்க்கும் உடுக்கை - குறுந் . கட . வாழ்த்து . 

உடுக்கை யுலறி - நாலடி . 141 . 
புன்மயிர்ச் சடைமுடிப் புலராவுடுக்கை -சிலப் .25 : 126 . 
துவருடுக்கை - நாலா . திருவாய் , 4 : 8 : 4. 

போன்ற நிலைகளில் பயிற்சி பெறுகின்றன . இக்கருத்துகள் 
எத்துணியாயிலும் உடுக்கும் உடையினை உடை , உடுக்கை என்று 
குறிப்பிட்டனர் என்பதை உணர்த்தும் . பொதுநிலையில் உடை 
யினைக் குறித்தலும் , அடையுடன் இணைந்து உடையின் 
தனித்துவத்தைக் காட்டலும் இச் சொற்களின் இயல்பா 
கின்றது . " 

உடுப்பு என்ற சொல் உடையினைக் குறித்தலை மணி 
மேகலை காட்டும் . 
தொடுத்த மணிக்கோவை உடுப்பொடு துயல்வர - மணி 3.140 

உடை , ஆடை இரண்டும் ஒரே பொருளன என்பதும் மாறு 
பட்டவை என்பதும் அறிஞர் தம் முரணான எண்ணங்கள் . 
5. மாசுணுடுக்கை ” - புறம் . 54 . 

பொன்புனையுடுக்கை " - பரிபாடல் -1. 
பீதக உடை 

-சூளா . 1879 . 
" பாயுடை - பெரிய திருஞான . 724 . 
6. " ஆடை என்றால் உடை என்றே பொருள்படும் . இது 

உடம்பின் மேல் அணிகின்ற எல்லாவகையான உடுக்கும் 
அமைப்புக்களைச் சுட்டும் . “ தமிழ் இலக்கியத்தில் ஆடை 
வகைகள் " - அ . மீராமுகைதீன் . 
தமிழியல்-டிசம்பர் 1974- பக். 90 . 
உடை என்னும் சொல் பயன்படுத்தப்படும் தொடர்பு அது 
நெருங்கி அணியப்படுவதுபோல் தோன்றுகிறது . ஆனால் 
ஆடை என்றால் தோற்றத்திற்காக அணியப்படுவது என்ற 
பொருளைத் 
தருவதுபோல் 

இருக்கிறது என்கின்றார் 
டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை அவர்கள் ......இம்மாறுபாடு 
ஆராய்ச்சிக்கு உரியது " - தமிழர் ஆடை , டாக்டர் திருமதி 
தே.தியாகராசன் , தாமரைச் செல்வர் வ . சுப்பையாபிள்ளை 
பவளவிழா மலர் - பக் .100 . 


ஆடைபற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


25 


இலக்கியச் சான்றுகளை நோக்க வேறுபட்டது என்னும் கருத்தே 
வலுப்பெறக் காண்கின்றோம் . 


உடையாக 


உடை , உடம்பைச் சுற்றி உடுத்தப்படும் உடையைக் குறிக் 
கின்றது . ஆடை , ஆதியில் இப்பொருளிலிருந்து பின்னர் 
துணியைக் குறிக்கும் பரந்த பொருளில் வழங்கத் தலைப்படு 
கின்றது . எனவே உடை , உடையினையும் ( dress ) ஆடை , துணி 
யினையும் ( Cloth ) குறித்து மக்களிடம் பயிலப்பட்டது என்பது 
பொருத்தமானதாகும் . சில எண்ணங்களைக் காணலாம் . 

1 . மரனாருடுக்கை , தழை என்ற தமிழர் உடைகளை 
இலக்கியங்கள் சாற்றுகின்றன . 

இவ்வுடைகள் 
மட்டுமே பயன்பட்டன . எனவே உடை என்று மட்டுமே இவை 
சுட்டப்படுகின்றன . ஆயின் பருத்தி , பட்டு , மயிர் போன்ற 
பிறவற்றால் உருவானவை உடுத்து தற்கே அன்றி போர்வை , 

எழினி போன்ற பிற பயன்பாடுகளையும் நல்கிய 
காரணத்தால் ஆடை என்றும் அழைக்கப்படக் காணலாம் . 

2. சிந்தாமணியில் மூசிய ஆடை உடையாக ( 2929 ) என்று 
இழிந்த ஆடையை இரவலரின் உடையாகக் காட்டியிருத்தல் , 
உடையை ஆடையிலிருந்து வேறுபடுத்தி இருத்தலை இயம்பும் . 
உடைக்கும் ஆடைக்குமுரிய இந்நுண்ணிய மாறுபாடு ஒருசில 
டங்களில் நெகிழ்ச்சியுற்றிருக்கக் காண்கிறோம் . 
பூப்புடை அணிந்த பொய்கை-உடை- போர்த்தியிருத்தல் 

சீவக . 2772 . 


அணை , 


தொடையுறு வற்கலை ஆடைசுற்றி-வற்கலை உடை ஈண்டு 
ஆடை 

கம்ப . யுத்த , 7252 . 
எனவே பெரும்பாலான காட்டுகளை நோக்க உடை , ஆடை 
இரண்டும் முதலில் ஒரே பொருளில் நின்று பின்னர் மாறுபாடாகக் 
கருதப்பட்டது எனத் தெரிகின்றது . இன்றும் இம்மாறுபாடு 
உள்ளதைக் காணலாம் . 


உடை , 


உடுக்கை இன்றும் உடையைக் குறிக்க , உடுப்பு 
பெரும்பான்மையாகச் சட்டையைக் குறிக்க வழங்குகின்றது . 
உடுக்கும் உடையினை உடுப்பு என்று வழங்கும் மரபும் தென் 
தமிழ்நாட்டில் வழக்கிலுள்ளது . இதனால் , மரபுத் தொடர்ச்சி 
யுடன் பொதுப்பொருட் பேற்றினையும் இது அடைந்தமைப் 
புலப்படுகின்றது . 


26 


தமிழர் ஆடைகள் 


2. ஆடை 
சங்க காலம் முதல் காணப்படும் சொல் இது . 

1. உடம்பை அடுத்திருப்பதால் ஆடை என்ற பெயர் 
பெறும் . 


2. அடை என்றால் இலை அடையைத் தைத்து உடுத்தினர் . 
அது ஆடையாயிற்று . 8 


3. தமிழோடு இயைபுடைய தெலுங்கு மொழியில் இச் 
சொல் மீ அடை என்று வழங்கப்படுகின்றது . ஆதலின் ஆடை , 
உடைக்குக் காரணக் குறியாயிற்று என்ற பல எண்ணங்கள் 
ஆடையின் சொல்லாக்க நிலை கருதி எழுந்தன . 


இவற்றுள் உடம்பை அடுத்தலால் ஆடை என்னும் கருத் 
திற்கே இலக்கியச் சான்றுகள் துணையாகின் றன . 

1. சங்கப் பாக்களில் உடை என்ற பொருளில் ஆடை என்ற 
சொல் பயிற்சி பெறுகின்றது . உடம்பை அடுத்தல் காரணமாகத் 
தோற்றம் பெற்றிருக்கலாம் என்பதற்கு உரிய அரணாக இக் 
கருத்து அமைகிறது . 


2. தமிழரைப் பொறுத்தவரை முதல் ஆடை தழையே . 
எனவே அடையில் பிறந்த ஆடையே அதிகச் செல்வாக்குப் 
பெற்றிருக்க வேண்டும் . ஆயின் உடைக்கே அதிக செல்வாக்குக் 
காணப்படுகிறது , 


3. அடை ஆடைக்குரிய காரணம் எனின் மிகுதியான பயிற்சி 
பெறும் தழையினையும் ஆடை என்று புலவர் ஓரிடத்திலாவது 
சுட்டிச் சென்றிருப்பர் . ஆயின் ஓரிடத்தும் தழை ஆடை என்ற 
குறிப்பில்லை . 

4. அடுத்தல் என்ற வினையைத் தவிர பிற வினைகள் 
இதற்கில்லை . 


7. தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகைகள் - அ.மீராமுகைதீன் , 

தமிழியல் , டிசம்பர் , 1974 , பக்கம் . 90 . 
8. தமிழர் ஆடை-டாக்டர் திருமதி தே . தியாகராசன் , தாமரைச் 

செல்வர் வ . சுப்பையாபிள்ளை பவளவிழா மலர் , பக்கம் .100 . 
9. தமிழரும் ஆடையும் -- வீ . உலகவூழி தமிழ்ப் பொழில், 

தொகுதி -5 , 1929-30 , பக்கம் . 41 , 


ஆடைபற்றி சொற்கள்- ஓர் ஆய்வு 


27 


5. உடம்பை அடுத்தலால் உடை பெயர் பெறும் என்பதும் 
நாம் கேள்வியுறும் ஒன்று .10 

சங்கப் பாக்களில் துவர்செய் ஆடை (நற்றிணை 33 ) . 
கொடுந்திரை ஆடை ( புறம் . 275 ) என பயிற்சி பெறுகின்றது . 
உடை என்ற இப்பொருள் சிலப்பதிகாரத்தில் சூழ்தல் ( 4 : 7 ) . 
போர்த்தல் ( 7 : 25 ) . அடுத்தல் ( 28 : 63 ) என்று பல்கிய நிலையைக் 
காண்கின்றோம்.பின்னரும் இம்மரபுத்தொடர்ச்சியைசிந்தாமணி , 
கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களில் காண்கின்றோம் . 
இன்று அடையுடன் இணைந்து துணி என்னும் பொருளைச் 
சுட்டினும் ( நடைப்பாவாடை )சிறப்பாக உடுத்தும் உடையினையே 
குறிக்கின்றது , 


11 


3. தழை 


தன்மையுடையது தழை . தண் - தள் - தழ் - தழ் + ஐ என்னும் 
ணைவு இச்சொல்லின் தோற்றமாகலாம் . இயற்கையோ 
இயைந்தது மனித வாழ்வு என்பதற்கு தடையுடையும் ஓர் 


சான்று . 


நெசவுக் கலையை அறியுமுன்பு உடுத்திய பாங்கினைப் 
பகரும் தழையுடைகளைத் தமிழனும் பயன்படுத்தியுள்ளான் . 
தமிழர் தழைக்குக் கொடுத்த செல்வாக்குச் சங்கப் பாடல்களில் 
சிறப்பாகச் சித்திரிக்கப்படுகின்றது . சங்கப் பாக்களில் விளக்க 
முறும் உடைகளின் வரலாற்றில் முதலிடம் பெறும் இதன் இலக் 
கியப் பயிற்சி 66 இடங்களில் அமைகின்றது . 


10. Thc under tunic justaucorps ( i.e . , next to the body ) made of 

linen reached to the knees.- Discovering Costune - Audery . - 1 . 

Barfoot Univ . of Lonidon Press Ltd. , 1955 , p . 10 . 
11. கலந்தெழுதிரை நுண்ணாடைக் கடிக்கய மடந்தை 

சீவக . 934 . 
தெண்டிரை ஆடை . வேலி இருநிலமகள் சீவக . 744 . 
ஆய்ந்த முகிலாடை திங்கட் கண்ணி -சீவக . 2860 . 
ஓதம் நெடுங்கடல் ஆடை - கம்ப . 217 . 
எழுமுகில் ஆடையா அகன்பந்தர் ஒத்தது - கம்ப . 6815 . 
பன்மலர் நறும் பொற்சுண்ணம் பரந்த பாவாடைமீது 
முன்னிழிந்தருளி வந்தார் - பெரிய . திருஞான . 1226 . 


28 


தமிழர் ஆடைகள் 


தழையுடை , பகைத்தழை , மடிவை , குழை எனப்பல பெயர் 
பெறும் . இவை , பெரும்பான்மையான காட்டுகளில் தழை 
என்றே சுட்டப்படுகின்றன . தழை என்று குறிப்பிட , மக்கள் 
தழையுடை என்று புரிந்து கொள்ளுமளவிற்குச் செல்வாக்குடன் 
திகழ்ந்திருப்பதே இதற்குரிய காரணமாகும் . இதனை மிகுதிப் 
பற்றிவந்த பெயர் என்பார் உ . வே . சாமிநாதையர் அவர்கள் 
( குறுந் . 1.25 ) மடிவை என்பது இதனை மடித்து , தொடுத்து 
அணிந்தமையின் பெற்ற பெயராகும் ( பதி . 27 ) . தழையின் 
குழைந்த தன்மை காரணமாக அல்லது குளிர்ச்சி காரணமாகப் 
பெற்ற பெயராகக் குழை இருக்கலாம் ( அகம் . 269 ) . இன்றும் தழை 
யினைக் குழை என்று சுட்டும் வழக்கு உள்ளது . பல் தழைகள் , 
பூக்கள் , தளிர்கள் ,இவற்றை விரவித் தொடுத்து அமைத்த தழை 
யுடைகளைப் பகைத்தழை என்றனர் ( நற் . 96 ) . பகை அழகற்றது 
ஆயின் ஈண்டு அழகூட்டுகிறது . 

தழையுடை அமைக்க நெய்தல் , ஞாழல் , ஆம்பல் , குவளை , 
செயலை , நொச்சி போன்றவற்றின் தழைகள் பயன்பட்டன . 11 
வேண்டுமளவு நூற்றால் வெண்ணெயையும் நூற்றிடலாம் என்ற 
மொழிக்கேற்ப இத்தழைகள் தமிழர் கைவண்ணத்தில் கலைப் 
பொருளாயின . மேலும் முழுமையான பூக்கள் , தளிர்க 

தளிர்களால் 
இதனை உருவாக்கிய தன்மை , 

மக்களின் மனச் 
செம்மையையும் பறைசாற்றவல்லது . 

நிலத்திற்கேற்ப இத்தழைகள் மாறுபட்டு இருந்தன என்ப 
தையும் நாம் காணலாம் , தழை அல்லது அதனை அமைக்கும் 
தன்மையில் மாறுபாடு அமைகின்றது . 

உடுக்கும் தழை தந்தனனே அதையாம் 
உடுப்பின் யாயஞ் சுதுமே - நற் . 359 . 


சங்க 


12. சிறுகரு நெய்தல் கண்போன் மாமலர்ப் 

பெருந்தண் மாத்தழை யிருந்த அல்குல் கலி . 130 . 
" கானல் ஞாழற் கவின் பெரு தழை " - ஐங் . 191 . 
சிறு வெள்ளாம்பல் இளையமாகத் தழையாயினவே " 

- புறம் . 248 . 
சுனைப்பூத்த குவளைக் காம்பு அவிழ் முழுநெறி 
புரள்வரு மல்குல் , - புறம் . 110 . 
“ செயல்பகைத் தழை வாடும் - ஐங் . 211 . 
" கருங்குர னொச்சி ... தொடலை யாகவும் 
கண்டனம் இனியே , " - புறம் . 271 . 


ஆடைப்பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


29 


என்ற பாடல் , தலைவன் தழை கொடுக்க , தலைவி அதனைத் 
தாய்க்கு அஞ்சி மறுப்பதை இயம்புகின்றது . தழையுடையின் 
மாறுபாடு இதனால் தெளிவுறுகின்றது ( இக் கருத்திற்கு ஏற்ற 
தொரு பாடலை தஞ்சைவாணன் கோவையும் நல்குகின்றது . 


மல்குற்ற தண்புனல் சூழ் தஞ்சைவாணன் மலய வெற்பா 
நல்குற் றவையிந்த நாட்டுள வன்மை யினன்னு தலாள் 
அல்குற் றடத்தெமர் கண்டால் அயிர்ப்பர் அதுவுமன்றிப் 

பல்குற்றமும் வருமால் யாங்கள் வாங்கும் பசுந்தழையே - ( 98 ) 
ஈண்டும் தழை மாறுபாடு கருதி , பாங்கி தழையினை மறுக் 
கின்றாள் ) . 

தழையுடைகளைப் பற்றிய மற்றுமொரு சிறப்பு , இதன் 
மெல்லிய இயல்புக்கேற்ப மெல்லியலார் மட்டுமே உடுத்திக் 
கொண்டமையாகும் . ஐந்நில மகளிரும் இதனை உடுத்தித் தங் 
களை வனப்பாக்கிக் கொண்டனர் ( அகம் . 7 , 156 , 348 , ஐங் . 147 , 
கலித் . முல் , 2 ) , சீவக சிந்தாமணி வேட்டுவ மகளின் - உடையாக 
இதனைக் காட்டும் ( 1231 ) . 


தனை 


விழவு , வழிபாடு , நீராட்டு , விளையாட்டு , விற்பனை போன்ற 
பல பொழுதுகளிலும் இதனை மகிழ்வுடன் ஏற்றனர் ( அகம் . 201 , 
320, ஐங் . 73 , குறுந் . 295 , நற் . 80 ) . 
மகளிரிலும் இளைய மகளிரே 

உடுத்தினர் . 
முதியோர் தழையுடுத்தியதாகச் சான்று இல்லை . எனவே ஆடை 
பற்றிய பிற எண்ணங்களிருந்தும் இதனை உடுத்தலுக்குப் பஞ்ச 
மன்று ; பாசமே காரணம் எனக் கருதுதல் பொருந்தும் . முதியோர் 
அணிவது நாகரிகமின்மையாகக் கருதப்பட்டிருக்கலாம் . இன்று 
நாட்டுப்புறங்களில் இளைய மகளிர் புடைவை கட்டிக்கொள்ள 
முதியோர் கண்டாங்கிச் சேலைகளை அணிவது போன்றதொரு 
நிலையாக இதனைக் கொள்ளலாம் . 

அனைத்துச் சான்றுகளும் இடையாடையாகக் காட்டும் 
இதனை , உடையின் 

மேல் உடுத்தினரா அல்லது 
ஏற்றனரா என்ற எண்ணம் தெளிவாக இல்லை . ஆயின் 
பாடல் அங்குழைத் தழையினும் உழையிற் போகான் ( குறுந் . 
291 ) என்றுரைக்கின்றது . உடலோடு நெருங்கியமையும் தழை 
யினைக் காண இதனை மட்டுமே அணியும் வழக்கு இருந்ததோ 
என்ற எண்ணம் எழுகின்றது . 


தனியே 


30 


தமிழர் ஆடைகள் 


இவ்வாறு சங்கப் பாக்களில் , சிறப்பாகச் சாற்றப்படும் தழை 
யுடைகள் பின்னர் அதிகமாகப் பயன்படுத்தப்பட்டதாகத் தெரிய 
வில்லை . மகளிரின் மனமாற்றம் , பிற துணிவகைகளின் செல் 
வாக்கு , நீண்ட கால உழைப்பின்மை காரணமாகத் தன் மதிப் 
பினை இழந்திருக்கக் கூடும் . எனினும் , இதன் மரபு இன்றும் 
தொடருகின்ற ஒன்று என்பதனை , பசுந்தழையும் மரவுரியும் 
இசைந்திடவே உடுப்போம் என்ற பொதியமலைக் குறவஞ்சியின் 
பாடலால் அறிகின்றோம் . 


4. நாருடை 
தொன்று தொட்டு இன்றுவரை மாந்தர் ஆடை வரலாற்றில் 
பங்குபெறும் பாங்குடையது நாருடைகள் . மரனாருடுக்கை , சீரை , 
பக்கு , நார்ப்பட்டு , நார் நூல், வெண்டுகில் , சீரம் , வற்கலை என்ற 
பல சொற்கள் இதனைக் குறித்தமைகின்றன . இச் சொல்லாட்சி 
களுள் சீரை , பக்கு , சீரம் , வற்கலை தவிர ஏனையவை தன் 
பெயரிலேயே விளக்கம் அளிப்பன . 

சீரம் , சீரை மரவுரியைக் குறித்தல் உரையாசிரியர்களின் 
உரை தரும் விளக்கமாகும் . பக்கு - நாருடுக்கை என 

அகராதி 
களினின்றும் தெரியவருகின்றது.15 வற்கலை -வர்க்கலா என்ற 
வடமொழியின் திரிபு என உரைப்பர் ( கம்ப . ஆரணிய , 241 ) 
சீரையின் திரிபே சீரமாகும் . 


சங்க இலக்கியத்தில் சீரை , பக்கு , மரனாருடுக்கையும் 
மரவுரியுடை மணிமேகலையிலும் , பெருங்கதையில் நார் நூல் 
வெண்டுகிலும் , கம்பனில் சீரம் , வற்கலை என்ற புதுச் சொற்களும் 
அமைகின்றன . 


குறவர் ( நற் . 64 ), முனிவர் ( திருமுருகு . 126 ) . புலவன் (புறம் 
194 ) , விருச்சிகன் ( மணி . 17:28 ) , விரிசிகை ( பெருங் . 2:15 ; 40 ) 
வேட்டுவன் (சிந்தா . 1231 ) போன்றோர் மரவுரியுடையினை 
உடுத்தியோராகக் காட்டப்படுகின்றனர் . 

சீரையினைப் பற்றிய அதிகமான எண்ணங்களைக் கம்பன் 
காவியம் காட்டும் . இராமன் முதலிய மூவரும் வனம் செல்லும் 

து . சீரை உடுத்திச் செல்கின்றனர் ( 1943 ) , வசிட்டன் ( 659) 
13. பக்கு - Duter bark of a tree ; மரப்பட்டை - Lexicon Vol . IV , 

Part - I . 


போது . 


ஆடைபற்றி சொற்கள் - ஓர் ஆய்வு 


31 


தவக்கோலத்தில் சுயம் பிரபை ( 4672 ) , கலைக்கோட்டு முனி ( 152 ) 
ஆகியோரும் சுற்றிய சீரையுடன் காட்சியளிக்கின்றனர் . 

இவ்வெண்ணங்கள் அனைத்தும் , மரனாருடை அணிந்தோர் 
துறந்தோரும் , நாகரிக முதிர்ச்சி அற்றோருமே என்பதையுணர்த் 
தவல்லன . மேற்கண்டவற்றால் , சீரை என்பது சங்க காலத் 
திலேயே ஆடவர் பெண்டிர் அணியும் முழு 

ஆடைக்கு 
வழங்கப்பட்டு , பின்னர் பெண்டிர் ஆடைக்கு மட்டுமே வழங்கியது 
என்னும் எண்ணம் - முற்றும் முரணாகக் காணலாம் . 

மரவுரியினை அமைத்த விதத்தையும் சில விளக்கங்கள் 
தெளிவாக்குகின்றன .15 

நாரினை உயர்ந்தோர் செப்பம் செய்து உடுத்தியிருக்கின்ற 
னர் . இதற்கு பெரிப்புளூஸ் நார்ப்பட்டுகளைப் பற்றிக் கூறுவதை 
யும் பெருங்கதை நாரினும் இயன்ற ஆடைகளைக் குறிப்பதையும் 
( 1 :42 : 210 ) சான்றாக்கலாம் . எனினும் உயர்ந்தோர் மிகுதியாக 
அணிந்தமைக்குரிய சான்றுகள் இல்லை . 

துறந்தோர் உடுத்தியன மட்டுமே சீர்ம் , சீரை , வற்கலை , 
மரவற்கலை , பக்கு என்று தனித்த சொற்களால் குறிக்கப்படப் 
பிறமாந்தர் உடுத்தியன தனிப் பெயர் பெறாமையும் நோக்கத் 
தக்கது . துறந்தோரிடம் செல்வாக்குப் பெற்றமை காரணமாக 
அவர்களிடம் நாருடைகள் தனிப்பெயர் பெற்றன . பிற மாந்தர் 
முக்கியத்துவம் அளிக்காமையே தனிப்பெயர் பெறாமைக்குரிய 
காரணமாகும் . 


சீரை என்ற சொல் இன்று 

காணக்கிடைக்காத ஒன்று . 
எனினும் , சீலை சீரையின் மாற்றமே என்பர் . ! 
14. சங்க இலக்கியத்தில் ஆடை அணிகலன்கள் பி . எல் . சாமி , 

செந்தமிழ்ச் செவ்வி , ஜுன் , 78 . 
15. துன் நெடுஞ்சீரை - கம்ப . 1873 . 

தொடையுறு வற்கலை - கம்ப . 7252 . 
16. மரவுரியை உணர்த்திய சீரை பின்னர் ஆடையைக் குறித்தது . 

இதன் ஈற்றுயிர் ஏறிய ரகரம் லகரமாகத் திரிந்து மருவலாற் 
சீலை என்றாயிற்று . ஆரை ஆலை என்றார் போல . - தமிழரும் 
ஆடையும் வீ உலகவூழி . தமிழ்ப்பொழில் , தொகுதி - 5 , 
1929-30 , பக்கம் - 41 . 
சேலை , சீலை , சீரை என்னும் சொற்கள் 

மரவுரியின் 
வரலாற்றை விளக்குவதாகும் - இலெமூரியா முதல் ஹரப் 
பாவரை - இரா . மதிவாணன்., பக்கம் . 218 . 


32 


" தமிழர் ஆடைகள் 


ஆயின் , சீரையினின்றும் , சீலை மருவியதைவிட , சேலை 
யினின்றும் சீலை திரிந்திருக்கக் கூடும் என்பதற்கே சான்றுகள் 
அமையக் காண்கின்றோம் எவ்வாறு என்பதைக் காணலாம் . 

1. சீரை , சீலை என்ற இரு சொற்களையும் கம்பன் வேறு 
பட்ட பொருட்களில் கையாண்டுள்ளான் . 
( அ ) ஊரை நூறுங் கருங்கனலுட் பொதி 
சீரை நூறவை சேமம் செலுத்துமோ 

-கம்ப . சுந்தர . 1144 . 
என்ற பாடலில் சீரை என்ற சொல் , பயிற்சி பெறுகின்றது . 

( ஆ ) இராவணன் முன்னிலையில் சேலையாற் செய்யவாய்ப் 
புதைத்த செய்கையனாக யமன் காட்டப்படுகின்றான் ( ஆரணிய . 
570 ) . 

இவ்விரு எண்ணங்களையும் காணப் பொருள் மாறுபாடு 
தெளிவாகும் . 


1. துறந்தாரின் உடையாகக் காட்டப்படுவது சீரை ; சீலை 
யமனின் உடையாகக் காட்டப்படுகின்றது . 


2. இலக்கியப் பயிற்சிகளைக் கொண்டு நோக்க , யமனின் 
சேலை இடையாடை என்று உரையாசிரியரால் சுட்டப்படினும் 
அது மேலாடையே இடையாடை கொண்டு வாய்புதைத்தல் 
பொருந்தாது : ஆடவர் மேலாடை அணியும் வழக்கு , தமிழரிடம் 
இருந்தமையும் இதனை உறுதிப்படுத்துகின்றது . ஒரே இலக்கியம் 
சுட்டும் இரு பொருட்களையுடைய இரண்டு சொற்கள் தொடர் 
புடையதாக இருக்க இயலுமா என்பதும் எண்ணுதற்குரிய ஒன்று . 

இந்நிலையில் , சீரை , சீலை இரண்டும் மாறுபட்டு அமைய 
சேலையினின்றும் சீலை உருவாகியிருக்கக் கூடும் என்பதற்கும் ஒரு 
சில எண்ணங்கள் அரணாகின்றன . 


1. பெருங்கதை சேலம் என்ற ஆடையினைச் சுட்டுகின்றது 
( 4:12:97 ) . எனவே சேலம் சேலை என்றாகி சீலை என்று திரிந் 
திருக்கலாம் . 

2. கண் வடிவம் எழுதப்பட்ட ஆடையினைக் கண்டாங்கி 
என்று அழைத்தாற்போன்று ( இன்று மகளிரின் சேலையினைப் 
பொதுவாகக் கண்டாங்கி என்பர் ) சேல் வடிவம் எழுதப்பட்ட 
தன் காரணமாக துணி , சேலை என்று வழங்கப்பட்டிருக்கலாம் . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


33 


சேலை - சீலை மாற்றம் இயல்பானது . எனவே சீரையின் திரிபே 
சீலையாகும் என்பது மீண்டும் ஆராய்வதற்குரிய ஒன்று . 

5. துகில் 


சங்க இலக்கியத்தில் தழைக்கு அடுத்தாற்போன்று மிகுதி 
யாகப் பயின்றுவரும் தன்மையது துகில் . பின்னைய இலக்கியங் 
களிலும் இந்நிலை தொடருகின்றதைக் காண்கின்றோம் . 

இந்தியாவின் வடபகுதியிலும் துகில் பற்றிய எண்ணங்கள் 
காணப்படல் எம்மொழிச் சொல் இது என்னும் ஐயத்திற்கு 
இடமாகின்றது .11 அறிஞர் கருத்துகளும் போதிய விளக்கத்தை 
அளிக்கவில்லை . ஆயின் தமிழ்ச்சொல்லாக இருக்கப் பல சான்று 
கள் உள . 


1. துகில் , துயில் என்றும் துகின் என்றும் ஒரு சில இடங்களில் 
வழங்கப்படுவதை இலக்கியங்கள் சுட்டுகின்றன . இவற்றுள் , துயில் 
என்பதன் பகுதி , துய் என்பது . பஞ்சின் மெல்லிய பகுதியும் துய் 
என்று வழங்கப்படும் . எனவே பஞ்சின் மெல்லிய பகுதியைக் 
கொண்டு உருவாக்கப்பட்டதால் , துயில் என்ற பெயர் அமைந்தது 
என்பது பொருத்தமானதாகும் . இதுவே துகில் என்றும் , துகின் 
என்றும் வழங்கப்பட்டது . மிகவும் மெல்லியதொரு பகுதியாக , 
லக்கியங்கள் துகிலினைக் காட்டுவதையும் இதனுடன் 
இணைத்து நோக்கலாம் . 


2. துகிலாய்ச் செய்கைப் பாவிரித்தன்ன ( அகம் . 269 ) என் 
னும் எண்ணத்தைச் சங்க இலக்கியத்தில் காணலாம் . துகிலாய்ச் 
செய்கை என்னும் தொடர் நெய்யும் தொழிலை விளக்குமாற் 
றான் இத்துயிலுக்கும் தமிழருக்குமுரிய தொடர்பும் விளக்கமுறு 


கின்றது . 


17. " Another interesting word is dugulla or Sanskrit dukula 

which was a fine stuff though its exact nature has not been 
defined . In the Arthasastra it is mentioned in Bengal which 
was either made of cotton or cotton and silk mixed . The 
Divyavadana says that cloth was woven of fibre and wool 
mixed together ....-- The medieval lexicons are also not very 
clear about its exact meaning . 
-Costumes Textiles Cosmetics & Coiffure, Dr. Moti 
Chandra , page - 115 . 


34 


தமிழர் ஆடைகள் 


19 


+ 


3. துயில் எனும் இடப்பெயரை , துகில் நெய்யப்பட்டதால் 
ஏற்பட்ட காரணப் பெயராகச் கட்டுவர் .18 

4. கன்னடம் , மலையாளம் போன்ற பிற திராவிட மொழி 
களிலும் துணியைக் குறிக்க இச் சொல் பயன்படுகிறது .19 

தமிழரிடம் நெருங்கிய தொடர்பு கொண்ட நிலையில் 
காணப்படும் இவ்வெண்ணங்கள். துகில் தமிழ்ச்சொல் என்பதை 
ஐயமின்றி நிறுவுகின்றன . 

இத்துகில் சங்க இலக்கியத்தில் , 
கொன்றை மெல்சினை பனி தவழ்பவை போல் 
பைங்காழ் அல்குல் நுண் துகில் நுடங்க-பெரும்பாண் . 329, 
அவிர் துகில் புரையு மவ்வெள்ளருவி - குறிஞ். 55 . 
துகில் விரிகடுப்ப நுடங்கித் தண்ணென 

அகிலார் நறும்புகையைது சென்றடங்க- புறம் . 337 . 
என்ற பல் நிலைகளில் காட்டப்படுகின்றது . 

சிலப்பதிகாரம் மென்றுகில் ( 4:48 ) அந்துகில் ( 4:30 ) பற்றிய 
எண்ணங்களைத் தரும் . 

மென்றுகில் ( 16 : 123 ) பூந்துகில் ( 3 : 140 ) மணிமேகலையில் 
காணப்படுகின்றன . 

பெருங்கதை ஆவி நுண்டுகில் ( 1:36:64 ) தூத்துகில் ( 1:39:21 ) 
நார் நூல் வெண்டுகில் ( 1 : 40 : 148 ) நுரைபுரை வெண்டுகில் ( 1:40 : 
286 ) கோடி நுண்டுகில் ( 3 : 22 : 229 ) நிலாவுறழ் பூந்துகில் ( 5 : 1 : 137 ) 
என்று துகிலின் பல் இயல்புகளை இயம்பும் . 

விலை வரம்பறிதலில்லாத வெண்டுகில் ( 617 ) பானுரைய்யன 
பைந்துகில் ( 2520 ) நுரை கிழித்தனைய துகில் ( 699 ) பானிலாக் 
கதிரென அம்மென் பைந்துகில் ( 2635 ) மின்னிருந் துகில் ( 2434 ) 
மங்கலத் துகில் ( 1146 ) கண்கொளாத் துகில் ( 2635 ) திருவிழைத் 
துகில் ( 2737 ) , போன்று சிந்தாமணியில் பயிற்சி பெறும் துகில் 
18. A Place in South India noted for the manufacture of tuyil . 

- words and their significance , Dr. R.P. Sethupillai , page - 14 . 
19. Ta : tukil , tuyil - Fite cloth , rich attire . 

Ma : tukil , tuyil - cloth , dress . 
Ka : dukula , dugula , dukula - woven silk , very fine cloth or 
raiment . Cf. Skt . dukila - ( Whence Ka . dukila - etc. , ) 
- A Dravidian Etymological Dictionary , No. 2687 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 

35 
பற்றிய விளக்கங்கள் , இக்காலத்தில் இதன் செலவாக்கு உச்ச 
நிலையில் இருந்திருக்கவேண்டும் என்னும் உணர்வினைத்தருவன 
வாகும் . 

கம்பனில் , ஆவியந்துகில் ( சுந்தர . 340 ) சந்த நுண்டுகில் ( பால 
873 ) நிலவிளக்கிய துகில் ( சுந்தர . 1206 ) போன்றவற்றைக் காண 
லாம் . 

சூளாமணி , மின்னுப் பூந்துகில் ( 537 ) கோடி மென்றுகில் ( 621 ) 
போன்றவற்றைக் காட்டும் . அடியார்க்கு நல்லார் கூறும் துகில் 
வருக்கத்துள் பல ( 14 : 108 ) அவர் காலத்தனவே . 

தஞ்சைவாணன் கோவையில் , 
வரைப்பால் மதுரத்தமிழ் தெரிவாணன் தென்மாறைவையை 
நுரைப்பால் முகந்தன்ன நுண்டுகிலாய் ( 217 ) 
வையையாற்றின் நுரையையும் பாலையும் 

பாலையும் முகந்து 
கொண்டாலொத்த நுண்ணிய நூலால் செய்த துகில் எனப் 
புலவர் உவமிக்கும் தன்மை துகிலின் மென்மைக்குச் சிறந்ததோர் 
காட்டு ஆகின்றது . 

இவற்றுடன் மணம் போன்ற மங்கலப் பொழுதுகளில் 
துகிலை உடுத்திக் கொள்ளும் தன்மையும் ( பெருங் . 2 : 5 : 78 , சீவக . 
617 , கம்ப . 1280 ) இதன் மேன்மையினன உறுதிப்படுத்தும் . 

இலக்கியக் காட்டுகளில் மிகுதியானவை இதன் வெண்மை 
குறித்தும் , சிற்சில வண்ணம் பற்றிய உணர்வையும் தந்து அமை 
கின்றன ( திருமுருகு -15 , 296 , சிலப் . 6:88 , பெருங் . 1 : 42 ; 145 , சிந்தா . 
431 , 1783 , கம்ப . 1885 , சுந்தர . 1085 ) . 

பூந்துகில் என்று இது சுட்டப்படும் தன்மைக்கு , பூத்தொழில் 
நிறைந்த ஆடை என்பதே உரையாசிரியர்களின் உரையாக அமை 
கின்றது . பூப்போன்ற மென்மையான துகில் என்ற தொரு 
பொருளையும் இதற்குக் கொள்ளலாம் . 

துகிலின் மென்மையைக் குறித்த எண்ணங்கள் பல காணப் 
படுகின்றன . இன்றும் பூந்துவாலை , பூந்தளிர் என்பனவற்றை 
மென்மைப் பொருளில் கொள்கின்றோம் . எனினும் பிற பூக்கள் 
நிறைந்த ஆடைகளான பூங்கலிங்கம் , பூவிரிக்கச்சை போன்ற 
வற்றைக் காணமென்மையான துகிலில் பூப்போட்டு அழகூட்டி 
னர் என்றும் இரு பொருட்களையும் பூந்துகிலுக்குக் கொள்ளல் 
பொருத்தமாக அமையும் . 


4 


36 


தமிழர் ஆடைகள் 


பருத்தியிழையினால் நெய்யப்பட்ட ஆடையே முதலில் துகில் 
என்றழைக்கப்பட்டது . இதனை , 

பட்டு நீக்கித் துகிலுடுத்தும் பட்டினப். 107 . 

பட்டும் துகிலும் உடுத்து-நாலடி . 264 . 
என்ற எண்ணங்களால் உணரலாம் . பட்டும் , துகிலும் வேறானவை 
என்பது இங்கே சுட்டப்படுகின்றது . துகிலின் வேர்ச் சொல்லான 
" துய் பஞ்சுத் துய்யினைக் குறித்து அமைவதும் இதனை உறுதிப் 
படுத்தும் . 

பெருங்கதை , வெண்ணூல் பூந்துகிலுடன் நார் நூல் வெண்டு 
கிலையும் நவிலுகின்றது . பிற இழை ஆடையையும் குறிக்கும் 
மரபு இங்கு முகிழ்க்கத் தொடங்கிவிடுவதைக் காண்கின்றோம் . 
முத்தியிலம்பகத்தில் விசயை சுநந்தை 

ருவரது தவக் 
கோலம் பற்றிச் சொல்லும்போது , 
பாலினாற் சீறடி கழுவிப் பைந்துகில் 
நூலினால் இயன்றன நுனித்த வெண்மைய ( 2634 ) 
டுத்தினர் என்பர் திருத்தக்க தேவர் . பைந்துகில் நூலினால் 

என்னும்போதே வேற்றிழையும் உள 
பிறிதொரு பொருளும் தொக்கி நிற்பதையுணர்கின்றோம் . 
உரையாசிரியரும் இக்கருத்திலேயே மெல்லிதாக நூற்ற வெண் 
மையுடைய நூல் எனவே பட்டாகாதாயிற்று என்று உரைக் 
கின்றார் . 

இன்னொரு பகுதியில் சீவகன் தந்தை விளையாட்டணியினை 
விளக்கப் போந்த புலவர் , 
உடுத்த பட்டொளிப்ப ஒண்பொன் மேகலை 

ஒன்றும் பேசா கிடப்ப 
மற்றரசன் நோக்கி கெட்டதுன் துகின் மற்றென்ன ( 2666 ) 


இயன்றன 


என்னும் 


என்றியம்புவதாகக் காட்டுகின்றார் . உடுத்தது பட்டு கெட்டது 
துகில் என் றுரைக்கும் தன்மை , பட்டினையும் துகிலெனச் சுட்டும் 
ழக்கினைக் காட்டுகிறது . தழைத்துகிற் பெண் (சீவக . 1231 ) 
என்ற எண்ணமும் , இவ்வுணர்வில் முகிழ்த்ததேயாம் . 


வ 


கில் ஆடை என்ற நிலையில் பல்வேறு பயன்பாடுகளை 
யும் தமிழர்க்கு அளித்தமையை , 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


37 


1. தூமமார்ந்த துகிலணைப்பள்ளி-சீவக . 1715 . 
2. தூமமார்ந்த துகிலுறை நல்யாழ் - சீவக . 719 , 
3. வடிவுடைத் துகின் முடிவலவர் பண்ணினார் - சீவக.2213 . 
4 . ஏகாய மிட்ட வெண்டுகிலின் மகளிர் உழை நின்றேத்த 

-சூளா . 153 . 
என்னும் சான்றுகள் நவில்கின்றன . 


இன்று துகில் , ஆடையைக் குறிப்பிட வழங்காவிடினும் , 
துகில் என்றால் உடை என்பதனைப் புரிந்துகொள்ளும் தமிழரைக் 
காண்கின்றோம் . 


6.கலிங்கம் 


இடத்து நிகழ் பொருளை இடத்தாற் கூறு தல் மொழியில் 
காணப்படும் பொதுக்கூறாகும் . கள் 

லிங்கம் என்ற ஆடைப் 
பெயரும் கலிங்க நாட்டில் உருவானது காரணமாக அமைந்ததே . 
அறிஞர் எண்ணங்களும் இதனையுறுதிப்படுத்துகின்றன . 


10 


1 


1 


இலக்கியத்தினின்றும் நாம் வெளிப்படையாகக் கலிங்கம் 
வெளிநாட்டு ஆடை என்பதை அறிய 

டை என்பதை அறிய முடியவில்லை . சில 
எண்ணங்கள் இலைமறை காயாக இதனையுணர்த்துகின்றது . 
பல ஆடைகளிருப்பினும் , கலிங்கம் பகர்நரை மட்டும் காட்டும் 
மதுரைக்காஞ்சி . . ( 513 ) வெளிநாட்டு ஆடையாக 
சிறந்த 

ஆடையாக , இருத்தலின் தனியே எடுத்தியம்பி 
யிருக்கலாம் . உ.வே. சாமிநாதையர் அவர்கள் வழங்கு வங்கக் 
கலிங்கக் கடகம் ( சிந்தா : 8638 ) என்னும் பகுதிக்குக் கப்பலில் 
வந்த ஆடை என்று பொருள் எழுதுகின்றார் . இலக்குவன் 
அரக்கர் சேனையை விரைந்து நூறுதலைக் கலிங்கக் கம்மியரின் 
நூலிற்கு உவமையாகக் காட்டுவார் கம்பர் . (9120) . கலிங்கக் 
கம்மியர் ஆடை சிறந்தது . கலிங்கக் கம்மியர் நெய்வதில் 
தேர்ந்தோர் என்ற எண்ணங்களே இவ்வுவமை வெளிப்பாடாகும் . 
பிறந்த இடம் கொண்டு பெயர் பெறும் பிற ஆடை பற்றிய 
20. " In South india the members of the Naga Tribe were skilled 

in many crafts and specially wearing . The Nagar of the 
Kalinga Cauntry were so famous in the art of weavịng that 
the word Kaliogam in Tamil came to signify cloth . - Costumes 
Textiles cosmetics & Coiffure Dr. Motichandra ,Page - 29 . 


38 


தமிழர் ஆடைகள் 


எண்ணங்களும் 1 , கலிங்க நாட்டு ஆடையே கலிங்கம் என்ற 
கருத்தினை உறுதிப்படுத்த வல்லன . 

சங்க காலத்தில் கலிங்கம் மிகச் சிறந்ததொரு ஆடையாகக் 
காணப்பட்டது . புலவரின் விளக்கங்கள் இதன் பல்வகைச் 
சிறப்பினையும் புலப்படுத்தும் படியாக அமைகின்றன . 
கழைபடு சொலியினிழையணி வாரா ஒண்பூங் கலிங்கம் 

புறம் . 383 . 


இழை மருங்கறியா நுழை நூற்கலிங்கம் - மலை . 561 . 
வெயிற் கதிர் விழுங்கிய படர்கூர் ஞாயிற்றுச் 
செக்கரன்ன சிவந்து நுணங்குருவிற் 

கண்பொரு புகூஉ மொண் பூங்கலிங்கம் - மது . 431-33 . 
போன்றன அவற்றுட் சில . 

மேலும் , மணமகளின் ஆடையாகச் சுட்டப்படுவது அனைத்து 
இடத்திலும் கலிங்கமே . கொடும் புறம் 

வளை இக் கோடிக் 
கலிங்கத்து ஒடுங்கிய நிலையிலும் ( புறம் . 86 ) முருங்காக் 
கலிங்கம் முழுவதும்வளைஇயும் ( புறம் . 136 ) காதல் கொள்வதுவை 
நாட் கலிங்கத்துள் ஒடுங்கியும் ( மருதக்கலி 69 ) மணமகள் 
காட்டப்படுகின்றாள் . மன்னன் தன்னை நாடிவந்த புலவனுக்கு 
அளிப்பதிலும் கலிங்கம் இடம் பெறுகின்றது ( பெரும் , 469 ) . 

இத்தகைய பெருஞ்சிறப்பு , பிற்காலத்தில் குறைந்து 
விடுகின்றது . பெருங்கதை , சீவகசிந்தாமணி ஆகியன சிறந்த 
ஆடையாகக் காட்டினும் , இடங்கள் அருகிவிட்ட தன்மையையும் 
இதன் பெரும் சிறப்பினைத் துகில் அடைந்து 

விடுகின்ற 
தன்மையையும் காண்கின்றோம் . பெரிய திருமொழியிலும் 
( 10 : 8 : 1 ) இரட்டையரின் அப்பிலே தோய்த்திட்டு என்று 


21. “ Another fabric, which we knew as friese has an interest 

ing origin . It was first made in Friesland the most northerly 
province of the Netherlands . " 
--Fundamental of Dress , Marietta Kettunen , Page - 148 . 
Cina as its name indicates , was imported from China . 

Costumes Textiles Cosmetics & Coiffure- Dr Motichandra , 
Page - 30 . 
“ Damash , which took its name from the city of its origin 
-Historic Costuming , Nevil Truman , Page - 11 . 


- 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


39 


தொடங்கும் பாடலிலும் சாதாரண ஆடை என்ற பொருளே 
இதற்கமைகின்றது . எனவே பிற உள் நாட்டுத் துணியின் மதிப்புக் 
காரணமாக, படிப்படியாக இதன் மதிப்புத் தமிழரிடம் குறைந்து 
விட்டமை புலப்படுகின்றது . 

கலிங்கம் பற்றிய பயிற்சிகள் , இதனை நூலாலும் , பட்டாலும் 
ஆகியதாகக் காட்டுகின்றன . நேர் கரை நுண்ணூற் கலிங்கத்தைப் 
புறம் சுட்ட ( 392 ), நூலாக் கலிங்கத்தை வாலரையில் கொள்ளும் 
தன்மையைப் பதிற்றுப்பத்து இயம்பும் (2 : 2 ). நூலாக் கலிங்கம் 
நூற்காத நூலால் ஆகிய கலிங்கம் என்னும் பொருளில் , பட்டு 
நூல் என்னும் எண்ணத்தைத் தந்து நிற்கின்றது . 


கலிங்கம் பல நிலைகளில் பயன்பட்டமையை , 
கழுவுறு கலிங்கம் கழா அதுடீ இ - (உடையாக ) குறுந் . 167 . 
முருங்காக் கலிங்கம் முழுவதும் வளைஇ - ( போர்வையாக ) 

புறம் . 136 . 
காடி கொண்ட கழுவுறு கலிங்கத்துத் 
தோடமை தூமடி விரித்த சேக்கை - (விரிப்பாக ) நெடுநல் . 

134.5 . 
போன்ற பல காட்டுகள் விளக்குகின்றன . இன்று கலிங்கம் என 
ஆடையைச் சுட்டல் இல்லை . 


அறுவை 


அறுஎன்ற வினையடியிற் தோன்றிய சொற்களுள் அறுவையும் 
ஒன்று . சங்க இலக்கியத்தில் கலிங்கத்திற்கு அடுத்த நிலையில் 
பயிற்சி பெற்ற அறுவை , பிற இலக்கியங்களில் அதிகமாகச் சுட்டப் 
படவில்லை . 


பிற திராவிட மொழிகளிலும் அமைவது இச்சொல் . கன்ன 
டம் துணியையும் , துளு, தெலுங்கு இரண்டும் பழந்துணியைக் 
குறிக்கவும் இதனைப் பயன்படுத்துகின்றன. " 


22. Ta : aruvai - cloth , garment . 

Ka ! ara , arave , arive , aruve - Cloth . 
Tu : arve - a cloth , old rag . 
Te : ara - rag . 
• A Dravidian Etymological Dictionary , No. 268 , 


40 


தமிழர் ஆடைகள் 


அறுவை என்ற சொல்லுடன் , இலக்கியப் பயிற்சியும் இதன் 
பொருளான துணியினின்றும் அறுத்து எடுத்துப் பயன்படுத்தின 
தன்மையை யுணர்த்துகின்றது . அரவுரி ( பொருநர் . 82-3 ) காம்பு 
சொலித்தல் (சிறுபாண் . 236 ) அருவி ( புறம் . 154) குருகின் தூவி 
( நற் . 70 ) போன்றவற்றுடன் உவமிக்கப்படும் நிலையிலும் உவமை 
யாகும் நிலையிலும் சிறந்ததொரு ஆடையாகத் திகழும் அறுவை , 
ஒருசில இடங்களில் சாதாரண ஆடையையும் சுட்டுகின்றது 
( சீவக . 2010) . ஆடையைக் குறிக்கும் பொதுச்சொல் இது 
என்பது இதனால் தெளிவாகின்றது . 


ஆடை வணிகன் அறுவை வணிகன் எனப்படுதலும் ( குறுந் 
185 , நற் , 33 ) நறுமடி செறிந்த அறுவை வீதியைச் சிலப்பதிகாரம் 
சுட்டலும் ( 14 : 207 ) வண்ண வறுவையர் வளந்திகழ் மறுகினை . 
மணிமேகலை காட்டலும் ( 28:53 ) பெரிய புராணம் அறுவையர் 
குலமென் நெசவாளரைக் குறிப்பிடலும் ( நேச . நாய -2 ) இக் கருத் 
தினை உறுதிப்படுத்த வல்லன . 


s 


அறுவையை அறுத்து எடுத்துப் பயன்படுத்தினர் என்பதிற் 
கிணங்க , தலையில் கட்டும் துணியாக ( அகம் . 195 ) நிலந்தோயும் 
அளவிற்கு உடுத்திய உடையாக (பதி . 34 : 3 ) விரிந்த அறுவை மெல் 
லணையாக ( நற் . 40 ) தூ வெள்ளறுவை போர்வையாக ( புறம் . 
28t ) பயன்பட்டமையும் நாம் காண்கின்றோம் . 


அறுக்கப்பட்டதால் அறுவை எனப் பெயர்பெற்ற இதனைப் 
போன்று , கிழிக்கப்பட்டதால் , துணியினைக் கிழி என்றும் வழங்கி 
னர் ( சீவக . 104 , 103 ). 


அறுவை , கிழி என்பன இன்று 
ல்லை . 


ஆடையைக் குறித்தல்" 


23. Aruvai is a literary word which means cloth . A specific 

dimension cut out of a long cloth woven in the loom has 
been aptly called Aruvai . 
- Words and their Significance - Dr. R. P. Sethupillai , Page 
43 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


41 


8. சிதார் 
சிதைந்த பண்பு காரணமாக அமைந்தது சிதார் என்னும் 
பெயர் .-- வேற்றிழை நுழைந்த , பாறிய திறனில் , தொன்றுபடு , 
நிலந்தினச் சிதைந்த , வேர் புரை . துரும்புபடு , நீர்ப்படு பருந் 
தின் ஈர்ஞ்சிறகன்ன , ஈன்ற அரவினாவுரிக் கடுக்கும் போன்ற பல 
அடைகள் , உவமைகள் சிதாரின் நிலையைச் சித்திரிப்பவை ; 
இதனது இழிந்த பழம் இயல்பினைக் காட்டுபவை . இதனை 
யுடுத்திய தன்மையில் சங்ககாலப் புலவன் ( புறம் . 400 ) , பாணன் 
( புறம் . 138 ) சுட்டப்படுகின்றனர் . இவர் தம் ஏழ்மை நிலையினை 
மிகுவிக்கும் வண்ணம் இவை சுட்டப்பட்டு இருப்பினும் , சிதார் 
சிதைந்த ஆடை என்பதில் ஐயமில்லை . சிதாரினைச் சிதர்வை 
என்றும் சுட்டினர் ( பெரும் . 467) .இ தனைச் சீரையுடன் தொடர்பு 
படுத்திப் பேசும் கருத்துக்கள் சில உள்ளன . ஆயின் அவை 
பொருந்தா . 


சிதார் , சிதர்வை . என்பன மணிமேகலை காலத்தில் சிதர் 
( 11 : 109 ) என்றும் , சிதவற்றுணி ( 3 : 106 ) என்றும் வழங்கப்படத் 
தொடங்கின . சிதவற்றுணி என்பது சிதைந்த ஆடை என்னும் 
பொருளை அவ்வாறே பிரதிபலிக்கக் காண்கின்றோம் . 


வாழ்வில் தாழ்ந்தநிலை மாந்தர் உடுத்திய இழிந்த ஆடை 
யின் இயல்பு :சண்டும் புலனாகின்றது . 

மணிமேகலைக்குப் பின்னர் , இச்சொல்லாட்சிகளைக் காண 
இயலவில்லை . .நாலடியார் , உடுக்கை யுலறி ( 141 ) என இயம்பும் . 
எனவே சிதார் , சிதர்வை , சிதர் , சிதவற்றுணி என்ற சொற்களால் 


24. Citar - Ta - Citar { -V- , • nt- ) 

Ta scatter , strew , be scattered , strewn , spread ever ; 
(-pp - ; - tt- ) to shed , scatter :n ......... 
Citar Ta : Citar ( -p - ; - tt- ) to separate, split , cut ... 

-A Dravidian Etymological Dictionary , No. 1294 , 1295 . 
25. The Anthologies Purananuru and Kurunthokai have re fer ;; 

ences to what has been identified as a kind of bark cloth 
and this is known as Citarvai . (சிதர்வை ) Citar (சிதார் ) and 
Citaval (சிதவல் ) . 

Social Life of the Tamils , S. Singaravelu , University of 
Malaya , Malaya , 1966 , page - 70 . 


42 


தமிழர் ஆடைகள் 


பண்டு தமிழர் பழந்துணியைக் குறித்து வந்துள்ளனர் என்பது 
புலப்படுகின்றது . பின்னர் கந்தை என்ற சொல்லாட்சியும் 
அமைந்தது . இவற்றுள் கந்தை என்ற சொல்லே இன்றுவரை 
மக்களிடம் பயின்று வரும் சொல்லாகும் . 

கந்தையானாலும் கசக்கிக் கட்டு என்னும் எண்ணத்தில் இச் 
சொல் வழக்கினைக் காண்கின்றோம் . கூரம் சாசனம் பரமேசுவர 
வர்மன் சாளுக்கியரைத் தோற்கடித்தான் ; நூறாயிரம் வீரர் 
களுடன் வந்த விக்கிரமாதித்தன் ஒன்றியாய்க் கந்தையைப் 
போர்த்துக் கொண்டு ஓடினான் என்றுரைக்கும் நிலை 6 கந்தை 
யின் தாழ்வினைத் தெளிவாக்கும் . 

கந்தை என்ற சொல்லுடன் , கந்தல் என்ற சொல்லாட்சியும் 
இன்று உண்டு . 


சிதைந்த ஆடை என்னும் பொருளுடன் தொடர்புடைய 
தாக அமைவது துணி என்ற சொல்லுமாகும் . துணி என்ற 
சொல் , சங்க காலத்தில் துண்டுபட்ட அனைத்தையும் குறித்தது . 
ஆயின் , துண்டுபடுத்தப்பட்ட ஆடையைக் குறிக்குமிடத்தில் 
இவை சிறந்த துணியைச் சுட்டவில்லை . துணிச் சிதர் என்றும் 
சிதவற்றுணி என்றும் சிதைந்த துணியையே சுட்டுகின்றது . 

நந்திக் கலம்பகம் பாணனின் ஏழ்மை நிலையை , நெருநல் 
துணியரைச் சுற்றித் திரியும் தன்மையால் இயம்பும் ( 23 ) . 
எனவே 

துணி என்னும் சொல் துணிக்கப்பட்ட பொருளைக் 
குறித்ததுடன் , இழிந்த ஆடையைக் குறிக்கவும் பயன்பட்டது 
என்பது தெரிகிறது . இன்றைய நிலையில் , இது எல்லா வகைத் 
துணிகளையும் குறிக்கும் பொதுப்பெயராக , தன்னிலையில் 
மிகுந்த செல்வாக்குப் பெற்றுள்ளது . 


9. தானை 


உடையைக் குறிக்கும் இச்சொல் சங்கப் பாக்களில் இருந்தே 
பயிற்சி பெறுகின்றது . 
தாழ்தானை ( கலித் . நெய் . 147 ) , 

அரிவையது தானை 
( பரி . 11 ) , தாரும் தானையும் ( புறம் 276 ) , கொடுந்தானைக்கோட் 
டழகு ( நாலடி - 131 ) , நீலத்தானை ( சிலப் . 16 : 204 ) , பூந்துகிற் 
றானை ( பெருங் . 1 : 35 : 202 ) , தானை வீக்கற விசித்து (சீவக . 1086 ) 


26. குமரிக் கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு 

அப்பாதுரை , பக்கம் . 69 . 


கா . 


. 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


43 


என்ற எண்ணங்கள் இதனை யுடையாகக் காட்டுகின்றன . பாம் 
புரியன்ன மீக்கொடானை ( 1 : 42 : 241 ) தானையாற் 

தடங்கணீ 
ரைத் துடைத்தல் ( சீவக . 1051 ) என்னுமிடங்களில் மேலாடை 
யாகக் 

காண்கின்றோம் . இவற்றால் இடையில் உடுத்தும் 
உடை , மேலாடை இரண்டையும் குறிக்கும் பொதுச்சொல் இது 
விளங்கவல்லது . தானை 

இன்று , 

அடையுடன் 
இணைந்து , மேலாடையைக் குறிக்கிறது . தானை என்ற தனிச் 
சொல் ஆடையைக் குறித்தல் இன்றில்லை . இன்று போன்றே 
அன்றும் முன் தானையையே குறிக்க இது வழங்கியதோ எனில் 
இல்லை . அன்றே இப்பொருள் எனின் , முன் என்ற அடை சேர்த் 
துச் சுட்ட வேண்டிய தேவை இல்லை . 


என்பது 


10. காழகம் 
சங்கத்தமிழர் உடுத்திய மற்றுமொரு உடை காழகமாகும் . 
இவ்வுடை குறித்துப் 

எண்ணங்கள் அமைகின்றன. 27 
காளகம் , காழகம் என்ற இரண்டு சொல்லாட்சிகளும் இதற் 
குண்டு . 
கரையிடைக் கிழிந்த காழகம் உடுத்திய தலைவன் . 

( கலித் . மரு 73 ) 
புலராக்காழகத்தைப் புலர உடீஇய முனிவர் 

( திருமுருகு -176 
அகலல்குலில் காழகம் உடுத்திய பெண்ணொருத்தி 

( கலித் . மரு . 92 ) 


27. கழாகத் தாக்கம் என்று பட்டினப்பாலையில் கூறப்பட்ட 

பொருட்களில் நெய்யப்பட்ட ஆடையும் கூறப்பட்டு இருக்க 
லாம் . காழகம் என்பதைப் பர் மாநாடு எனச் சிலர் கொண் 
டனர் . அறிஞர் சிலர் காழகம் எனப்படும் கடாரம் தாய் 
லாந்திலிருந்த Kedha என்ற துறைமுகத்தையும் அதைச் 
சுற்றிய நாட்டையும் குறித்தது என்பர் . காழகம் என்ற 
ஆடை நீலநிற ஆடை என்பது தெரிகின்றது . ” - சங்க இலக்கி 
யத்தில் ஆடை அணிகலன்கள் பி . எல் . சாமி , செந்தமிழ்ச் 
செல்வி , மார்ச்சு 1978 . 
காழகம் கடாரம் என்பது நச்சினார்க்கினியர் 

கூற்று . 
மலாய் நாட்டில் மேல் கரை ஓரமாயுள்ள கடே என்னும் 
இடமே பண்டைக் காலத்தில் கடாரம் எனப்பட்டது . 
கடாரம் என்ற காழகத்திலிருந்து நெய்து அனுப்பப்பட்ட 
ஆடை காழகம் எனப்பட்டது . 
- பத்துப்பாட்டாராய்ச்சி 

இராசமாணிக்கனார் ,, 
பக்கம் -518 . 


மா , 


44 


தமிழர் ஆடைகள் 


போன்றோரைச் சங்க இலக்கியம் காட்டுகின்றது . சிலப்பதி 
காரத்தில் வணிக பூதம் காளகஞ் செறிந்த உடையினனாகக் 
காட்டப்படுகின்றது . ( 22:98 ) . காழக மூட்டப் பட்ட காரிருட் 
டுணியை ஒப்பான் என வேட்டுவனைத் திருத்தக்க தேவர் தம் 
சிந்தாமணியில் இயம்புவார் ( 1230 ) . எனவே அனைவராலும் 
பயன்படுத்தப்பட்ட தொரு துணி இது என்பது புலனாகின்றது . 


கின்றது . 


காளகம் சேர்ந்த உடை , காழக மூட்டப்பட்ட காரிருட்டுணி 
என்ற எண்ணங்களை நோக்க , காழகம் கறுத்த ஆடை என்பதும் , 
கருமை யூட்டப்படுதல் இதன் இயல்பு என்பதும் விளக்கமா 

மேலும் காழகம் சேர்ந்த , காழகம் ஊட்டப்பட்ட 
போன்ற எண்ணங்கள் இவ்வுடையின் தொழில் தன்மையையே 
இயம்புகின்றன. எனவே முதலில் காளகத்தில் இருந்து வருவிக் 
கப்பட்டது காழகம் என்பதும் பின்னர் தமிழர் தம் நுண்ணறி 
வினால் தாமே இதனை உருவாக்கத் தொடங்கியிருக்க வேண்டும் 
என்பதும் ஈண்டு எழும் எண்ணங்கள் . இதன் நிறத்திற்கேற்ப 
இதனை உடுத்திய மாந்தரும் சாதாரணமானவர்களாகவே 
சுட்டப்படல்சிறப்புடைய ஆடை அன்று இது என்பதை யுணர்த்து 
கின்றது . அதிக பயிற்சியின்மையும் , பின்னர் இதனைப் பற்றிய 
எண்ணமின்மையும் இக்கருத்தினை யுறுதிப்படுத்தும் . 


அடியார்க்கு நல்லார் உரைக்கும் துகில் வகையுள் ஒன்றான 
புங்கர்க்காழகம் என்ன துணி என்பது புலப்படவில்லை . 
வகையாகவும் இருந்திருக்கலாம் . 


காளக 


11. மடி 


மடித்து வைக்கப் பெற்றமையின் நெய்த துணியின் பெயர் 
மடி என்றாயிற்று . இது திராவிட மொழிச்சொல் என்பதைத் 


28. நெடுங்கரை காழக நிலம்பரலுறுப்ப என்னும் மதுரைக் 

காஞ்சியடிகளும் ( 598 ) 
கரிய மணலை யுடைய நிலத்தைச் சுட்டல் இதனுடன் இயை 
புடைய ஒன்று . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


45 


அரசன் 


தமிழ் , கன்னடம் , துளு , தெலுங்கு , கோடா போன்ற பல மொமி 
களிலும் பயிலப்படும் தன்மை பகரும் . " 

தூமடி ( அகம் -13 ) , திருமலரன்ன புதுமடி ( புறம் -390 ) , பூந்து 
கில் இருமடி ( பெருங் . 1. 42 : 145 ) , மங்கல வனப்பினதோர் கோடி 
மடி ( சூளா . 1093 ) போன்ற இலக்கியப் பயிற்சிகள் மடியின் சிறப் 
பினை யுணர்த்தவல்லது . தூய்மையானதொரு ஆடையினைச் 
குறித்ததைத் தெரிவிக்கவல்லது . மேலும் , குறியவும் நெடியவும் 
மடி தரூஉ விரித்து என்ற எண்ணமும் ( நெடு , 135 ) 
கொடுக்க அதனையுடுத்தும் புலவன் நிலையும் ( புறம் . 393 ) 
வெண்டுகிலிணைமடியினை விரித்துடுத்தும் தன்மையும் ( பெருங் 
2 : 5 : 131 ) , துணியைக் குறிக்கும் பொதுச்சொல்லாகும் இது 
என்பதை உறுதிப்படுத்தவல்லன . அடியார்க்கு நல்லார் உரைக் 
கும் கவற்றுமடி இதனைக் குறிக்குமொரு வழக்காயிருக்கலாம் . 

இன்றும் மடி என்ற சொல் கோடித் துணியை அதாவது 
பதினாறு முழ வேட்டியை ( இரண்டு இரட்டை வேட்டி அல்லது 
நான்கு முழ வேட்டி இணைந்தது . துப்பட்டி என்றும் இதனைக் 
கூறுவார்கள் ) குறிக்க வழங்குகின்றது ( கன்னியாகுமரி 
மாவட்டம் ) . 


சான்றுகளை 


ஆயின் பண்டைய இலக்கியச் 

நோக்க 
இத்தகைய அளவு இருந்ததாகத் தெரியவில்லை . ஏனெனில் குறி 
யவும் நெடியவும் என்று கூறுவது ( மது . 520 ) அளவற்ற தன்மை 
யையே காட்டுகிறது . 


தூய்மை , சிறப்பு கருதி , அன்று மடித்து வைத்த புதிய 
ஆடையினைத் தூமடி என்று உரைத்த தன்மை மரபாக வழங்கி 
வந்துள்ள நிலையில் , மடி என்ற சொல்லே புத்தாடையையும் , 


29. Ta . matj - Ceremonial purity , as of one who has bathed , 

cloth made of the fibre of trees , Coarse silk cotton , etc. , as 
ceremonially pure . 
Ka . Madi - cleanness , purity ; a washed , clean clotb ; madi 
vala ........ 
Kod . Madi - ritual purity ; madi oatte clean clothes : 
Tu , madi- a newly washed cloth , bleached cloth , a garment 
of bark , silk or wool worn by brahmins and other high casto 
peoples during meals or any ceremony ; ...... 


45 


தமிழர் ஆடைகள் 


பள 


தூய்மையையும் குறிக்க வழங்குதல் ஆடையின் சிறப்பினையும் , 

ன்றுவரை பொருள் மாற்றமிலாது வழங்கும் தன்மையையும் 
தெளிவுபடுத்தும் . 

ஈரப் புடவையைத் தொடாது , உலரவைத்து , பூசைக்கு 
டுத்தும் தன்மையில் அதனை மடிப்புடவை என்று அந்தணர் 
குறிப்பிடுவது இன்றும் நாம் காணக்கூடியது . பட்டு , கம்பளி 
ரண்டும் எப்போதுமே மடி என்ற எண்ணமும் அவர்களிடம் 
உள்ளது . 

12. பட்டு 
உடைக்குரிய இழைகள் அனைத்தினும் உறுதியும் 
பளப்பும் மிகவுடையது பட்டு . பட்டின் பசுமையே பட்டு என்னும் 
சொல் ஆக்கத்திற்குக் காரணமாகலாம் . உலண்டு என்றும் பட்டு 
நூலினைப் பெருங்கதை யியம்பும் ( 1 : 42 : 211 ) . 

மேலும் அறிவு புறம் போய உலண்டதுபோல ( 56-28 )) 
என்னும் கல்லாடம் பாடலடிக்கு. உரையாசிரியர் , அறிவில்லாதது 
என்றறியப்படும் அவ்வுலண்டு புழுப்போல , உலண்டு ஒரு வகைப் 
புழு ; கோற்புழு ; இப்புழு தன் எச்சிலாலேயே தன் உடம்பைச் 
சுற்றி , கூடு அமைத்துக்கொண்டு வெளிப்படுதற்கு வாயில் 
இல்லாமல் அக்கூட்டினுள்ளேயே இறந்துபடும் என்பது என்று 
உரை அமைக்கின்றார் . பெருங்கதை ஆசிரியர் கூறும் உலண்டுடன் 
இவ்வுலண்டு பற்றிய எண்ணத்தையும் நோக்க இவ்விரண்டும் 
ஒன்றா இல்லையா என்ற கருத்து மேலும் ஆய்வுக்குரிய ஒன்றா 
கவே அமைகின்றது . 

இருவிதப் பட்டுப் புழுக்களினின்றும் உருவாக்கப்படும் பட்டு 
இழைகள் , நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமு 
மாகத் தன் மதிப்பில் உயர்ந்து வருவது கண்கூடு . தமிழ் இலக்கி 
யத்திலும் இப்பட்டினைப் பற்றிய பல எண்ணங்கள் அமை 


10 


கின்றன . 


Te . madi, madugu purity , state of being unpolluted cloth ; a 
pure or uppolluted cloth ; ....... 

- A Dravidian Etymological Dictionary , No. 3804 . 
30. “ There are two general varieties of silk worm - the cultivated 

and the wild " -Fundamentals of Dress , Marietta Kettunen , 
Page - 145 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


47 


சங்க இலக்கியம் கொட்டைக் கரைய பட்டினையும் ( பொரு . 
155 ) சிலப்பதிகாரம் , அரத்தப்பட்டினையும் ( 20:14 ) பெருங்கதை , 
பிணர்முரிப்பட்டு ( 1 : 40 :226 ) நீலப்பட்டினையும் ( 4 : 12 : 262 ) சிந்தா 
மணி , அரத்தப்பட்டு ( 173 ) பால்பரந்தன்ன பட்டு ( 541 ) பூம்பட்டு 
( 923 ) பச்சிலைப்பட்டு ( 2090 ) வெண்பட்டு ( 2358 ) வண்ணப்பட்டு 
( 2694 ) போன்றவற்றையும் பகர்கின்றன . கம்பராமாயணம் மிக்க 
பட்டு வகை என்றியம்பும் ( 10365 ) . அடியார்க்கு நல்லார் துகில் 
வகையுள் உரைக்கும் பச்சிலை (சிலப் . 14 : 108 ) பச்சிலைப் 
பட்டினைக் குறிக்கும் வழக்காகயிருக்கலாம் . குருதியும் குருதிப் 
பட்டினைக் குறித்தமைந்திருக்கலாம் . 

முக்கூடற்பள்ளு , செம்பொன் இடைக்கிடைப் பெற்றிடும் 
பட்டு ( 6 ) பஞ்சவணப்பட்டு ( 8 ) பற்றிய எண்ணங்களைத் தரு 
கின்றது . பஞ்சவணப்பட்டு , சரிகை போட்ட பட்டுகளை இன்றும் 
நாம் காண்கின்றோம் . பட்டு காலந்தோறும் வளர்ந்த வளர்ச்சி 
நிலையை இப்பாக்கள் வழி உணரமுடிகின்றது . 

இப்பட்டு பற்றிய செய்திகளை நோக்க , இவை தனிப்பெயர் 
பெற்றதாகத் தெரியவில்லை ( குருதி , பச்சிலை பற்றிய எண்ணம் 
வெளிப்படையாக இல்லை ) . வடமொழியில் கோசிகம் , நேத்திரம் 
போன்ற பட்டுகள் தனிப்பெயருடன் திகழ்வன , தமிழ் இலக்கி 
யத்திலும் தனிப்பெயருடன் திகழ்வன இவையே . கல்வெட்டு 
ஒன்று புலியூர்ப்பட்டு என உரைப்பினும் 1 , ஈண்டும் தனிப் - 
பெயர் அமையாதது குறிப்பிடத் தக்கது . 

பட்டுப் புழுக்களினின்றும் பட்டு எடுத்தல் தவிர பிற இழை 
களினின்றும் தயாரித்த துணிவகைகள் அதன் பட்டு போன்ற 
தன்மை காரணமாகப் பட்டு என்று குறிக்கப்பட்டதையும் 
இலக்கியம் காட்டும் . சான்றாக , நார்ப்பட்டு , உரோமப்பட்டு 
போன்றவற்றைக் 

கூறலாம் . 

நார்ப்பட்டு பற்றி பெரிப் 
புளூஸிலேயே காணும் நாம் , உரோமப்பட்டு ( 2667 ) பற்றிய 
எண்ணத்தைச் சிந்தாமணிக் காலத்தில் தான் காண்கின்றோம் 
ஆயின் பட்டினின்றும் இவை வேறுபட்டமையைச் சுட்ட அடை 
சேர்த்து வழங்கும் வழக்கினைத் தமிழர் கொண்டிருந்தனர் ,. 
இன்று இப்பட்டில் அதிக வளர்ச்சி நிலைகளைக் காண்கின்றோம் . 
31. கல்வெட்டுகளால் அறியப்படும் சோழர் காலத்தியசமுதாய . 

அமைப்பு - க.த. திருநாவுக்கரசு , கல்வெட்டுக் கருத்தரங்கு , 
பதிப்பாசிரியர் ஆர் . நாகசாமி , பக்கம் -229 . 


48 ) 


தமிழர் ஆடைகள் 


உடை 


13. பூங்கரை நீலம் 
சங்க இலக்கியம் குறிப்பிடும் இவ்வுடை பற்றிப் பிற்கால 
இலக்கியங்கள் ஏதும் பகரவில்லை . ஆயின் பெருங்கதையில் 
நீலம் என்றதொரு 

என்றதொரு ஆடைப்பெயரினைக் காண்கின்றோம் 
( 1 : 42 :208 )? இதனை நோக்க , அரத்தம் , கரியல் போன்று , நீல நிற 
ஆடை முதலில் பூங்கரை நீலமெனப்பட்டு , பின்னர் நீலமென 
நின்றிருக்கக் கூடும் . அல்லது நீல ஆடை நீலமெனவும் , கரைமட்டும் 
நீலமாக அமைவது பூங்கரை நீலமெனவும் - வழங்கப்பட்டிருக் 
கலாம் . 

சங்கப் பாக்களில் ஈரிடங்களில் இவ்வுடை பற்றிய எண்ணம் 
அமைகின்றது . 
யாய்தந்த பூங்கரை நீலம் புடைதாழ மெய்யசைஇ 

( மு . கலி . 11 ) 
யானு மென் சாந்துளர் கூழை முடியா நிலந்தாழ்ந்த 
பூங்கரை நீலம் தழீ இத் தளர்பொல்கி 

( மு . கலி . 15 ) 
இரண்டு இடங்களிலும் தலைவியின் உடையாகக் காட்டப் 
படும் இவ்வுடை , நிலம் தாழ உடுத்தப்படும் 

எனத் 
தெரிகின்றது . வேறு எண்ணங்கள் புலனாகவில்லை . 

14. தூசு 
பிற திராவிட மொழிகளில் இல்லாது , தமிழில் மட்டும் 
காணக் கிடக்கும் ஆடைபற்றிய சொல் தூசு . சங்க காலத்தில் 
இத்தூசுபற்றிய கருத்து அருகிக் காணப்பட ( பட்டினப்பாலை ! 48 ) 
பின்னைய காலங்களில் இதன் செல்வாக்கு மிகுகின்றது . 

உயர் நிலை மாந்தரால் உ.டுத்தப்படுதலிலும் (சீவக . 550 , 1320 ) 
கம்ப . சுந்தர . 413 ) மன்னன் கொடையிலும் ( கம்ப . 10516 , 10518 ) 
அதிகமாகப் பயின்று வருவதால் தூசு மிகச் சிறந்ததொரு ஆடை 
என்பதைக் காட்டும் . பயிற்சி அதிகமிருப்பினும் இது எந்த 
இழையால் நெய்யப்பட்ட ஆடை என்பது தெளிவு றவில்லை . 
பொதுநிலையில் ஆடை என்ற பொருளில் பருத்தி , பட்டில் 
சிறந்த ஆடைகளைக் குறிக்கும் சொல்லாக இது திகழ்ந்திருக்கக் 
கூடும் . வெண்ணிறத் தூசு சிறப்பாகக் காணப்படினும் நிறத் 
தூசும் இருந்தன என்பதனை ஒரு சில சான்றுகள்உணர்த்தவல்லன 
( கம்ப . சுந்தர . 413 ) . 

தூசுபோன்ற பல சொற்களை வடமொழியிலும் காணக் 
கூடுகின்றது . அவை கம்பளி பின்னப்பட்ட கம்பளி 

என்ற 


ஆடை பற்றிய சொற்கள் --ஓர் ஆய்வு 


29 


பொருளைக் குறிக்கின்றன . ஆயின் தமிழில் பயிலும் தூசு , 
பட்டாடை பருத்தியாடையே தவிரக் கம்பளி 

ஆடையாக 
இருந்தமைக்குரிய எண்ணம் ஏதும் இல்லை . இது தோலாடையும் 
அன்று என்பது , 

தூ சொடும் அணியும் முந்நூல் 
தோல் தரும் தோற்றம் போன்றும் 

( கம்ப . 674 ) 
என்னும் அடியால் விளக்கமுறுகின்றது . அணிந்திருந்த தூசு அழ 
கற்றதாய் தோல் போன்று காட்சி அளித்தது என்னும் பொருள் 
தூசு , தோலாடை அன்று என்பதைத் தெளிவாக்கும் . 
இன்று தூசு ஆடையைக் குறித்தல் இல்லை . 

15. புட்டகம் 
பரிபாடல் உரைக்கும் உடை இது . 

புட்டகம் பொருந்துவ புனைகுவாரும் ( 12:17 ) என்ற பாட 
லடியில் காணும் புட்டகம் நீராடுவதற்கேற்ற உடை என்னும் 
பொருளுடையது என்பர் .32 பிற இலக்கியங்களில் இதனைப் 
பற்றிய எண்ணமில்லை . எனவே வேறு விளக்கங்கள் தெளிவுற 
வில்லை . வடமொழியிலும் புட்டகா என்றதொரு உடையினைக் 
காண்கின்றோம் . இதுவும் புட்டகம் 

தெளிவு 
பெறாததே . " 


* 


போன்று 


லடியில் 


16. கம்பல் 
தறைந்த தலையுந் தள் கம்பலும் ( கலித். 65 ) என்னும் பாட 

அமையும் கம்பல் , ஆடை என்பது அகராதி தரும் 
விளக்கம்.. பிற காட்டுகள் இல்லை . 
32. புட்டகம்- Bathing Dress -Pre - Pallavan Tamil Index , 

Dr. N. Subramanian . 
33. Phuttaka -- This was some sort of cloth which I have 

not been able to identify. This material apparently 
seems to have been in a great demand as a shop at 
Separa exclusively dealing in this material ( Phuttaka - 
Vastravari) is mentioned . Could it be some sort of 
printed ealice ? -- Costumes , Textiles , cosmetics . & 

Coiffure , Dr. Motichandra , page - 32 . 
34. கம்பல் - Garment ; ஆடை . 

-Tamil Lexicon , Vol.II , Part - 1 


50 


தமிழர் ஆடைகள் 


17. நூல் 
பட்டு எனப் பட்டாடையைக் குறித்தல் போன்று நூல் , 
பஞ்சு, இழை 

என்று 

பருத்தியாடையைச் சுட்டும் மரபும் 
தமிழரிடம் காணப்பட்டது . 
நுண் நூல் ஆகம் பொருந்தினள் ( அகம் . 198 ) 

( அகம் . 198 ) என்னும் 
பாடலடியில் நூல் நுண்மையான நூலால் ஆகிய ஆடையை 
விளக்குவதாகும் . 

பஞ்சாடை பஞ்சி எனச் சிந்தாமணி, சூளாமணியில் காட்டப் 
படுகின்றது . 
பஞ்சிமேற் கிடந்துடை ஞாண்பதைத்திலங்க - சீவக . 2240 . 
பஞ்சிலங்கு அல்குலாள் - சூளா . 495 . 
இன்று , இவ்விரண்டு சொற்களும் வழக்கற , 

நூலினைக் 
குறித்த இழை என்ற சொல் ( கம்ப . 309 ) உடையைச் சுட்டும் 
நிலையில் அமைகின்றது . ஆயின் இதுவும் திரிந்தே பயில்கிறது . 


நேரியல் என்பது மேலாடையின் பெயராக இன்று வழங்கு 
கின்றது . நேரிய இழையாலாகிய ஆடையே , நேரிய இழை என 
நின்று நேரியல் என மருவி நிற்கின்றது . தேரியது என்ற வழக்கும் 
உண்டு , 


லக் 


18. வாலிது 
நிற ஆடைகளை நிறம் கொண்டு சுட்டல் போன்று ,. ஆடை 
யின் இயல்பு கொண்டு பெயர் சூட்டுதலும் உண்டு . சங்க 
கியத்தில் புலைத்தி கழீஇய 

கழீஇய தூவெள்ளறுவை , வாலிது 
அழைக்கப்பட்டது ( புறம் . 262 ) . இதனைப் போன்று அழுக்குடை 
யினை மாசு உண்ணல் காரணமாக மாசுணுடுக்கை ( புறம் . 54 ) 
மாகணி ( ஆசாரக் . 12 ) என வழங்கும் வழக்கினையும் காணக்கூடு 


என 


கின்றது . 


இன்று வெள்ளை , சலவை என்று , வெளுத்த ஆடையைக் 
குறித்தும் , அழுக்கு என மாசுணியைக் குறித்தும் தமிழர் வழங்கு 
கின்றனர் . 

19. கச்சை 


கச்சை என்ற சொல் குறித்துப் பகரப்படும் எண்ணங்கள் 
தனை வடமொழிச்சொல் எனக் காட்டுகின்றன . இதகைப் 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


51 


பற்றிய தெளிவினை நம் இலக்கியங்கள் தராமை மேற்கூறிய வட 
மொழிச் சொல் என்னும் கருத்தினை ஏற்கச் செய்கின்றன . 
வடமொழியில் உள்ள 

கக்ஷ என்ற 

சொல்லினின்றும் 
தோன்றியது இது . இதிலிருந்து இந்தோ - ஆரிய மொழிகளிலுள்ள 
கச்சா , காசா என்னும் சொற்கள் பெறப்பட்டன . 

35 என்பர் . திரு . 
எஸ் . வைத்தியநாதன் கருத்தும் இதனோடு ஒப்புமையுடைய 


தாகும் . 35 


திராவிட மொழிகள் பலவற்றிலும் இச்சொல்லின் பயிற்சி 
அமைகின்றது .31 


கச்சை பயிலும் நிலைகள் , இதனை அமைக்க எல்லாவகைத் 
துணிகளையும் பயன்படுத்தினமையைக் காட்டும் ( சிறு . 239 , 
குறிஞ் . 125 , பெருங் . 1.41 : 98 , சூளா . 538 ) . அரையில் இறுக்கிக் 
கட்டினர் ; தாழ்வாகக் கட்டினர் என்பனவும் புலனாகும் 
எண்ணங்கள் . பெரும்பாலான காட்டுகள் தொழில் செய்யும் 
நிலையில் இதனை வரிந்து கட்டினர் எனச் சுட்டுகின்றன . 


35. ஆண்களின் உடை - பிரனாப் குமார் தாஸ் குப்தா , இந்தியா 

வில் குடியானவர் வாழ்க்கை - தமிழாக்கம் : எஸ் . இலட்சுமி , 

பக்கம் . 79 . 
36. Indo Aryan Loan Words in Old Tamil --- S . Vaidya 

nathan , Page - 85 . 
37. Ta . Kaccai - rope , girth girale , belt , piece of new 

cloth ; kaceu -belt , girdle. 
Ma . Kacca - girdle , waist , belt , long cloth . 
Ko . Kacu - perineal cloth . 
To . Kscu --embraidered perineal cloth ; koc - cloth 
given at funeral .. 
Ka . Kacce - cloth passed between the legs to cover the 

privites , girdle , Kod . Kacce - perineal 

cloth .. 
Tu . Kacce -- end of lower garment gathered up behind 
and tucked into waist bend . 
Te . Kacce - end of the lower garment passed between 
the legs and tucked in behind . 
cf. Skt . Kaksya - A Dravidian Etymological Dictionary 
N0.922 . 


5 


52 


தமிழர் ஆடைகள் 


அகராதிகள் பொருளுரைத்தலைப் போன்று , உரையா 
சிரியர்களும் உடை என்ற பொதுப் பொருளையே 

உரைக் 
கின்றனர் . எனவே இடையில் இறுக்கமாகக் கட்டப்பட்டதொரு 
உடை என்பது தெளிவாகின்றது . 

இன்று கச்சம் வைத்துக் கட்டுதல் என்பது வேட்டி உடுத்தும் 
முறையைச் சுட்டுதலாகும் . இது தவிர , இடுப்பில் துணி கட்டிக் 
கொள்ளலையும் கச்சை கட்டுதல் என்பர் . இறப்புச் சடங்கில் 
( கன்னியாகுமரி மாவட்டம் - செட்டியார் ) கச்சை கட்டுதல் தனி 
யிடம் பெறுகிறது . இது இடுப்பில் கட்டும் துணியையே குறிக் 


கின்றது . 


20. கச்சு 


சங்க காலத்திலிருந்தே தமிழ் மகளிர் மார்பு ஆடை , கச்சு 
வம்பு , வார் என்று அழைக்கப்பட்டது . இவற்றுள் அதிக செல் 
வாக்குப் பெறுவது கச்சு ஆகும் . 

வரிந்து கட்டிய ஆடை , கச்சை என்று அழைக்கப்பட , 
மார்பிலும் வயிற்றிலும் இறுகக் கட்டப்பட்டதன் காரணமாக 
கச்சு என வழங்கப்பட்டிருக்கலாம் . மலையாள மொழியிலும் 
இச்சொல் வழக்குண்டு .* 

துணி பொன் இரண்டாலும் கச்சுகள் செய்யப்பட்டன . 
பொன்னாலாகியது அருகியே காணப்பட்டது . பல வண்ணத் 
துகில்கள் கொண்டு இவை அமைந்தன என்பது கருங்கச்சு . விரவு 
வரிக்கச்சு , நீலக்கச்சு , செம்பூங்கச்சு , அம்பூங்கச்சு போன்ற 
எண்ணங்களால் தெளிவுப்படும் . 

கருங்கச்சு யாத்த காண்பின் அவ்வயிற்று - அகம் . 376 . 

வார் கச்சிற் றானை வீக்கல் - சீவக . 878 - 
போன்றன இடைக்கச்சினையும் , 
38 . Girdle Belt 
கச்சை- whole piece of அரைக்கச்சு 

--Lexicon - Vol . III . , part -1, முழுப் புதுத்துணி . 
39. Ta : Kaccu . a kind of Corset worn by Indian Women 

in ancient Times . 
Ma : Kaccu - bedice to confine the breast . 
- A Dravidian Etymological Dictionary , No.921 , 


ஆடை பற்றிய சொற்கள் 

- ஓர் ஆய்வு 


53 


கச்சியாப்புறுத்த கால் வீங்கிள முலை - பெருங் . 1.34: 202 

கருங்கணிள முலை கச்சற வீக்கி - சீவக . 2116 
என்பன மார்புக் கச்சினையும் காட்டும் சில சான்றுகள் . 

இன்றைய நிலையில் மகளிர் அணியும் மார்பாடை ( பிரா ) 
ஆடவர் பயன்படுத்தும் வார் ( பெல்ட் ) போன்று இதனைக் 
கொள்ளலாம் . 


மேலாடை 

இன்றியமையாததென எண்ணாத மகளிர் , 
புதுமையாக ஏற்றுக்கொண்டமையின் வம்பு எனவும் வழங்கப் 
பட்டிருக்கலாம் . 

அம்பணைத் தடைஇய மென்றோள் முகிழ்முலை 
வம்பு.விசித்தியாத்த வாங்கு சாய் நுசுப்பின் - நெடு . 149-50 . 
வம்பு வீக்கி வருமுலையுட் கரந்து -சீவக . 633 . 
வம்பின் பொங்கும் கொங்கை சுமக்கும் வலி இன்றி- கம்ப .1002 
போன்ற இதன் பயிற்சி நிலைகள் , மார்பில் இறுக்கிக் 
கட்டப்பட்ட , இதன் தன்மையை இயம்பும் . உவமைகள் , அடைகள் 
இதனுடன் சுட்டப்படாக் 

காரணத்தால் கச்சு 
போன்றதொரு ஆடை என்பது மட்டுமே விளக்கமாகின்றது . 

கச்சு , வம்பு போன்று வரிந்து கட்டப்பட்டமை , வார் என்ற 
சொல்லாக்கம் பெற வாய்ப்பு அளிக்கின்றது . வார் 

முலை 
முற்றத்தை மறைத்தல் காரணமாகவும் ( அகம் . 361 ) இப்பெயர் 
அமைந்திருக்கலாம் . ஆடவர். கட்டும் கச்சினை இன்றும் வார் 
என்னும் வழக்கு கச்சு , வார் ஆகியவற்றின் தொடர்பினையே 
காட்டும் . 


போன்றன 


இன்று ச்சொற்கள் 

வழங்கப்படவில்லை . இரவிக்கை 
ஜெம்பர் , சட்டை , பாடி , பிரா போன்ற 

பெயர்கள் 
இப்பொருளில் அமைகின்றன . 


பல 


21. மெய்ப்பை 


பண்டைத் தமிழன் வரலாற்றில் சட்டை அணியும் பண்பாடு 
இடம்பெறவில்லை . பிற நாட்டார் தொடர்பு இப்பழக்கத்தை 
உருவாக்கியது . 

சட்டை 

பற்றிய சொற்கள் 
சட்டையுடன் தமிழரின் தொடர்பினை விளக்கி நிற்கின்றன . 


அவனிடம் 


54 


தமிழர் ஆடைகள் 


சங்க இலக்கியத்திலும் , சிலப்பதிகாரத்திலும் சட்டையைக் 
குறிக்கப் பயன்படும் சொற்களுள் மெய்ப்பையும் ஒன்று . 


மெய்ப்பை புக்கு வெருவரு தோற்றத்து 
வலிபுணர் யாக்கை வன்கண் யவனர் 


என்று முல்லைப்பாட்டும் ( 60-61 ) , மெய்ப்பை புக்கு விலங்கு 
நடைச் செலவினையுடைய 

பொற்கொல்லனைச் சிலம்பும் 
( 16 :106 ) காட்டும் . முல்லைப்பாட்டு அடிக்கு உ . வே . சாமி 
நாதையர் சட்டை இட்ட அச்சம் தரும் தோற்றத்தினையுடை 
யோர் என்று பொருள் எழுதுகின்றார் . 

மெய்ப்பையுடன் தொடர்புடைய மெய்யாப்பு என்ற 
சொல்லும் ( பரி.தி. 2.19 ) இதனைக் குறித்தமைகின்றது . வழக்கம் 
இல்லாத பண்டைத் தமிழர் பிறநாட்டார் சட்டையிடும் 
தன்மையையும் , அதனைக் கண்டு , தங்களுள் ஒரு சிலர் அணிவதை 
யும் காண்கின்றனர் . மக்கள் மனதில் சட்டையைப் பற்றிய 
எண்ணமின்மையின் தனிப்பெயர் ஏதும் தெரியவில்லை . தாங்கள் 
கண்ட காட்சியிலேயே மெய்யினை மறைப்பது என்ற பொருளில் , 
மெய்ப்பை , மெய்ம்மறை , மெய்யாப்பு என்ற பல பெயர்களைச் 
சூட்டுகின்றனர் . காலப்போக்கில் பிற கஞ்சுகம் , குப்பாயம் 
போன்ற சொற்கள் அமைய வை மறைந்து விடுகின்றன . 


என்று 


ஆடையில் சித்திரம் , ஓவியம் எழுதும் வழக்கம் பழமை 
யானது . சித்திரச் செய்கைப் படாம் 

உவவனம் 
ஒப்புமையாக்கப்படும் தன்மையில் இவ்வெண்ணம் விளக்கம் 
பெறும் ( மணி . 3 : 165 ) , இன்று சித்திரங்களைப் படம் எனச் 
சுட்டல் போன்று . அன்று , சித்திரங்கள் அமைந்த துணியினைப் 
படம் என்று குறித்திருக்கின்றனர் . இந்நிலையில் படம் கொண்டு 
செய்த சட்டையினை படம் என்று வழங்கினர் . 

படம் புகு மிலேச்சரையும் ( முல்லை . 66 ) படம் புக்க வம்பல 
ரையும் (பெரும் . 69 ) சங்க காலத்தில் காண்கின்றோம் . பின்னர் , 
40. புதிவதியன்ற மெழுகு செய்படமிபை ..... 
முரண்மிகு சிறப்பிற் செல்வனோடு நிலை இய 

- நெடுநல் . 159-52 , 
வண்ணங் கொளீஇய நுண்ணூற் பூம்படம் 
பழுதுவினைக் கம்மமொடு முழுது முதலளை இ 

-பெருங் . 1 : 42 : 34.5 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


55 


உறை என்று சிலப்பதிகாரம் சுட்டுகின்றதே தவிர , சட்டை என்ற 
பொருளில் இதன் பயிற்சி இல்லை . ஆடையைக் குறிக்கும் பொது 
வழக்காகத் திகழ்ந்தமையின் படம் என்னும் சட்டையைக் 
குறிக்கும் நிலை , செல்வாக்கு இழந்து விடக் காண்கின்றோம் . 


வடநாட்டார் தொடர்பு தமிழருக்கு அளித்த உடையே 
கஞ்சுகமாகும் . சிலப்பதிகாரத்தில் முதன் முதலாக அமையும் 
இச்சொல்லாட்சி 12 - ஆம் நூற்றாண்டு வரையிலும் தொடர் 


கின்றது . 


கஞ்சுகி மாக்கள் , கஞ்சுகி அவரொடு , கஞ்சுகியவர் , கஞ்சுகி 
மாந்தர் , காஞ்சுகி முதியர் எனப் பல பெயர்களால் கஞ்சுகம் 
அணிந்தோர் குறிப்பிடப் 

படுகின்றனர் . 

உரையாசிரியர் 
உரைகளும் , வடமொழி நூற்குறிப்புகளும் கஞ்சுகம் , மேலே 
அணியும் சட்டை என்பதைத் தெளிவுபடுத்துகின்றன . 1 


சிலம்பில் முதன் முதலாகக் காட்டப்படும் கஞ்சுகமாக்கள் 
வடநாட்டாரே . 


சஞ்சயன் முதலாத் தலைக் கீடு பெற்ற 
கஞ்சுக முதல்வர் ஈரைஞ்நூற்றுவரும் ( சிலப் . 26 : 137-8 ) 

வடநாட்டுடன் கஞ்சுகத்திற்குரியத் தொடர்பு இதனாலும் 
விளக்கம் பெறும் . 


கஞ்சுகத்தின் அமைப்பு கம்பன் பாக்களில் தெளிவாகின்றது . 
தாழ்ந்து விரிந்த கஞ்சுகம் - கம்ப . 880 . 

மெய்புகத் துன்னிடு கஞ்சுகத் துகிலர் - கம்ப . ஆரணிய-569 . 
41. Kancuka and Varabana according to the Amarakesa are 

the body armour . But from the description of the kancuka 
as worn by the Chieftains it was evident it was a tunic like 
garment . At one place it is said to have been made from 
spotted cloth and at another place from cloth of lapis 
lazuli shade . - Costumes Textiles Cosmetics & Coiffure 
Dr. Motichandra , page- 61 . 
The upper garment has been alluded to by the terms utta 
riya , patta , varabana and Kancuka . - Sachidanand Sahay - 
page - 26 . 


36 


தமிழர் ஆடைகள் 
முற்றும் மூடிய கஞ்சுகன் - கம்ப , 6926 . 

இவை , கஞ்சுகம் முதலில் சட்டைபோன்றும் . பின்னர் 
தளர்ந்த அங்கிபோன்றும் அமைந்திருக்கக் கூடும் என்ற எண்ணங் 
களைத் தருகின்றன . இதற்கு ஏற்றாற்போன்று பிற எண்ணங் 
களும் உள .. 


கஞ்சுகத்தை வடநாட்டில் ஆடவரும் மகளிரும் அணிந் 
தனர் . ஆயின் தமிழகத்தில் ஆடவரிலும் ஒரு சிலரே அணிந்த 
னர் . எனவே , இதன் அமைப்பு முறையிலும் மாறுபாடுகள் 
இருக்க வாய்ப்புண்டு . சூளாமணியில் கஞ்சுகமுகத்த ( 1796 ) 
என்று மகளிர் அணிந்ததாகக் காட்டப்படினும் , விளக்கமின்மை 
யாலும் , பிற சான்றுகள் மகளிர் அணிந்தமையைத் தெரிவிக் 
காமையானும் இவ்வெண்ணம் தெளிவுறவில்லை . 

பெருங்கதையில் தோற்றம் பெறுவது குப்பாயம் என்னும் 
சொல் . மெய்ப்பை , படம் , கஞ்சுகம் போன்ற பிற சொற்கள் 
பண்டுதொட்டே சட்டையைக் குறித்து அமையினும் குப்பாயம் 
போன்று இன்றுவரை செல்வாக்குடன் திகழும் தன்மை அவற்றுக் 
கில்லை . கேரளாவில் இன்றும் சட்டையைக் குறிக்கக் குப்பாயத் 
தைப் பயன்படுத்துகின்றனர் . எனினும் அதிகமான இலக்கியப் 
பயிற்சி அமையாமை சுட்டத் தக்கது . 


பெருங்கதை வரிக் குப்பாயத்து வார்பொற் கச்சையராகக் 
காவலரைக் காட்டும் (1 :41: 378 ) வரிகள் போட்ட துணியால் 


42. Kancuka was something like coat reaching down to the 

ankles and similar to the tunics of the Gupta Kings .. 
Indian Costume Coiffure and Ornaments - Sachidanaad 
Sabay , page - 15 .. 


43. The Bbikkhunis also seem to have been allowed to use 

Kancuka ( Bodice ) - Costumes Textiles Cosmetics & Coif - 
fure , Dr. Motichandra - page- 13 . 
Kancuka - it was an unsewn garment three and a half 
hands in length aad one .hand in width . This piece was 
firmly tied on both sides of the waist . It also covered the 
firm breasts whose centours were brought into preminence 
by tight garments - Dr. Moti Chandra , page - 71 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


57 


அமைந்த சட்டையாக இங்கு இது அமைகின்றது . திருத்தக்க 
தேவர் , 


பது முகன் பரவை மார்பன் நெய்க்கிழிப்பயிலச் சேர்த்தி 
நுதிமயிர்த் துகிற் குப்பாயம் புகுகென நூக்கினானே 

சீவக . 678 . 


என்ற பாடலில் புதுமையானதொரு சட்டையினைக் காட்டுவார் . 
இதற்கு உரை எழுதப்போந்த நச்சினார்க்கினியர் , மருத்துவன் 
தான் பதுமுகன் மார்பிலே கிழியைச் சேர்த்தி , காற்று படாதபடி 
உள்ளே சீலையடைசின எலிமயிர்ப் படாத்தாற் செய்த சட்டை 
யிலே புகுக என்று கூறிப் பரிகரித்தான் என்க என்று நவில் 
கின்றார் . மருத்துவ முறையிலும் சட்டையினை அமைத்தனர் 
தமிழர் என்பது இங்கே விளக்க முறுகின்றது . 


வ 


பின்னர் சட்டை என்று குறிப்பிடும் வழக்குத் தொடங்கி 
விடக் காண்கின்றோம் ( சீவக . 678 - நச்சி -உரை ). று சட்டை 
யுடன் உடுப்பு , சொக்காய் , ஷர்ட் போன்ற சொற்களையும் 
தமிழர் பயன்படுத்துகின்றனர் . 


22. உத்தரீயம் 


மேலாடையின்றி சபை புகுந்தால் மதிக்கமாட்டார் மேதினி 
யோர் என்ற எண்ணமும் மேலாடையைப் பற்றிய தமிழன் 
உணர்வைப் புலப்படுத்தும் . தமிழர் ஆடை வரலாறும் இக் கருத் 
னையே உறுதிப்படுத்துகின்றது . 


தினையே 


உயர்ந்தோர் மேலாடை அணிந்தும் , தாழ்நிலை மாந்தர் 
மேலாடை அணியாமலும் இருந்திருக்கின்றனர் . சோழர் காலத் 
தில் குயவர்கள் ஒரு மேலாடை அணிந்து கொள்ளலாம் என்ற 
தகுதி உயர்வு விதியும் சமுதாய் மதிப்பிற்குரிய இதன் பங்கினைப் 
பறைசாற்ற வல்லது . ஆடவர் இவ்வுணர்வு காரணமாக 
அணிய மகளிர் நம்பிக்கை ( சீவக . 353 ) , அழகு கருதி 
ஏற்கின்றனர் . 


தனை 


தனை 


மேலாடையினைக் குறிக்கத் தமிழர் உத்தரீயம் , பட்டம் , 
மீக்கோள் , வடகம் , உத்தரியம் , உத்தராசங்கம் , மேலாப்பு , 
ஏகாயம் போன்ற பல சொற்களைப் பயன்படுத்தியுள்ளனர் , 


58 


தமிழர் ஆடைகள் 


உத்தரீயம் என்னும் சொல் கலித்தொகையுள் சுட்டப்படு 
கின்றது.இது வடமொழிச் சொல் என்பதனை இச்சொல் பற்றிய 
அறிஞர் எண்ணங்கள் தெளிவாக்குகின்றன. உத்தரம் - மேற் 
பகுதி என்ற வடமொழிப் பொருளும் , மேற்பகுதியில் அணிந் 
தமையின் இப்பெயர் பெற்றிருக்கக் கூடும் என்பதனை விளக்க 
வல்லது . " இச்சொல் கம்பன் காவியத்தில் மிகுதியான பயிற்சி 
பெறுகின்றது . திரிபு அடைந்து உத்தரியம் , உத்தராசங்கம் 
என்றும் இவை வழங்கப்படக் காணலாம் ( சுந்தர . 41 , பால . 832 ) . 

உடையும் ஒலியலும் செய்யை என்னும் பரிபாடல் ( 19 :97 
98 ) சுட்டும் ஒலியலை மேலாடை என்றுரைப்பர் . உரையாசிரியர் 
கள் தானை ( மது .435 ) துகில் ( நெடு . 181 ) தூசு ( சீவக . 1302 ) 
போன்ற பிற உடைகளுக்கும் , ஒலியல் என்று மேலாடை என்னும் 
பொருளை உரைப்பர் . மேலும் கோயில் ஒழுகில் , ஒலியல் என்ற 
ஆடை சிறந்ததாகச் சொல்லப்படுகிறது என்ற கருத்தையும் 
காண்கின்றோம் . பிற்கால இலக்கியங்களில் அதிகப் பயிற்சி 
பெறாமையான் , இதனைப் பற்றிய விளக்கத்தை அறியக் 
கூடவில்லை . 


பட்டம் என்ற சொல் ஐந்திணை எழுபதில் ( மரு . 41 ) இடம் 
பெறுகின்றது . கடா அக் களிற்றில் மேல் கட்படாம் மாதர் படாஅ 
முலை மேல் துகில் என ( குறள் . 1087 ) மாதர் துகிலுக்கு ஒப்புமை 
யான படாத்தின் திரிந்த தன்மையும் அணியும் விதத்திலுள்ள 
ஒற்றுமையும் இச்சொல்லுக்குரிய காரணமாகலாம் . யானையின் 
முகப் படாத்தினை நெற்றிப்பட்டம் என்று கூறும் வழக்கும் 
இதனோடு ஒப்பிட்டு நோக்கத்தக்கது . 


44. Indian Costume Coiffure and Ornament - Sachidanand 

Sahay , page - 15 . 
45. uttariya - upper or outer garment - Uttariyam ( KLT . 95 ; 

13 ) , reins of the horses . 
( Uttara - upper , ( higher ) Phalaka - plank uttara - p - palakaj 
( CAM . 3 : 103 ) The cross beam placed on the pillars of the 
State 
- Indo - Aryan Loan words in old Tamil - S. Vaidyanathan , 

page - 56 . 
46. தமிழ் இலகியத்தில் ஆடை அணிகலன்கள் பி.எல் , சாமி , 

செந்தமிழ்ச் செல்வி நவம் , 1977 , 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


59 


பெருங்கதை மீக்கோள் என்றும் ( 2.15 : 126 ) , வடகம் என்றும் 
( 1 : 53 : 145 ) மேலாடையைக் குறிக்கின்றது . இன்று மேலாப்பு , 
மேலாக்கு , மேலாடை என்ற வழக்குகள் உள்ளன ? மேலாடை 
யின் பின் அமையும் பகுதி முன்னால் வரும் தன்மை முந்தானை , 
முந்தாணி என்ற பெயர்களையும் இதற்களித்துள்ளது . 


சிந்தாமணியிலும் வடகம் சுட்டப்படுகின்றது ( 462 ) . 
வடகத்தொடு உடுத்த் தூசும் மாசு இல் நீர் நனைப்ப . 

கம்ப . 945 . 


எனவே 


எனக் கம்பனும் காட்டுகின்றான் . வடகத்தைத் துகில் வகையுள் 
ஒன்றாகக் காட்டுவார் அடியார்க்கு நல்லார் ( சிலப் . 14 : 108 ) . 

துணியின் வகையாகிய வடகத்தின் சிறப்புக்கருதி 
இதனை மேலாடைக்குப் பயன்படுத்தியிருப்பர் என எண்ணத் 
தோன்றுகின்றது.இன்று இவ்வழக்கு இல்லை . நச்சினார்க்கினியர் 
தம் உரையில் வடகத்தினை , அத்தவாளம் ; உடைவிசேடம் 
(சீவக . 462 ) என்பர் . 


இப்பல சொற்களிலும் இன்றும் பயிற்சியில் நிலைத்திருத்தல் 
உத்தரியத்திற்கே உரியது . அந்தணர் , சோமன் உத்தரீயம் என் 
வேட்டியையும் மேலாடையையும் சுட்டுகின்றனர் . தவிர நேரியல் , 
உறுமால் , அங்கவஸ்திரம் , மேல் துண்டு என ஆடவரின் மேலாடை 
யினையும் , முந்தானை , முந்தாணி , மேலச்சீலை , போன்ற சொற் 
கள் பெண்டிர் மேலாடையினையும் குறித்து வழங்குகின்றன . 
அதிகப் பயன்பாடு காரணமாக ஆடவர் மகளிர் மேலாடை 
தனித்த பெயர்களால் இன்று சுட்டப்படுகின்றது . 

இவை பொது நிலையில் மேலாடையைக் குறிக்க வழங்கின 
எனினும் இவற்றுள்ளும் வேறுபாடுகள் இருந்திருக்கவேண்டும் . 
சான்றாக நேரியல் , உறுமால் இரண்டையும் நோக்கலாம் . இவை 
பொருளால் ஒன்றுபடினும் அளவு வேறுபட்டனவாக அமைவன 
நீளம் அகலம் வேறுபட்டு இருத்தல் நேரியல் எனப்படும் . நீளம் 
அகலம் வேறுபட்டு இருத்தல் நேரியல் எனப்படும் . நீளம் அகலம் 
ஒரே அளவாயிருத்தலை உறுமால் என்பர் . 


23. போர்வை 
போர்வை , படாம் , கம்பலம் என்ற சொற்கள் தமிழரால் 
போர்வையைக் குறிக்கப் பயன்படுத்தப்பட்டன . சங்கத் தமிழர் 


60 


தமிழர் ஆடைகள் 


போர்வை எனும் பொருளில் பயன்படுத்தியது படாம் எனினும் 
பின்னர் போர்வை யே பெரும் செல்வாக்குப் பெறுகின்றது . 
இன்றும் இந்நிலையே நீடிக்கின்றது . 


படர்ந்து இருத்தல் காரணமாகப் பெயர் பெற்றது படாம் . 
உடாசு , போராஅ என்பதறிந்தும் படாத்தினை மஞ்ஞைக்கு 
ஈயும் தன்மையில் , சங்கப் புலவர் படாம் பற்றிய எண்ணத்தினை 
நல்குகின்றார் . பின்னைய இலக்கியங்கள் போர்த்தல் என்ற 
பொருளில் இதனைச் சுட்டினாலும் , யானையின் முகபடாம் 
( குறள் -1087 , சீவக . 182 ) விரிப்பு ( பெருங் . 1.47 : 179 ) என்பன 
வற்றைச் சுட்டப் பயன்படுத்துகின்றனரே தவிர , மக்கள் 
போர்த்தியமையைக் குறிக்கப் பயன்படுத்தவில்லை . 

படாம் என்ற சொல் , பாவாடை என்று வழங்கிய நிலையும் 
பரவிய ஆடை என்ற இதன் பொருளையுணர்த்த வல்லது . 

விலை வரம்பறிதலில்லாத வெண்டுகில் அடுத்து என 
சிந்தாமணி ( 617 ) படாம் விரித்தமையைப் பேசும் . பெரிய 
புராணத்தில் 

என்றே இது சுட்டப்படுகின்றது . 
பரந்த பாவாடைமீது முன்னிழிந்து அருளி வந்தார் ( திருஞான . 
1226 ) . 

கலிங்கத்துப் பரணியிலும் பாவாடை பற்றிய எண்ணத்தைக் 
காண்கின்றோம் ( 561 ) . 


பாவாடை 


எனப் 


இன்றும் யானையின் முகபடாத்தில் இச்சொல் வழக்கு 
மிகுதியாக அமைய , கரும்படாம் , கரும்படம் 
போர்வையைக் குறிக்கும் மரபும் ஒருசில . இடங்களில் தென்படு 
கின்றது ( கன்னியாகுமரி மாவட்டம் ) . பாவாடை நடைப் படாத் 
துடன் பெண்டிர் இடையாடையினையும் குறிக்கின்ற நிலை கண் 
கூடு . 


மயிரினால் உருவாக்கப்பட்ட ஆடைகள அனைத்தையும் 
" கம்பளா என , பௌத்த இலக்கியங்கள் சுட்ட , - தமிழர் 


47. For woolen clothes of all varieties the term Kambala is 

used in Buddhist litera ure . 

Costume Textiles Cosmetics & Coiffure - Dr. Moti - 
chandra , page -24 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 

61 
போர்வைகளுள் மயிரினால் ஆனவற்றை மட்டும் கம்பலம் என்று 
வழங்கியிருக்கின்றனர் . மயிர் ஆடைபற்றிய எண்ணங்கள் பல 
இருப்பினும் , அவை தனித்த பெயர்களால் சுட்டப்படவில்லை 
என்பதும் , கம்பளம் என்று வடநாட்டார் சுட்டும் தன்மையும் 

வடசொல்லாக இருக்கக் கூடும் என்ற எண்ணத்தைத் 
தருவன . இன்று கம்பளம் , கம்பளி என்று வழங்குகின்றது . 

போர்த்தலால் பெயர் பெற்றது போர்வை . முதலில் தோற் 
போர்வையையும் ( புறம் . 387 , 399 ) , பின்னர் துணியினைக் குறிக் 
கவும் - வழங்குகின்றது . சான்றாக , 

முல்லைக்குத் தேரும் 
மயிலுக்குப் போர்வையும் - (பழமொழி . 74 ) அந்துகிற் போர்வை 
அணிபெற தைஇ ( கலித் . குறிஞ் . 65 ) போன்ற பல எண்ணங் 
களைக் காண்கின்றோம் . 
பலவகைத் துணிகளினாலும் போர்வை 

போர்வை உருப்பெற்றது 
எனினும் மயிர்ப்போர்வை மிகுந்த செல்வாக்குப் பெற்றிருந்தது . 
மயிர் ஆடை பற்றிய எண்ணத்தினைச் சிலம்பு சுட்ட ( 5:16 ) 
பெருங்கதை , சிந்தாமணி இரண்டும் இதன் பெருஞ்சிறப்புகளை 
இயம்புகின்றன . 

எலிப்பூம் போர்வை எனவும் ( பெருங் . 1.47 : 179 ) எலிமயிர்க் 
கம்பலம் (சீவக . 2686 ) என்றும் சுட்டப்படும் இவை , மயிர்ப்படாத் 
தினை விடவும் சிறந்தது என்பதும் புலனாகின்றது . 

ஒடுச் சொல் உயர்பின் வழித்தே என்னும் இலக்கண நிலை 
யில் நின்று இதனை உணர்த்துகின்றனர் புலவர் . 
எலிமயிர்ப் போர்வையொடு மயிர்ப்படாம் விரித்து 

பெருங் . 1.47 : 179 
மயிரெலியின் போர்வையொடு எம்மன்னன் விடுத்தானே 

-சீவக . 1874 . 


" 


மேலும் , 

எங்குமில்லன எலிமயிர்த் தொழில் 
பொங்கு பூம்புகைப் போர்வை -சீவக . 2680 . 
பனிமயிர்க் குளிர்ப்பன பஞ்சின் மெல்லிய 

கனிமயிர்க் குளிர்ப்பன கண்கொளாதனவாம் - சீவக . 2471 . 
என்ற புலவர் விளக்கங்களும் இதன் தனித்துவத்தை எடுத்து 
இயம்புவன. 


2 

தமிழர் ஆடைகள் 
இன்று போர்வையுடன் புதைப்பு என்ற சொல் வழக்கும் 
தென் தமிழ் நாட்டில் உள்ளது ( கன்னியாகுமரி மாவட்டம் ) . 
புதைத்தல் - போர்த்தல் ; மலைநாட்டு வழக்கு என்பர் 
அடியார்க்கு நல்லார் ( சிலப் . 5 : 4 ) . மலையாள நாட்டில் இன்று 
இவ்வழக்குண்மை , சார்பு காரணமாகத் தமிழராலும் இது பயன் 
படுத்தப்படுகிறது என்பதை விளக்க வல்லது . 

அடியார்க்கு நல்லார் துகில் வகையுள் உரைக்கும் 
செம்பொத்தி , வெம்பொத்தி , பணிப்பொத்தி என்ற ஆடைகள் 
பொத்திப் படுக்கும் போர்வைகள் என்பதும் , வெண்மை நிறம் 
சென்னிறம் , வேலைப்பாடுகள் அமைந்தமை காரணமாக இவை 
பெயர் பெற்றிருக்கலாம் என்பதும் அறிஞர் ஒருவரின் 
எண்ணமாகக் காண்கின்றோம் . போர்த்தி என்ற சொல்லின் 
திரிபாகப் பொத்தி அமைந்திருக்கக் கூடும் என்னும் எண்ணம் 
இவ் அறிஞர் கருத்தை உறுதிப்படுத்துவதாகும் . 


என்ற , 


ச்சொற்களைத் தவிர , நீலகேசியில் அமையும் பெரிய 
பிரச்சையினாய் ( 497 ) . என்பதில் உள்ள பிரச்சை 
சொல்லுக்கு உரையாசிரியர் போர்வை என விளக்கம் அளிப்பார் . 

விளக்கங்கள் இதனைப்பற்றியின்மையால் . 
தெளிவாக இச்சொல் பற்றி அறியக் கூடவில்லை . 


ஆனால் 


24. கவசம் 
காப்புக்காக அணியும் உடை கவசம் . காலப்போக்கில் 
பலசொற்கள் கவசம் குறித்து முகிழ்த்தபோதும் தன் செல்வாக் 
கினின்றும் பெயர்ச்சியுறாத்து இச் சொல் . சங்கப் பாவில் , புலி 
நிறக் கவசம் , கச்சம் , மெய்புதை அரணம் என்ற சொற்களும் 
சிந்தாமணியில் புலிநிறப் போர்வை , கருவி , கவசம் , ஆசு , பூண் , 
சாலிகை என்ற பெயர்களும் , கம்பனில் , கவசம் , சாலிகையுடன் 
கோதை , புட்டில் என்பனவும் இதனைக் குறித்தமைகின்றன . 
உரையாசிரியர் உரை சந்நாகம் என்னுமொரு சொல்லினையும் 
நவிலும் (சீவக . 2236 ) . 

புலிங்றக் கவசத்திற்குப் புலியின் தோலாலாகிய கவசம் என்ற 
பொருளைக் காண்கின்றபொழுது ( புறம் . 13 ) முதலில் தோல் 
48. தமிழ் இலக்கியத்தில் ஆடை அணிகலன்கள் - பி . எல் . சாமி , 

செந்தமிழ்ச்செல்வி , அக்டோபர் 1977 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


63 . 


கச்சு , 


காண , 


. 


கொண்டு கவசம் அமைந்திருக்கக் கூடும் என்ற உணர்வினைப் 
பெறுகின்றோம் . பின்னர் சிந்தாமணி ( 266 ) புலிப்பொறிப் 
போர்வையைத் தரல் உலோகத்தால் ஆன கவசத்தின்மேல் புலித் 
தோலினை மரபு கருதி அல்லது பகைவர்க்கு அச்சம் தரும் 
இயல்புகருதி அணிவித்திருக்கக் கூடும் என்ற எண்ணத்திற்கு 
ஏதுவாகின்றது . இறுக்கமாகக் கட்டப்பட்ட 

கச்சை 
போன்மறு , காலின் பாதுகாப்பினைக் கருதி அணிந்த கவசத்தினைக் 
கச்சம் என்றனர் ( மதுரைக் . 436 ) . மெய்புதை அரணம் ( பதி . 
52 : 6 ) என்னும் 

அரணம் குறிக்கும் சொல்லினைக் 
அரணாகப் பயன்பட்டமையின் இப்பெயர் பெற்றமை விளங்கு 
கின்றது . உட்கட்டு என வழங்கப்படும் கோவணமும் ( திருமந்திரம் 
- 1635 ) அரணத்துடன் தொடர்புடையதாகும் . டையுடை 
யாகப் பயன் படினும் பாதுகாப்பு உணர்வு காரணமாக இதுவும் 
அரணம் என்ற சொல்வழக்கினைப் பெறுகின்றது . தலையாய 
காப்பு - கோ அரணம் என்றாகி , மக்கள் பேச்சு எளிமையில் 
கோவணமாகத் திரிந்துவிட்டது . பெரிய புராணம் 
சொல்லினை மிகுதியாகக் கையாளுகின்றது . 

கீள் எனும் உடையினையும் இதனோடு இணைத்துச் சுட்டுவர் 
( பெரிய . அமர்நீதி . 3 ) . எனவே இதுவும் கோவணம் போன்ற 
தொரு உடையாக இருக்கலாம் . கீழ் உடை என்னும் சொல்லே 
கீள் உடை என மருவியிருக்கலாம் என்னும் நிலையில் இக்கருத்து 
உறுதி பெறும் . 

மெய்ம்மறை என்ற சொல்லும் காப்பு , கவசம் 
பொருளில் சங்க இலக்கியப் பயிற்சி பெறுகின்றது ( பதி . 14:12 ) . 

கருவியால் செய்யப்பட்டமை காரணமாக , கருவி , பூண் 
என்ற பெயர்களையும் கவசம் பெறுகின்றது ( சீவக . 2214 , 2265 ) . 
சாலிகை ( சீவக . 2217 ) என்ற சொல் விளக்கம் புலப்படவில்லை . 


என்ற 


கால்கவசத்தைக் கச்சம் என்று சங்க இலக்கியம் சுட்ட , ஆசு 
எனச் சிந்தாமணி ( 2236 ) இதனைக் காட்டும் . 

கம்பனில் , கோதை ( 8558 ) , புட்டில் ( 9191 ) என்பன கைக் 
கவசமாக , விரலுறையாகக் காட்டப்படுகின்றன . 

சிந்தாமணியில் , நச்சினார்க்கினியர் சந்நாகம் 
( 2235 ) என்று ஆசிற்குப் பொருள் உரைப்பர் . இச்சொல் வட 
மொழிச் சொல் ஆகும் . 

வட சொற்றமிழ் அகரவரிசை - நீலாம்பிகை அம்மையார் , 
பக்கம் , 173 . 


சீவக 


49 . 


54 


தமிழர் ஆடைகள் 


புலிநிறக் கவசம் ( புறம் . 13 ) , பொன்னணி கவசம் ( சீவக 
199 ) , ஆடகக் கவசம் ( கம்ப . ஆரணி . 480 ) கற்றை அம்சுடர்க் 
கவசம் ( கம்ப . 7385 ) , ஒளிகிளர் கவசம் ( கம்ப . 9274 ) போன்ற 
கவசம் பற்றிய எண்ணங்கள் இதன் உருவாக்க நிலையை உரைத்து 
நிற்கின்றன . 


போரைப் பொழுதுபோக்காகக் கொண்டு திகழ்ந்தவர் 
தமிழர் . விளையாட்டு தங்கள் உயிருக்கு வினையாகிவிடக் கூடாது 
என்ற எண்ணமும் அவர்களிடம் இருந்தது . எனவே தான் தங்கள் 
உயிரைப் பாதுகாத்துக்கொள்ள , அதற்கு ஏற்றாற்போன்று 
உடை அணிந்து செல்கின்றனர் . இவற்றுள் முதலிடம் பெறுவதே 
கவசம் . மக்கள் சிந்தனையில் மிகுந்த இடம் பெறும் தன்மையால் , 
காலந்தோறும் பெற்ற வளர்ச்சியினையும் . இக்கவசம் பற்றிய 
வரலாறு தரும் . 


25. அரத்தம் 


சிவந்த நிறமானது எனத் தன் பெயரிலேயே சொல் விளக்கத் 
தினைக் கொண்ட ஆடையாகிய 

யாகிய இது பதினெண்கீழ்க் கணக்கில் 
தோற்றம் பெறுகின்றது . 


அரத்தம் உடீஇ அணிபழுப்பப்பூசிப் (திணை . மாலை . நூற் . 
மரு . 144 ) பரத்தை மனை நோக்கிச் சேடியை அனுப்பும் நிலையில் 
நீதி நூல் இதனைக் காட்டும் . குறிப்பு மொழியாகப் பயன்படும் 
இவ்வாடை , கார்கால மகளிர் உடுத்தியதாகச் சிலப்பதிகாரத்தில் 
சுட்டப்படுகின்றது . ஆடவரின் ஆடையும் அரத்த ஆடையாக 
அமையும் ( சிலப் . 22:46 ) . பெருங்கதையிலும் அரத்தம் பற்றிய . 
எண்ணம் உண்டு ( 1.42 : 208 ) . அடியார்க்கு நல்லார் உரைக்கும் 
துகில் வருக்கத்துள்ளும் இது இடம் பெறுகின்றது ( 14 : 108 ) .. 

இவ்வாடை அரத்த நிறமுடைய ஆடை எனப் புலனா 
கின்றதே தவிரப் பட்டா பருத்தியா என்பது தெளிவு றவில்லை . 
அரத்தப்பட்டு என்னுமிடத்தில் பட்டு என்பது விளக்கம் பெறு 
கின்றது . அரத்தப் பட்டினையே அரத்தம் எனச் சுருக்கி அழைத் 
திருக்கவும் வாய்ப்புண்டு , இன்று அரத்தம் என்று சுட்டும் தன்மை 
ஆடைக்கில்லை . இதனைப் போன்று அடியார்க்கு நல்லார் 
உரைக்கும் கரியல் ( 14 : 108 ) என்ற ஆடையும் கறுத்த நிறத்தால் 
பெயர் பெற்றிருக்கலாம் . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 

65 
26. ஈர்ங்கட்டு 
கார் நாற்பது முதலில் உணர்த்தும் இவ்வுடை கார் 
காலத்தில் காவலர் உடுத்தியதாக அமைகின்றது . 

இளையரும் ஈர்ங்கட்டு அயரவுளை யணிந்து 
புல்லுண் கலிமாவும் பூட்டிய நல்லார் 
இளநலம் போலக் கவினி வளமுடையார் 
ஆக்கம் போற் பூத்தன காடு 

( 22 ) 
வேறு குறிப்புக்கள் இதனைக் குறித்துக் காணக் கூடவில்லை . 

இச்சொல்லிற்கு ஈரத்திற்கு ஏற்ற கட்டு என்று பொருள் 
கூறுவர் . குளிர் காலத்திற்குரிய உடை என்பது அகராதியியம்பும் 
பொருள் . 1 எனவே 

குளிருக்கு 

இறுக்கமாகக் கட்டுதல் 
காப்பானது என்ற உணர்வு கொண்டு , உடம்போடு நெருக்க 
மாகக் கட்டப்பட்ட உடையினை இது குறித்திருக்கலாம் . 


27. கோடி 
மடியினைப் போன்று , புத்தாடையைக் குறிக்கத் தமிழர் 
கொண்ட மற்றுமொரு - சொல்லே கோடி ஆகும் . நீதிநூற் 
காலம் முதல் பயிற்சி பெறும் தன்மையுடையது ( ஆசாரக் . 41 ) . 
சங்க காலத்தில் கோடி என்ற சொல் வழக்குக் காணப்படினும் 
ஆடை அல்லது புத்தாடை என்ற பொருள் இல்லை . 

இன்று கோடியாடைக்கு இருக்கும் மதிப்பு அன்றே உருவான 
ஒன்று . - இன்பச் சடங்கில் பங்கு கொள்ளும் கோடி இறப்புச் 
சடங்கு வரை தொட்ருகின்றது . 

மந்திரக் கோடியுடுத்தி ( நாச் . திரு . 6 : 3 ) என மணத்தில் 
இடம் பெறும் கோடியின் தன்மை சிறந்த மேன்மை பொருந்திய 
உடையினைக் 

காட்டும் . பஞ்சும் துகிலும் பூம்பட்டும் என 
( சூளா . 1438 ) மன்னன் மரணச் சடங்கில் இடம் பெறுகின்றதைக் 
காண , தகுதியைப் பொறுத்து , கோடி இச்சடங்கில் வேறு 
படுகின்றதைக் காணலாம் . திருமந்திரம் பொது நிலையில் 
இறப்புச் சடங்கினைச் சொல்லும்போது , பருக் கோடி மூடிப் 
பலரழ ( 189 ) என இயம்பும் தன்மை ஏற்புடைத்தாகும் . ஈண்டு 
50. சங்க இலக்கியத்தில் ஆடை அணிகலன்கள் - பி . எல் . சாமி , 

செந்தமிழ்ச் செல்வி , ஜுன் 1978 . 
51. Tamil Lexicon , Vol . I , part - I . 


66 


தமிழர் ஆடைகள் 


பருக்கோடி - பருத்த இழைகளாலான ஆடை என்ற பொருளில் 
சாதாரண ஆடையாகிய கோடியே சுட்டப்படுகிறது . 


இன்று மரணமடைந்தவர்க்கு எடுத்துப் போடும் ஆடை 
யுடன் , இறந்தவர்களின் நெருங்கிய உறவினர்க்கு எடுத்துக் 
கொடுக்கும் ஆடையினையும் 

கோடி 

எடுத்துப்போடல் 
என்றுரைப்பர் . 


28. கூறை 


கூறுபடுத்துதல் காரணமாகப் பெற்ற பெயர் கூறை . மலை 
யாளத்திலும் உடையைக் குறிக்கும் சொல்லாகத் திகழ் 


கின்றது . 


இன்று கூறைச்சேலை , கூறைப்புடவை என்று மணமகள் 
தாலிகட்டும் சடங்கில் உடுத்தும் உடையினைக் குறித்து நிற் 
கின்றது இது . அதிகமான இலக்கியப் பயிற்சி பெறவில்லை 
யாயினும் , சமுதாயத்தில் இதன்னப் பற்றிய உணர்வு இருந்து 
கொண்டே வந்துள்ளது என்பதும் , மாந்தர் எண்ணத்தில் 
சிறந்ததொரு இடத்தினைப் பெற்றுள்ளது என்பதும் இதனால் 
தெளிவு படுகின்றது . 

இம்மாற்றத்திற்குரிய காரணமாகச் சில எண்ணங்கள் எழு 
கின்றன . இன்றைய கொர நாடு , கூறைநாடு என்பதனின்றும் 
மருவியது 

என்பது அறிஞர் எண்ணம் ... இதற்கு ஏற்றாற் 
போன்று கூறைநாடு எனச் சோழர் காலத்திலேயே வழங்கி 


52. Ta : Kurai - Cloth , Clothes . 

Ma : Kura - a set of.clothes , thick cloth . 

- A Dravidian Etymological Dictionary , No. 1603 . 
53. கூறை நெய்யும் தொழில் மிகுதியாக நடைபெற்ற நாடு . 

இப்பொழுது ஒரு சிற்றூராகக் கொரநாடு என்னும் பெயர் 
கொண்டு மாயவரத்தின் ஒருசார் அமைந்துள்ளது . 
- ஊரும் பேரும் - ந . சஞ்சீவி , பக் . 60 , தையற்கலை சுந்தரம் 
வெள்ளி விழா மலர் . 
Koranad is a curruption of Kurai nadu ( கூறைநாடு ) a place 
where cloth is manufactured . 
Words and their Sigaificance - Dr. R , P. Sethupillai, p . 14 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


67 


உடை 


யிருக்கக் காண்கின்றோம் . " ஆகவே , அன்று கூறைநாடு உயர்ந்த 
ஆடைகளைத் தயாரிப்பதில் சிறந்திருக்கவேண்டும் . அங்கிருந்து 
சிறப்பு நாட்களுக்கென்று , சிறப்பாக மண நாட்களுக்கு உடை 
களைப் பெறல் பெருமையாகக் கருதப்பட்டிருக்கலாம் . காலப் 
போக்கில் எப்புடைவையாயினும் மணப்பெண்ணின் 
யினைக் கூறைப்புடைவை என்னும் மரபு உருவாகியிருக்கலாம் 
என்ற எண்ணங்களே அவை . கொரநாடு என்னும் இடம் பற்றிய 
உணர்வும் , கூறைச்சேலைக்கு இன்று இருக்கக் கூடிய செல்வாக் 
குமே இவ்வெண்ணங்கட்கு அடிப்படையே தவிர , தனிப்பட்ட 
ஆதாரங்கள் எதுவும் இல்லை . 


29. புடைவை 


என்று 


அடுத்தலால் ஆடை பெயர் பெற்றது போன்று , பக்கத்தில் 
வைக்கப்படுதலால் ( புடை + வை ) புடைவை எனப் பெயர் பெற் 
றிருக்கக் கூடும் . புடைவை பற்றிய குறிப்புகள் உரையாசிரியர் 
களின் உரையிலும் , சாசனங்கள் வழியாகவுந்தான் தெரிய வரு 
கின்றதே தவிர இலக்கியத்தில் அதிக இடம்பெற்றதாகத் தெரிய 
வில்லை . 
இன்னா நாற்பது பாத்தில் புடைவையுடை யின்னா ( 2 ) 

பகுப்பில்லாத உடையுடுத்தல் துன்பத்தைத் தரும் 
என்று இயம்புகின்றது . இரண்டு ஆடை உடுத்தல் வேண்டும் . ஓர் 
ஆடை கூடாது என்னும் நிலையில் ஈண்டுப் புடைவை , ஆடை 
என்ற பொதுப்பொருளைத் தருகின்றது . 

திருநாவுக்கரசர் , 
மெய்தருவான் நெறியடைவார் வெண்புடைவை யெய் 

சூழ்ந்து சென்றடைந்தார் ( 61 ) 
எனப் பெரிய புராணம் காட்டும் . வண் போர்வை என்னும் 
பொருள் அமைகின்றது . 

உரையாசிரியர்கள் உடை ( புறம் . 136 ) கலிங்கம் ( மது . 513 ) 
கோடி ( சிலப் 11:45 ) போன்றவற்றிற்குப் புடைவை 

எனப் 
பொருள் உரைப்பர் . 
54. “ சோழநாட்டின் ஒரு பகுதியாக இருந்த கூறைநாடு கீர்த்தி 

மிகு பருத்தி யாடைகளைத் தயாரித்தது . அதனால் கூறை 
நாட்டுச் சேலைகள் சோழப் பேரரசு முழுவதும் பெரிதும் 
தேவைப்பட்டன . 
முதலாம் இராசராசச் சோழன் , க . த . திருநாவுக்கரசு, 
பக் . 241 . 


16 


68 


தமிழர் ஆடைகள் 


தந்தி வர்மன் சாசனம் , காணவிலையின் புடவை என்றும் , 
பராந்தகன் கல்வெட்டு , சமைப்பானுக்கு நாடோறும் நெல் 
ஐநாழியும் ஆறுமாதங்கட்கு ஒருமுறை புடவையும் கொடுக்கு 
மாறு திட்டம் செய்து இருந்தான் . என்றும் குறிப்பிடுகின்றன . 


இவற்றை நோக்கின் புடவை என்பது இதன் பொருளுக் 
கிணங்க , ஆண்பெண் இருவராலும் உடுத்தப்பட்ட உடையினைக் 
குறிக்கும் பொதுச்சொல்லாகும் . என்பது தெளிவுறுகின்றது . 
இன்று , பெண்டிர் உடுத்தும் சேலையைக் குறித்து நின்று பொதுப் 
பெயர் நிலையினின்றும் சிறப்புப் பெயர் நிலைக்கு மாறிவிட்ட 
தெனினும் , மரபுத் தொடர்ச்சியும் உண்டு என அறிகின்றோம் 
மேலும் புடைவை என்ற சொல் மக்கள் பேச்சு எளிமையில் 
புடவை என்றாகி விட்டதனை , கல்வெட்டுக்களிலேயே காண்கின் 
றோம் . 


30. வட்டுடை 


மணிமேகலையில் தோற்றம் பெறும் வட்டுடை , பெருங் 
கதை , சிந்தாமணியில் தொடர்ந்து காணப்படும் ஒன்று . இது 
முழந்தாள் அளவாக உடுக்கும் உடை விசேடம் என்பது உரை 
யாசிரியர் தரும் விளக்கம் . 

மணிமேகலை பேடியின் உடையாக தனைக் காட்டுகின்றது 
( 3 : 122 ) , பெருங்கதையில் , 

வட்டுடைப் பொலிந்த வண்ணக் கலாபமொடு 

பட்டுச் சுமந்தசைந்த பரவை அல்குலாள் ( 2 : 4 : 122-23 ) 
55. தென்னிந்தியத் தமிழ் சாசனங்கள் - வ . தங்கையா நாடார் , 

பக்கம் . 29 . 
56. முப்பது . கல்வெட்டுக்கள் - வை . சுந்தரேச வாண்டையார் , 

பக்கம் . 11 . 
57. புடவை என்பது ஆண்பாலாருடைக்கும் பெயராய்ப் பண்டு 

வழங்கிற்று . இவ்வழக்கு இக்காலத்தில் செட்டி நாட்டில் 
உள்ளதென்பர் . 
- தமிழர் ஆடை , டாக்டர் திருமதி . தே . தியாகராசன் , 
தாமரைச் செல்வர் வ . சுப்பையா பிள்ளை பவள விழா மலர், 
பக்கம் , 100 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


69 


என வாசவதத்தை காட்டப்படுகின்றாள் . வட்டுடை என்ற சிறு 
துணியினை உள்ளே உடுத்தி அதன் மேலே பட்டினை உடுத்தி 
யிருக்கும் காட்சியினை இது காட்டுகின்றது . 

சிந்தாமணியில் வட்டுடை மருங்குல் சேர்த்தியும் , வட்டுடைப் 
பொலியப் பெற்றும் சீவகன் போருக்குப் புறப்படும் நிலை ( 468 ) , 
போர்வீரர் வட்டு உடுத்தியிருத்தல் ( 2263 ) ஆகிய தொழில் வசதி 
கருதி , வட்டுடையினைச் சமருக்கும் உடுத்திச் சென்றனர் என்ற 
எண்ணத்தைத் தருவன . இதனால் வட்டுடை வட்டு என்று 
சுட்டப்படும் நிலையும் தெளிவாகும் , 

இன்று ‘ வட்டு என்பது சிறுதுணியினைக் குறிக்கும் சொல் 
லாகத் திகழ்கின்றது ( தென் ஆற்காடு மாவட்ட வழக்கு ). எனவே 
சிறிய துணியாகிய உடையினை அளவில் குறுகிய தன்மையினால் 
வட்டுடை என்று அன்று வழங்கியிருக்கின்றனர் என்பது புலப்படு 
கின்றது . 


இன்று மலையாள நாட்டில் நாயர் மகளிர் இடையில் உடுத் 
தும் உடையுடன் இதனைத் தொடர்புபடுத்தலாம் . 


31. வங்கச் சாதர் 


பெருங்கதை சுட்டும் இவ்வாடையினை இதன் 

தன் பெயர் 
கொண்டு , வங்க தேசத்திலிருந்து வந்த ஆடை எனக் கருது 
கின்றார் உ.வே. சாமிநாதையர் அவர்கள் ( 1.42 : 205 ) . நிறங்கிளர் 
பூந்துகில் நீர்மையினுடீஇ ( 6.88 ) என்னும் சிலப்பதிகார அடிக்கு 
அடியார்க்கு நல்லார் நீலச் சாதருடை என்னும் பொருள் எழுது 
வார் . இவர் பின்னர் துகில் வகையுள் ஒன்றாகக் கருதும் ( சிலப் . 
14 : 103 ) சாதர் என்பதும் இதனையே குறித்ததாகக் கருதலாம் . 


58. Malabar women have made some advance in the matter of 

dress . At present a Nair Women ties around the loins tigh 
ily a long piece of cloth with one end passing between the 
legs and tucked back to the waist behind . This reaches 
below the knees . Another figer cloth is worn over this and 
it goes down almost below the ankle , 

Social History of Kerala - Vol. II , LA . Krishna Iyer - 


page - 39 . 


70 | 

தமிழர் ஆடைகள் 
வேறு விளக்கம் இதனைப் பற்றியில்லை . இன்று இப்பெயர் 
காணக்கூடவில்லை . அடியார்க்கு நல்லார் உரைக்கும் தேவகிரி 
என்னும் ஆடையும் இதனைப் போன்று இடப்பெயரால் பெயர் 
பெற்றிருக்கக் கூடும் எனத் தோன்றுகின்றது . 


32. வட்டம் 


வாலிழை வட்டம் என்று பெருங்கதை சுட்டும் ( 1.42 : 208 ) 
இவ்வுடை பற்றிய பிற சான்றுகள் இல்லை . வெள்ளிய நூலிழை 
யால் செய்யப்பட்ட ஆடை என்பது மட்டுமே புலனாகின்றது . 


33. கோசிகம் 


தமிழருக்கு , வடநாட்டாரின் அன்பளிப்பே கோசிகம் 
என்னும் பட்டாடை . வடமொழியில் கோசிய ( Kauseya ) என்று 
அழைக்கப்படும் இவ்வாடை தோன்றிய இடம் குறித்துப் பல 
எண்ணங்கள் உள ... 


கோசிக ஆடையைப் 

பெருங்கதைதான் முதன் முதலில் 
காட்டுகின்றது . 

பைங்கூற் பாதிரிபோது பிரித்தன்ன 
அங்கோசிகமும் ( 1.42 :204-5 ). 
அடியார்க்கு நல்லார் 

துகில் 

தொகுதியுள் ஒன்றாக 
இதனைக் குறிப்பிடுவார் . 
கோசிக ஆடைபூத்தன பாதிரி 

( சீவக . 1650 ) 
முறைவிரித்தன்ன முறுக்கிய கோசிக மருங்கு ( கம்ப , 9788 ) 
59. Kauseya seems to be the true silk obtained from the 

cocoons spun by the silk - worm feeding on mulbery leaves . 
- Costumes Textiles Cosmetics and Coiffure - Dr. Moti 
chandra , page - 30 . 
" McGrindle in an interesting note tells us that the first 
ancient author in Greecian literature who refers to the use 
of silk in Aristotle. According to him raw silk was brought 
from the intereior of Asia and manufactured at Kes , is the 
work Kauseya used for silk in Sanskrit derived from the 
town of Kes where it was manufactured ; perhaps panini who 
gives special sutra for the formation of Kauseya referes to 
the town of Kosa and not the cocoons . - Ibid , - page - 17 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


71 


என வரும் கோசிகத்தின் பயிற்சி , புத்தம் புதுமையாக விளங்கக் 
கூடிய நிலையில் சிறப்பான தொன்றாக இதனை இயம்புகிறது . 


இதனுடன் , களிசெய் கோசிகம் என்னும் தொடரும் ( சீவக . 
1673 ) கோசிகத்தைப் பேழையில் வைத்துப் பாதுகாத்தனர் 
( சூளா . 870 ) என்பதும் இதன் மேன்மையைச் சுட்ட வல்லன . 
கோசிகமொடு ( சூளா . 870 ) என்றும் இயம்புவதும் இவ்வாடை 
யின் மதிப்பினை உயர்விக்க வல்லது . மேலும் தொல்காப்பிய 
சொல்லதிகார உரையில் தெய்வச்சிலையார் கொல்லவன் பட்டு 
உளவோ என்றால் , கோசிகம் அல்லது இல்லை ( 33 ) என்று 
காட்டியுள்ளார் . எனவே பட்டாடையான கோசிகம் , தமிழரால் 
விரும்பப் பெற்றதொரு ஆடைவகை என்பது தெளிவாகின்றது . 


34. காம்பு 


பெரியாழ்வார் திருமொழி சுட்டும் காம்பு ( 1.1 : 8 ) என்ற 
ஆடையினைப் பிற இலக்கியங்களில் காணமுடியவில்லை . ஆயின் , 
காம்பு சொலித்தன்ன அறுவை எனச் சங்க இலக்கியத்தில் 
கண்டோம் . எனவே காம்பு போன்ற மிகவும் மென்மையான 
தொரு உடையினைக் காம்பு என வழங்கியிருக்கலாம் . அகராதி 
இதனை ஆடைக் கரையாக இயம்பும். " பட்டு என்ற எண்ண 
மும் உண்டு . 1 


35. நேத்திரம் 


ஆழ்வார் பாசுரம் தலைமுடியைச் சுட்டும் அழகிய ஆடை 
யாக இதனைச் சுட்டுகின்றது . 
நன்னெறி பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து 

( பெரி . திரு . 3 : 4 : 8 ) 


வடநூலான நளசம்பு , நேத்திரம் அழகிய பட்டாடை ; நீலநேத் 
திரமும் காணப்பட்டது ; கஞ்சுகத்தை நேத்திராவில் செய்தனர் . 


60. காம்பு - ஆடைக்கரை - Tamil Lexicon , Vol . II , part - 1. 
61. காம்பு சிறந்த பட்டுத்துணி - சங்க இலக்கியத்தில் ஆடை 

அணிகலன்கள் , பி.எல் . சாமி , செந்தமிழ்ச் செல்வி , சனவரி , 
1978 . 


72 


தமிழர் ஆடைகள் 


மென்மையானதொரு ஆடை என உரைக்கின்றது . திலக 
மஞ்சரியும் நேத்திராவைப் பற்றி சில எண்ணங்களைத் தரு 

இக்கருத்துகள் நேத்திரம் என்பது பட்டாடை வகை 
என்பதை உணர்த்துகின்றன . எனவே வடமொழிச்சொல் என் 
பதும் தெளிவு பெறுகின்றது . 


கின்றது . 


36. நீவி 
கம்பராமாயணம் ஆடையைக் குறிக்க வழங்குமொரு சொல் 
நீவி என்பதாகும் ( சுந்தர . 413 ) . வேதகால மக்களின் உள்ளா 
டையும் நீவி எனப் பெயர் பெற்றதே .. எனவே இவ்விரண்டு 
சொற்களையும் தொடர்பு கொண்டு நோக்குவர் அறிஞர் . 


நெவ் என்ற தமிழ்ச் சொல்லில் இருந்து கிளைத்ததே நீவி 
என்ற சொல் என்பதும் ஆடையின் அகன்ற கரையினைக் குறிப் 
பது இது என்பதும் இதனைப் பற்றிய கருத்துக்கள் .85 


- 


62. Netra - It is said to have been woven of very fine silk yarn . 

It was at times blue ( Nilanetra ) . The Nalacampu ( Early 
10th Century) gives some interesting information about 
Netra . At one place it is said that Netra for making Kan . 
cuka was cut according to the measurements of the body. At 
another place netrapaita described as a transparent ( accha ) 
and white stuff which looked like the waves of the milk 
ocean ( Ksivoda ) gathered at the sari kaot desirous of the 
pleasure of touching the thighs and the buttocks are menti 
oned , Costumes Textiles Cosmetics and Coiffures 

Dr. Motichandra , page.122 . 
63. The Tilakamanjari also refers to different kinds of stuffs . 

. 
Netra was a kind of silk ; a canopy made of spangled netra 
( Dhantanetra ) is mentioned . At a third place it ismentio 
ned that the front border of the tunic made of petra slutte - 
red revealing the navel and the end of her sari was firmly 

tucked bebind. - page . 117 . 
64. The Vedio Indian seems to have worn three garments , an 

under garment ( Nivi ) . Costumes Textiles Cosmetics & 

Coiffure, Dr. Motichandra , page . 8 . 
65. The Nivi has been explained by Sarkar as wider border of 

the cloth . He also gives the origin of the Nivi from the 
Tamil word Nev to weave . 
- Costumes Textiles Cosmetics and Coiffure , Dr. Motichan 
dra , page . 8 . 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


73 


68 


இன்று வடநாட்டு மொழியில் பெண்களின் தோள்மேல் 
சென்று கீழே விழும் சேலையின் முனைப்பகுதியை நீவி என்று 
வழங்குவர் என்னும் கருத்தும் உண்டு. 

சங்க இலக்கியத்தில் நீவி என்ற சொல் காணப்படினும் 
ஆடை என்ற பொருள் இல்லை . அருங்கடி அன்ன காவல் நீவி 
( நற் .365 ) என்னும் இடத்தில் காவலைக் கடந்து என்னும் பொரு 
ளில் கடந்து என்ற பொருளைக் காண்கின்றோம் . சிந்தாமணியில் 
நீவியிருந்தான் ( 1302 ) எனும்போது வருடியிருந்தான் என்பதைக் 
குறிக்கின்றது .. இப்பொருண்மையே இன்றும் தொடர்கின்றது . 

கம்பனில் நீவி ஆடை என்ற பொருளைத் தருகிறது . 
தோலாடையினைக் குறித்து நிற்கும் தன்மையில் ( ஆரணிய . 15 ) 
ஆடையின் பெயராக அமைகிறது. நீவியின் தழைபட உடுத்த 
( சுந்தர . 413 ) என்ற நிலையில் கொய்சகம் வைத்து உடுத்திய 
ஆடையைக் காணலாம் . 

இவற்றை நோக்க , நீவி என்ற சொல் கடந்தது . என்ற 
பொருளில் ஆடைக்குரிய சொல்லாகியிருக்கலாம் எனத் தோன்று 
கிறது . வடமொழியில் உள்ளாடையை முதலில் குறித்தும் 
( மேலாடையைக் கடந்து நிற்றல் ) பின்னர் தோளினைக் கடந்து 
நிற்கும் முந்தானையைக் குறித்தும் அமையும் நிலை இதனை 
உறுதிப்படுத்தும் . வட நாட்டுத் தொடர்பு காரணமாக , 
நீவியின் தழை பட உ.டுத்தலை - எண்ணி , தமிழர் உடுத்திய 
ஆடையையும் நீவி என்று வழங்கியிருக்கக் கூடும் . இன்று இப் 
பெயர் ஆடையைச் சுட்டல் இல்லை : 


67 கம்பர் 


கலை 


37. கலை 
ஆடையைக் 

குறிக்கும் இச்சொல்லின் பயிற்சி , பிற்கால 
லக்கியங்களில் அமைகிறது . 

என்ற சொல் பற்றிய 
உணர்வு ஆதியிலேயே இருப்பினும் ( சிலப் . 17:25 ) ஆடை என்னும் 
பொருள் கம்பனில் தான் விளக்க முறுகின்றது . 
66. சங்க இலக்கியத்தில் ஆடை அணிகலன்கள் - பி . எல் . சாமி ? 

செந்தமிழ்ச் செல்வி , ஜுன் , 1978 . 
67. From the nivi baving the praghata , the loose and long . 

unwoven fringe with tassels the other end was plain and de 
corated with the tusa chaff 
- Costume Textiles Cosmetics & Coiffure, Dr. Motichandra , 
page - 8 . 


74 


தமிழர் ஆடைகள் 


சூளாமணியும் இதனைக் காலுமொரொன்றுடையர் கலை 
யிலர் ( 1975 ) எனத் தெளிவாகக் காட்டும் . அணிகலனையும் 
குறித்து இச்சொல்லைப் பயன்படுத்தியதே இதன் பொருளைத் 
தெளிவாக அறிய இயலாமைக்குரிய இடர்ப்பாடாகும் . 

அடியார்க்கு நல்லார் உரைக்கும் துகில் வகையுள் பல 
விளக்கம் இல்லா தன . சிலவற்றினை முன்னைய ஆடை வகை 
களுள் கண்டோம் . ஒருசிலவற்றை இவண் நோக்கலாம் . 


1. இரட்டு 


அடியார்க்கு நல்லார் உரைக்கும் துகிற் தொகுதியுள் ஒன்று 
இரட்டு ( 14 : 108 ) . இலக்கியச் சான்றுகள் கிடைக்காவிடினும் 
இன்றைய நிலை கொண்டு ஓரளவுக்கு இதனைப் புரிய முடி 


கின்றது . 


இரட்டை இழைப் பாவு ஊடையில் ஆடை நெய்தல் ஆடை 
நெசவில் ஒரு வகை . பட்டு , பருத்தி இரண்டும் இரட்டை இழை 
யில் நெய்யப்படினும் பட்டே இதில் சிறப்புறுகின்றது . பருத்தி 
யாடையின் மென்மை அதன் ஓரிழையில் தான் அமைகின்றது . 
ஆயின் பட்டாடை , கனம் மிகுதியாக மிகுதியாக செல்வாக்கிலும் 
உயரும் . இன்று காஞ்சிபுரம் பட்டுக்கு இருக்கும் மதிப்பு அதன் 
இரட்டை இழைப்பாவு ஊடையினாலாம் . இரட்டையிழைப் 
பருத்தியாடை. கள் , ஈரிழைத்துவர்த்து என்றும் , இரட்டை 
இழைத் துவர்த்து என்றும் பெயர் பெறுகின்றன . ஈரிழையின் 
சிறப்பின்மை , மென்மையின்மை கருதியே, இவற்றைத் தமிழர் 
உடுத்தாது , துவட்டுதல் போன்ற பிற பயன்பாடுகளுக்குக் கொள் 
கின்றனர் . மேலும் பருத்தி ஆடையின் கரைமட்டும் ஈரிழை 
காரணமாக இரட்டு என்று சொல்லப்படுதலும் உண்டு . 

ஈண்டு அடியார்க்கு நல்லார் கூறுவது கரை அன்று ; துகிலே . 
மேலும் சிறந்த ஆடைகளுள் ஒன்றாகக் குறிப்பிடப்படுவதால் 
இரட்டு என்பது பட்டினைக் குறித்திருக்கக் 

கூடும் எனல் 
பொருந்தும் , 


2. பீதகம் 


அடியார்க்கு நல்லார் குறிப்பிடும் 

துகில் வகையுள் 
மற்றொன்று பீதகம் . நாலாயிரத் திவ்விய பிரபந்தம் சுட்டும் 


ஆடை பற்றிய சொற்கள் - ஓர் ஆய்வு 


15 


என்று 


என்பது 


பீதக உடை , பிதகச் சிற்றாடையே , பீதகம் அம்பரம் எனப்பட்டு , 
பீதாம்பரம் எனப்படும் மரபு அனமகின்றது . பீதாம்பரம் சிறந்த 
பட்டாடையினைக் குறிக்கும் நிலையில் பீதகமும் பட்டாடை 
எனத் தெரிகின்றது . பரிபாடல் , சிலம்பு , மணிமேகலை காட்டும் 
பொலம் புரி ஆடை ( 3:18 , 11:50 , 5:61 ) பீதக ஆடையின் பழமை 
உருவாகலாம் . தெய்வத்திற்குச் சுட்டும் தன்மையில் இதன் 
பயிற்சி அமைவது , மிகச் சிறந்ததொரு ஆடை என்பதைப் 
புலனாக்கவல்லது . 
3. கோபம் 

இந்திரகோபப் பூச்சியின் நிறத்தையுடைய ஆடை கோப 
மாகும் . கோபத்தன்ன தோயாப் பூந்துகிலைத் திருமுருகாற்றுப் 
படை இயம்ப , பின்னர் அதுவே கோபம் 

பெயர் 
பெற்றிருக்கக் கூடும் . எனவே கோபம் என்ற பெயர்தான் புதிதாக 
அமைகின்றதே தவிர , இவ்வாடை சங்க காலத்திலேயே 
இருந்திருக்கின்றது 

தெளிவாகின்றது . 

கோபம் 
இயற்கையிலேயே சிவந்த நூலைக் கொண்டு நெய்யப் பெறுவதே , 
இதனை அரத்தத்தினின்றும் வேறுபடுத்துவது என்பது அறிஞர் 
எண்ணம் . 8 

நமக்குக் கிடைக்கும் சான்றுகள் நெய்த துணியில் நிறம் 
தோய்க்கும் இயல் பினைச் சொல்கின்றதே தவிர இயற்கையிலேயே 
நிறம் கொண்ட நூல்களுக்குச் சான்றுகள் இல்லை . நூலுக்குச் 
சாயம் தோய்த்தலையும் இலக்கியம் வழி நாம் அறியக் 
கூடவில்லை . கோபத்தன்ன தோயாப் பூந்துகிலை ஈண்டு 
துணையாக்குவர் இவ்வறிஞர் , ஆயின் இத்தொடர் சூரர 
மகளிரின் நிலையைச் சொல்லக் கூடியது என்னும் நிலையில் 
இயற்கை இறந்த நிகழ்ச்சியாகிறது . 

இயற்கைக்கு 
மாறுபாடான ஒன்றைக் கூறும் தண்மையில் தோயாப் பூந்து 
கிலைப் புலவர் நவின்றிருக்கக் கூடும் . இந்நிலையில் நிறம் 
காரணமாக , கோபம் என்னும் பெயர் அமைந்தது என்பதைத் 
தவிர , பிற எண்ணம் மேலும் ஆய்வுக்குரியது . 
68. அரத்தம் சிவந்த ஆடை , 

சாயம் தோய்க்கப் 
பெற்றது . இயற்கையிலேயே சிவந்த நூலைக் கொண்டு 
நெய்யப்பெறுவது கோபம் . இந்திரகோபப் பூச்சி போலச் 
சிவந்தது . கோபத்தன்ன தோயாப் பூந்துகில் ஆடையின் 
இயல்பு விளக்கும் . 

எங்கள் நாட்டு ஆடை , தண்டபாணி தேசிகர் , கலைமகள் 
தொகுதி -6, 1934 . 


எனவே 


ஆனால் 


76 


தமிழர் ஆடைகள் 


என்று 


4. பரியட்டக்காசு 

அடியார்க்கு நல்லார் குறிப்பிடும் இத்துகில் பற்றிய எண்ணம் 
எதுவும் விளக்கமுறவில்லை . பொற்காசுகளை 

ஓரத்திலே 
வைத்துத் தைத்த துகிலாடை என்பர் . பரிவட்டம் என்றதொரு 
ஆடையினைப் பற்றிய எண்ண்மும் உண்டு.. 
இன்று , கடவுளுக்குச் சாத்தும் 

ஆடையை 

பரிவட்டம் 
சாத்துதல் என்று குறித்தல் உண்டு . பரிவட்டம் எல்லாத் தெய்வங் 
கட்கும் சாத்துதல் இல்லை . மாடன் , இசக்கி போன்ற சிறு 
தெய்வங்களின் ஆடையினைப் பரிவட்டம் 

சொல்ல 
மாட்டார்கள் . உருவற்ற பீடத்திற்குப் போடும் துணியினைப் 
பரிவட்டம் என்பர் ( கன்னியாகுமரி மாவட்டம் ) . அபிஷேகத் 
திற்குக் கொடுக்கும் குடும்பத்தினரில் மூத்தோருக்குக் கோயிலில் 
பரிவட்டம் என்னும் துணியினைத் தலையில் கட்டுவர் 
( மதுரை ) . 

பரியட்டக்காசு , பரிவட்டம் இரண்டும் தொடர்புடையவையா 
என்பதும் ஆய்விற்குரியது . ஆயின் சிறப்புடைய 

ஆயின் சிறப்புடைய ஆடையைச் 
சுட்டுவதில் இரண்டும் ஒன்றுபட.க் காண்கின்றோம் . 
எண்ணங்கள் தெளிவுறவில்லை . 
5. தேவாங்கு 

அடியார்க்கு நல்லார் சுட்டும் துகில் வகையுள் ஒன்று . இன்று 
ஓர் இனத்தார் தேவாங்குச் செட்டியார் வழங்கப்படு 
கின்றனர் . தேவாங்கு என்ற ஆடையினை நெய்த காரணத்தால் 
இப்பெயர் பெற்றிருக்கலாம் . வடநாட்டாரும் தேவாங்கு என்ற 
தொரு உடை பற்றிய எண்ணத்தைத் தருகின்றனர் .10 
முடிவுரை 

சங்கம் முதல் 12- ஆம் நூற்றாண்டு வரை வழங்கிய , தமிழர் 
ஆடை குறித்த சொற்கள் இவண் ஆராயப்பட்டன . முழுநிலையில் 
இவை தரும் எண்ணங்களாகச் சிலவற்றைக் கொள்ளலாம் . 
69. Tamil Lexicon Vol.IV , part - 1 . 
70. There are 

other words about fabrics Samaraiccakaha 
Which are equally of great interest . They are devanga and 
devadusa which perhaps signify the same kind of stuff. 
Devanga is said to have been made of silk ... 
- Costumes Textiles Cosmetics & Coiffure - Dr. Moti - 
chandra , page. 115 . 


என 


ஆடை பற்றிய சொற்கள் -ஓர் ஆய்வு 


17 


தன்னையும் , தன் பொருளையும் , பொருளின் இயல்பினை 
யும் ஓரளவுக்குத் தெளிவாக்கும் நிலையில் இச்சொற்களின் 
பயிற்சி அமைகின்றது . இவற்றால் ஆடையின் மேன்மை , இழிவு 
புலப்பட அவற்றை யுடுத்தி வந்த தமிழன் சமுதாய நிலையினை 
யும் விளங்கிக்கொள்ள இயலுகின்றது . 

2. ஆடையின் பெயராக்கத்திற்கு , அதனுடன் தொடர் 
புடைய அனைத்துக் கூறுகளையும் பயன்படுத்தி உள்ளான் 
தமிழன் . அவை யாவன : 


எ - டு , 


| 


1. மூலப்பொருள் 
2. பயன்பாடு 
3. நிறம் 
4. தொழில் 
5. பண்பு 
6. இடம் 


23 


தழை , பட்டு 
அரணம் , ஈர்ங்கட்டு 
அரத்தம் , நீலம் 
மடிவை , அறுவை 
துகில் , சிதார் 
கலிங்கம் , 

வங்கச்சாதர் 
மெய்ப்பை , மேலாக்கு 
வம்பு , படம் , 
வட்டுடை 


|| 


7. உறுப்பு 
8. பொருள் 
9. அளவு 
10. நெய்யும் தன்மை 


சில 


3. வடநாட்டுத் தொடர்பின் தோய்வினையும் 
சொற்கள் விளக்கி நிற்கின்றன . ( எ - டு ) கஞ்சுகம் , உத்தரியம் 
கம்பலம் , வற்கலை . 


4. தன் சொல்லையும் பொருளையும் விளக்கமுறத் தரும் 
சொற்களைத் தவிர , சில் , பொருள் விளக்கமின்றி , என்ன ஆடை 
என்பதை மட்டுமே உணர்த்தி அமைகின்றன் . ( எ - டு ) ஆசு - 
கவசம் , 


மேலும் சில , ஒருவகை ஆடை என்பதை மட்டுமே புலப் 
படுத்துவன . 


( எ - டு ) கம்பல் , சேலம் , சுண்ணம் , கோங்கலர் , இறைஞ்சி , 
பாடகம் , சில்லிகை , தூரியம் , வேதங்கம் , பங்கம் , தத்தியம் , 
வண்ணடை , 

நூல் 

யாப்பு , திருக்கு , குச்சரி , காத்தூலம் 


போன்றன . 


18 


தமிழர் ஆடைகள் 


என்பது 


எனவே சொற்பொருள் ஆய்வுக்கு , மிகுதியான இலக்கியப் 
பயிற்சி அல்லது வழக்குத் தேவை 

விளக்கமற்ற 
இச்சொற்களை நோக்கப் புலப்படுகிறது . 
5 . கால வளர்ச்சியில் 

மனித 

எண்ணங்கள் மாறல் 
இயற்கை . இத்துடன் அவர்கள் தொடர்பான 

தொடர்பான அனைத்தும் 
மாறும் இயல்பின என்பதற்கொரு சான்றாகவும் இவ்வாடை 
வரலாறு அமைகின்றது . 

ஆடைபற்றிய சொல் , பொருள் இரண்டின் வரலாற்றையும் 


காண 


( 1 ) சொல் திரிதல் ( சீலை ) 

திரிதல் (சீலை ) ( 2 ) சொல் வழக்கறுதல் 
(சிதார் ) ( 3 ) பல்பொருளினின்றும் ஒரு பொருளைக் குறித்தல் 
(புடவை ) ( 4 ) ஒரு பொருளினின்றும் பல்பொருளைக் குறித்தல் 
( ஆடை ) ( 5 ) இழிபொருட்பேறு 

இழிபொருட்பேறு (கலிங்கம் ) ( 6 ) சிறப்புப் 
பொருட்பேறு ( கூறை ) , ( ? ) பொருள் மாறுபாடு ( அறுவை ) 
என்ற நிலைகளில் இவை அடைந்த மாற்றங்கள் தெரிய 
வருகின்றன . 

கால வெள்ளத்தில் தாக்கம் எதுவும் அடையாமல் நிற்கும் 
சொற்களும் உள . சான்றாக உடை , கவசம் போன்றனவற்றைக் 
கூறலாம் . அதிகமான செல்வாக்கு , எளிமை , சிறப்புக் காரணமாக 
இவை மக்கள் மனதில் அன்று முதல் இன்றுவரை எவ்விதச் சொற் 
பொருள் மாற்றத்தையும் அடையாது நிற்கின்றன எனல் 
பொருந்தும் , 


வரலாற்றுநிலையில்ஆடைபற்றியசொற்கள் 


அட்டவணை 


இலக்கியம் 


ஆடைபற்றியசொற்கள் தழையுடைதுகில் 
கலிங்கம் 
அறுவை 
சிதார் 


உடை 


ஆடை 


உடுக்கைகச்சு 


1 


தொல் சங்கம் 


--- 


10 


30 


27 


11 


10 


9 


4 


4 


7 


S 


பதினெண். சிலம்பு மணிமேகலை 


4 


2 


3 


6 


2 3 


1 


1 


w!WNA5 


|||||| 


2 


2 


1 


-- 


- 


34 


15 


1 


5 


க 


13 


3 


99 


6 


பெருங்கதை சிந்தாமணி நாலாயிர. கம்பன் 


2 


13 


16 


| IN | 


9 


13 


1 


28 


2 


41 


1 


11 


8 


-N 


சூளாமணி 


3 


4 


27 


2 


2 


பெரியபுராணம் 


11 


1 


22 


10 


--- 


ஆடைபற்றியசொற்கள் தானைகாழகம்போர்வைகச்சை 


இலக்கியம் 


ஈரணி 


வம்பு 


மடி 


பட்டுசீரை 


1 


தொல் 


-- 


-- 


சங்கம் 


6 


5 


5 


4 


4 


4 


3 


1 


|- 


பதினெண். 


1 


-- 


1 


1 


சிலம்பு 


1 


2 


2 


| | | 


1 


3 


-- 


மணிமேகலை 


-- 


- 


| 


1 


பெருங்கதை 


6 


2 


11 


2 


- 


1. 


5 


- 


சிந்தாமணி 


1 


6 


2 


16 


3 


26 


நாலாயிர. 


11 


-- 


கம்பன் 


1 


1 


3 


1 


13: 


சூளாமணி 


||| 


12 


3 


1 


1 


|| 


பெரியபுராணம் 


1 


| 


1 


2 


6 


ஆடைபற்றியசொற்கள் படாம்பூங்கரைநீலம் உத்தரியம் 


இலக்கியம். 


படம் 


கம்பலம் 


கம்பல் 


கவசம் 


தொல் 


-- 


சங்கம் 


2 


2 


2 


1 


1 


1 


பதினெண் 


1. 


சிலம்பு 


1 


1 


மணிமேகலை 


1 


--- 


பெருங்கதை 


2 


|||||| 


.1 


IIIIII 


சிந்தாமணி 


4 


4 


4 


5 


IIIIII 


நாலாயிர. 


. 


கம்பன் 


T III | 


12 


--- 


55 


|||| 


சூளாமணி 


1 


பெரியபுராணம் 


7 


= 


ஆடைபற்றியசொற்கள் சிதர்வைதோக்கைவார்மெய்ப்பைமெய்யாப்புபுட்டகம்தூசுஒலியல்அரணம் 


இலக்கியம் 


--- 


தொல் 


1 


1 


1 


சங்கம் 


1 


1 


11 


பதினெண். 


-- 


- 


சிலம்பு 


1 


1 


|||| 


மணிமேகலை 


| N 


--- 


பெருங்கதை 


சிந்தாமணி 


||||||||| 


13 


| | | | | | | | | 


10 


-- 


2 


ப 


- 


நாலாயிர. 


கம்பன் 


15 


37 


--- 


சூளாமணி 


10 


3. 


| 


| | 


பெரியபுராணம் 


7 


5 


-- 


7 


ஆடைபற்றியசொற்கள் 
வாலிது 

வெளிது 


இலக்கியம் 


சிதவல் 


கால் 


கச்சம் 


கூறை 


அர்த்தம் 


தொல்., 


--- 


|| 


சங்கம் 


1 


1 


1 


1 


1 


பதினென். 


3 


1 


சிலம்பு 


I 


மணிமேகலை 


1 


பெருங்கதை 


| I I I III 


| I I I II 


1 


2 


IIIIIIII- 


சிந்தாமணி 


2 


நாலாயிர. 


2 


|ITI 


கம்பன் 


2 


சூளாமணி 


|| 


பெரியபுராணம் 


= 


- 


ஆடைபற்றியசொற்கள் புடைவை 

பட்டம்உடுப்பு 


இலக்கியம் 


ஈர்ங்கட்டு 


கோடி 


கஞ்சுகம் 


சிதர் 


தொல் 


| 


|| 


சங்கம் 


- 


பதினெண். 


1 


1 


1 


1 


1 


சிலம்பு 


2 


4 


மணிமேகலை 


2 


ப 


பெருங்கதை 


6 


சிந்தாமணி 


| | | | | | | | 


|IIIIII 


- 


II- 


நாலாயிர. 


2 


கம்பன் 


7 


சூளாமணி 


5 


பெரியபுராணம் 


ப 


-- 


--- 


1 


2 


-- 


ஆடைபற்றியசொற்கள் சிதவற்றுணிவட்டுடை 

வடகம் 

மீக்கோள் 


இலக்கியம் 


வட்டம் 
வங்கச்சாதர் 


நீலம் 


தொல் 


சங்கம் 


| | | 


பதினெண். 


| | | | | 


சிலம்பு 


மணிமேகலை 


1 


பெருங்கதை 


| II | - | | | | | | 


|III-I|||| 


2 


2 


2 


|IIIIIIIII 


1 


1 


1 


| I I I I - | | | | | 


சிந்தாமணி 


2 


2 


நாலாயிர. 


கம்பன் 


| | | 


1 


|III|| 


சூளாமணி 


2 


பெரிய 
புராணம் 


-- 


--- 


--- 


டைபற்றியசொற்கள் சேலம்குப்பாயம்கோசிகம்பஞ்சிதோகைகருவிசாலிகைபூண்ஆசுவட்டுகாம்புநேத்திரம் 


இலக்கியம் 


1 


| 


தொல் 


--- 


-- 


- 


சங்கம் 


-- 


-- 


- 


-- 


|| 


-- 


| | | | 


பதினெண். 


-- 


- 


-- 


-- 


|| 


| | 


|| 


சிலம்பு 


- 


--- 


-- 


மணிமேகலை 


- 


--- 


-- 


-- 


-- 


பெருங்கதை 


1 


1 


1 


- 


--- 


- 


-- 


--- 


சிந்தாமணி 


2 


2 


3 


2 


1 


1 


11 


1 


- 


நாலாயிர. 


2 


21 


= 


-- 


- 


கம்பன் 


2 


3 


- 


| 


-- 


- 


- -- 


சூளாமணி 


1 


7 


| 


-- 


--- 


| 


பெரியபுராணம் 


- 


--- 


-- 


--- 


| 


-- 


- 


-- 


1 . 


ஆடைபற்றியசொற்கள் 


இலக்கியம் 


வற்கலை 


கலை 


கோதை 


நீலி 


புட்டில் 


சேலை 


சீரம் 


கொய்சகம் 


- 



தொல் 


சங்கம் 


பதினெண். 


-- 


- 


சிலம்பு 


மணிமேகலை 


| | | | | | | | 


|-III| 


- 


| I I I III 


பெருங்கதை 


IIIIIIII | 


|I-IIIIIII| 


சிந்தாமணி 


- 


நாலாயிர. 


கம்பன் 


7 


3 


2 


1 


1 


1 


சூளாமணி 


1 


- 


- 


1 


பெரியபுராணம் 


1 


---- 


-- 


- 


ஆடைபற்றியசொற்கள் தோ 

பாவாடை 


இலக்கியம் 


காழம் 


கோவணம் 


தொல் 


- 


சங்கம் 


||| 


பதினெண் 
. 


- 


சிலம்பு 


மணிமேகலை 


IIIIIIIII 


|||||||||| 


பெருங்கதை 


IIIIIIII 


சிந்தாமணி 


நாலாயிர. 


கம்பன் 


1 


சூளாமணி 


1 


பெரியபுராணம் 


--- 


-- 


4 


26 


தமிழர் உடைகள் உடுத்தும் 

முறைகள் 


பல 


உண்ணுதல் தன் விருப்பில் அமையலாம் . ஆயின் உடுத்தல் 
பிறர் விருப்பிற்கு ஏற்ப அமையவேண்டும் என்பது உடைபற்றி , 
மாந்தரின் பொதுவானதொரு எண்ணமாகும் . விரைந்து செயல் 
படும் நட்புக்கு , உடுக்கை இழந்தவன் கையினை உவமையாக்கும் 
நிலையில் வள்ளுவர் , மானவுணர்வுக்குரிய உடையின் முக்கியத் 
துவத்தைப் புலப்படுத்துவார் . பல்வேறு சூழல்களால் 
பிரிவினர்களாகப் பிரிந்துள்ள மாந்தர் சமுதாயம் , டையிலும் 
தங்களின் பல்வேறு நிலைகளுக்கிணங்க மாறுபட்டு இருப்பது 
பண்டு தொட்டு இன்றுவரை தொடர்ந்து வரும் ஒரு கூறாகும் . 
இவர்களின் வேறுபட்ட மன உணர்வுகள் உடையுடுத்தும் நிலை 
யிலும் பிரதிபலிக்கக் காணலாம் . 

நீலகிரி வாழ் தோதவர்கள் கழுத்திலிருந்து கணுக்கால்வரை 
ஆடையைப் போர்த்திக் கொள்கின்றனர் . அந்தமான் ஓங்கோன் 
மக்கள் இடுப்பில் ஒரு நார்ப்பட்டையை மட்டும் கட்டிக் கொண்டு 
பிறந்த மேனியாகத் திரிகின்றனர் . இவண் இடமாற்றத்தில் 
உடை மாற்றம் அமைகிறது . உடல் முழுவதையும் மறைத்தல் 
தேவை என ஒரு பாலார் கருத , மற்று ஒரு சாரார் அதனைத் 
1. Eat according to your own taste but dress according to 

others . 

- Select Papers , Sunit Kumar Chatterji, page - 133 . 
2. தமிழியல் , தொகுதி -3 , தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகைகள் , 

அ . மீராமுகைதீன் , பக்கம் -94 . 


90 


தமிழர் ஆடைகள் 


தேவை என்று எண்ணாத மனமாற்றத்தையும் இவண் காண்கின் 
றோம் . குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடையேயும் காலமாற்றத் 
திற்குத் தக உடையிலும் உடுத்து முறையிலும் வேறுபாடு நிகழக் 
கூடும் என்பதனை , அன்று மேலாடைக்கு முக்கியத்துவம் கொடுக் 
காத தமிழர் இன்று , இடையாடைக்குரிய தேவையினை , மேலா 
டைக்கும் கொடுக்கும் தன்மையால் உணர்த்தலாம் . 

இத்தகைய மனவுணர்வுகளின் அடிப்படையில் தமிழ்ச் 
சமுதாயத்தினர் உடுத்திய உடைகள் என்னென்ன 

என்னென்ன அவற்றை 
எவ்வாறு உடுத்தினர் என்பதைக் காண்பதே இக்கட்டுரையின் 
நோக்கமாகும் . 

புலவர்களின் நாவன்மையால் , என்னென்ன உடையினை 
தமிழர் உடுத்தியிருந்தனர் என்பதை நாம் ஓரளவிற்குப் புரிந்து 
கொள்ள முடிகின்றது . ஆயின் எவ்விதம் உடுத்தினர் என்பதை 
நாம் தெளிவாக அறியக் கூடவில்லை . ஏனெனில் இலக்கியம் , 
சிற்பம் , சித்திரம் போன்று காட்சிச் சான்று அன்று .இலக்கிய 

யத்தை 
விடக் காட்சிச் சான்றுகளே உடையின் முழு உருவத்தையும் படம் 
பிடித்துக் காட்டி , அதனை உடுத்திய முறையையும் வெளிப் 
படுத்த வல்லன . இலக்கியம் உணர்வுக்கருவி என்ற நிலையில் , 
உணர்வு வழியாகவே சித்திரங்களை நம் கண்முன் கொணரத் 
தக்கன . எனவே , இலக்கியத்தைப் பொறுத்த வரையில் புலவரின் 
எழுத்து வன்மையும் , வர்ணனைச் சிறப்பும் தான் , மாந்தரின் 
உடையுடுத்தும் முறை பற்றிய விளக்கங்களை நல்குவன . இலக் 
கியம் வழியாக இவ்வறிவினைப் பெறப் புலவர் எப்படித் துணை 
நிற்கின்றனர் என்பதற்குச் சில சான்றுகளை இவண் நோக்கலாம் . 


ஆடையுடன் அணிந்த இடத்தினையும் சுட்டிச் செல்லல் 
ஆடவர் , மகளிர் மறைத்துக் கொண்ட இடத்தினை வெளிப்படுத் 
தும் கருவியாகின்றது . எந்தெந்த ஆடைகளை எவ்வெவற்றிற் 
குப் பயன்படுத்தினர் என்பதையும் பெறமுடிகிறது . 


பல்பூம் பகைத் தழை நுடங்கு மல்குல் 
அரத்தப் பூம்பட்டு அரைமிசை யுடீஇ 
நுரை புரை கலிங்கம் ஒருமுலைபுதைப்ப 


( நற் . குறிஞ் .8 ) 

( சிலப் . 14:86 ) 
( பெருங் . 2.5 : 86 ) 


போன்ற பல குறிப்புகளால் , தழையாடை அல்குலுக்கம் , பட்டு 
அரைக்கும் , கலிங்கம் நகிலுக்கும் , மறைத்தல் தொழிலுக்கு 
உதவியது என்பது புலப்படுகின்றது . 


தமிழர் உடைகள் - உடுத்தும் முறைகள் 


91 


புலவர் பெய்யும் வினைகளைக் கொண்டு உடையை உடுத்தி 
னரா ? போர்த்தினரா ? எவ்வாறு உடுத்தினர் என்பதைப் புரிந்து 
கொள்ளலாம் . 

உடுத்தும் உடைகளைக் குறிக்க தைஇ , உடீஇ . அணிந்து , 
சேர்த்து , மருங்கிற் கட்டிய , அசைந்த , உலாக்கிடந்த , புனைந்த , 
நுடங்கு , ஏந்திய , சுற்றிய , சாத்திய போன்ற வினைகளைக் காண் 
கின்ற நாம் கச்சை , கச்சு போன்று இறுக்கிக் கட்டப்பட்ட உடை 
களை வீக்கிய , விசித்த , கட்டிய போன்ற வினைகளால் குறிக்கும் 
தன்மையையும் பார்க்கின்றோம் . போர்த்த , மறைத்த எனும் 
வினைகள் போர்வை போன்றவற்றிற்கும் சூழ்ந்த , திருத்திய , 
இட்ட , புதைத்த போன்ற வினைகள் மேலாடைக்கும் பயன்படுத் 
தப்படக் காணலாம் . இத்தகைய வினைகளை இன்றும் பயன் 
படுத்தும் நிலை கொண்டு அன்று தமிழர் உடுத்திய நிலையினை 
ஓரளவிற்கு உணர்ந்து கொள்ள முடிகின்றது . 
புலவரின் உவமை வழி ஒரு சில உடுத்தும் முறைகள் விளக்கமா 


கின் றன . 


தத்தி வீழும் அருவித் திரள் சாலும் 
உத்தரீகம் நெடுமார்பின் உலாவ 

( கம்ப . 6991 ) 
மார்பில் அணியும் உத்தரீயத்தினை அருவிக்கு ஒப்புமையாக் 
குகிறான் கல்விக் கடலான கம்பன் . மார்பு மலையாக , அதில் 
வடிந்து வீழ் அருவியைப் போன்று உத்தரீயம் காட்சி 
தருகின்றது . காட்சிப் படிவமான இது , சிறந்த முறையில் நம் 
கண்முன் மார்பில் உத்தரீயம் தவழும் காட்சியைப் புலப்படுத்து 


கிறது . 


தாம் பெற்ற இன்பத்தை இவ்வுலகும் பெற விழையும் 
புலவரின் உள வெளிப்பாடே இத்தகைய கவி நயங்களாகும் . 
இவை , புலவரின் விழைவினை நிறைவேற்றுவதுடன் ஆய்வாளரின் 
ஆய்விற்கும் விருந்தளிக்கின்றன என்பதற்கு இஃது ஓர் சான்று . 

இத்தகைய இடம் சுட்டும் தன்மை மிகுதியாக இடையா 
டைக்கே அமைதல் , தமிழர் இடையாடைக்குக் கொடுத்திருந்த 
முக்கியத்துவத்தை விளக்கவல்லது . 

புலவர் விளக்கிச் செல்லும் தன்மையிலும் சில குறிப்புகள் 
புலப்படக் காணலாம் . பூங்கரை நீலத்தைப் புடைதாழ உடுத் 
தல் என்னும்போது பூங்கரை நீலமாகிய உடையைப் ( முல்லை 


92 


தமிழர் ஆடைகள் 


கலி .11 ) பக்கங்கள் தாழுமாறு உடுத்தல் மரபு எனப் புரிந்து கொள் 
கிறோம் . இவ்வாறே ஏனைய குறிப்புகளும் உடைபற்றிய விளக் 
கங்களைத் தந்தமைகின்றன . 

இலக்கியம் சுட்டிச் செல்லும் இவ்வுடைகளை , குழந்தைகள் , 
ஆடவர் , மகளிர் என்ற முந்நிலைகளில் பகுத்து இவண் தெளிவு 
படுத்தலாம் . 
குழந்தைகள் 

தமிழ் . இலக்கியம் தரும் உடைகளின் விளக்கங்களை முழுவது 
மாக நோக்க ஆடவர் , மகளிர் உடைகளைப் பற்றிய எண்ணங் 
களை நாம் பெறுமளவிற்குக் குழந்தைகளின் உடைகளைப் பற்றி 
அறிய முடியவில்லை . கிடைக்கும் கருத்துகள் ஓரிரண்டே அமை 
கின்றன . எனினும் , குழந்தைகளின் உடைகள் எவ்வாறு இருந்தி 
ருக்கக் கூடும் என்பதனை ஓரளவிற்கு ஊகிக்கும் தன்மையில் 
இவை உள்ளன . ஆடையுடுத்தத் தெரியாத மகனை , வெளிது 
விரித்துடீ இ ப் ( புறம் . 299 ) போருக்கு அனுப்பும் அன்னையைச் 
சங்க இலக்கியத்தில் காண்கின்றோம் . இதனின்றும் சிறுவருக் 
குரிய உடையினை இடையில் அணிவித்த தன்மை புலப்படும் . 

கைவினைப் பொலிந்தக் காசமைப் பொலக்காழ்மேல் 
மையில் செந்து கிர்க் கோவை அவற்றின் மேல் 
தை இயப் பூந்துகில் ஐது கழல் ஒருதிரை 

( மரு . 85 ) 
என்னும் சலித்தொகை அடிகள் அணிகளின் மேல் ஐதாய்க் கழலு 
கின்ற , ஒன்றாகிய திரைத்த பூந்துகிலை யுடுத்திய சிறுவனின் 
நிலையை இயம்பும் . மணிமேகலையில் , 

செவ்வாய்க் குதலை மெய்பெரு மழலை 
சிந்துபு சின்னீர் ஐம்படை நனைப்ப 
அற்றங் காவா சுற்றுடைப் பூந்துகில் 
தொடுத்த மணிக்கோவை யுடுப்பொடு துயல்வர 

தளர் நடைத் தாங்காக் கிளர்பூம் புதல்வனைக் ( 3 ; 140 ) 
காண்கின்றோம் . 

குழந்தையின் அறியாமை உணர்வும் , அற்றங்காலா அதன் 
வெள்ளை இயல்பும் , அரை குறையாகத் துகில் உடுத்தியிருக்கும் 
அழகும் இப்பாடலில் சிறப்புற இயம்பப்படுகின்றன . அரையில் 
உடுத்தும் உடையே அற்றம் காக்கும் என்ற அன்றைய தமிழர் 
மன நிலையும் இவண் புலப்படுகின்றது . 


தமிழர் உடைகள்-உடுத்தும் முறைகள் 

43 
இவ்வனைத்துக் காட்டுகளும் துகிலில் ஒரு சிறு துண்டினை 
எடுத்துப் புதல்வர்க்கு அணிந்து இருக்கின்றனர் என்பதனை 
யுணர்த்தும் வண்ணமே அமைகின்றன. தையலினை முழுமை 
யாகப் பயன்படுத்தாமையும் , இவ்வாறு தனித்த உடையில்லா 
மைக்குரிய காரணமாகச் சுட்டலாம் . பொதுவாக உலக முழுவ 
தும் சிறுவர்க்கெனத் தனித்த உடையில்லாமல் இருந்தமையும் , 
அண்மைக் காலம் வரையில் இந்நிலை நீடித்தமையும் இவண் 
குறிப்பிடத் தக்கது . 
ஆடவர் 

ஆடவர் உடைகளை அரசர் , வீரர் , காவலர் துறவிகள் , 
ஏழைகள் எனப் பல நிலைகளில் நோக்கலாம் . 
அரசர் 

கலிங்கம் , படாம் , துகில் , அறுவை , கச்சு சங்க இலக்கியத்தி 
லும் , துகில் , கச்சை , வடகம் , மீக்கோள் பெருங்கதையிலும் , 
துகில் , வெண்பட்டு , வட்டுடை , பட்டு , உரோமப்பட்டு சிந்தா 
மணியிலும் , கம்பனில் பட்டு , உத்தரீயம் ஆகியனவும் அரசர் 
களின் ஆடையாக அவ்வக் காலப் பகுதியில் சுட்டப்பட்டுள்ளன . 

பதிற்றுப்பத்து இருநிலந் தேர்யும் விரிநூல் அறுவை ( 34 : 3 ) 
அணிந்தவனாக அரசனைக் காட்டுகின்றது . நிலந்தோயுமள 
விற்கு அறுவையினை உடுத்திய இத்தன்மை , பெருமிதத்திற்குரிய 
அடையாளம் என்பர் உ.வே.சா. மருங்கிற் கட்டிய நிலனேர்பு 

கிலினன் . ( திருமுருகு . 214 ) என்ற அடியும் நிலந்தொட இடை 
யில் துகில் உடுத்திய தன்மையையே யுணர்த்தி அமைகின்றது . 
இவற்றால் அரசர் எல்லா இடை உடையினையும் இம்முறை 
யிலேயே அணிந்திருக்கலாம் என்று எண்ணலாம் . 
3. If children in Egypt wore any clothes at all they were just 

like those of their parents but more often than not they can 
about naked . 
- The Story of Clothes , Agnes Allen , page - 34 . 
There are very few children s costumes in these illustrations 
because until about 1770 there were no cothes specially 
designed for children . They became little copies of their 
elders as soon as they emerged from babies swaddling 
clothles . 
- Discovering Costume , Audery . I. Barfoot , page - 22 . 


94 


தமிழர் ஆடைகள் 


அடியால் 


துகிலினை மேலாடையாகவும் அணிந்தனர் என்பது புடை 
வீழ் அந்துகில் இடவயின் தழீஇ ( நெடு . 181 ) என்னும் பாடல் 

பெறப்படும் . இடவயின் தழீஇ - என்பதனின்றும் , 
வீழும் துகிலினை இடப்பக்கமாகத் தாங்கினான் என்பதனால் 
மேலாடையை 

இன்று போன்றே 

போன்றே அன்றும் இடத்தோளில் , 
அணிந்துள்ளனர் என்பது வெளிப்படுகின்றது . பிற அறிஞர்களின் 
எண்ணங்களும் இக்கருத்துக்கு அரணாகின்றன . 

கம்பன் பாடல்கள் பல , உத்தரியம் அணிந்தமையினைப் 
புலப்படுத்தவல்லன . 

அடுத்த நீர் ஒழிந்தன் அருவி தூங்கின 
எடுத்த நூல் உத்தரியத்தொடு எய்தி நின்று 
உடுத்த லால் நிறத் துகில் ஒழிந்த போன்றவே (4359 ) 


என்ற உவமை உத்தரியம் மார்பில் அணியும் தன்மையைப் புலப் 
படுத்தி நிற்கின்றது . இங்குத் தோளின் ஒரு பக்கத்தின் வழியாக 
விழும் உத்தரியம் என்னுமாற்றான் , ஒருவழியாகப் போடப்பட்ட 
தன்மை தெளிவுறுகின்றதே தவிர எந்தப் பக்கம் என்பது 
விளக்கமுறவில்லை . 


உதயணனின் மேலாடை பற்றிக் கூறும்போது கொங்கு 
வேளிர் , 


பாம்பு ரியன்ன மீக் கொடானை 
இருபுடை மருங்கினும் வகுவளிக் கொசிந்து 


( 1.42 : 244-45 ) 


என்பார் . இவன் மீக்கொள் தானையாகிய மேலாடை , காற்றில் 
இருபக்கத்திலும் அசையும் வண்ணம் தோற்றம் தரக் காண் 
கின்றோம் . இவண் இருபுடை - என்பது மார்பின் இருபுறங் 
களிலுமா அன்றி முன்பக்கம் பின்பக்கம் என்ற நிலையிலா 
என்பது தெளிவுறவில்லை , 


4 . 


The Patra statue however shows that the upper part of the 
body is bare except for the utiariya which lies across the 
chest and comes down to the feet from behind the left 
shoulder . 
- Indian Costume Coiffure and Ornament , Sachidanand 
Sahay , Page - 4 . 


தமிழர் உடைகள் -உடுத்தும் முறைகள் 


95 


அரசர் வட்டுடை மருங்குல் சேர்த்தியும் , தானை வீக்கற 
விசித்தும் போருக்குச் செல்கின்றனர் . எனினும் , பிற போர் 
வீரர்களைப் போன்றே இவர்களின் உடையும் அமைகின்றதே 
தவிர , வேறுபாடு எதையும் இவர்களின் உடையிலோ உடுத்தும் 
முறையிலோ காணக் கூடவில்லை . 

அரசர்கள் உடைகளைக் காண அவர்களின் உடைகள் 
சிறந்த உடைகளாக அமைந்தன என்பதும் , இடையாடையினை 
நிலந்தோயும் அளவிற்கு உடுத்தியும் , மேலாடையுடனும் காணப் 
பட்டனர் என்பதும் தெளிவுறுகின்றது . 

மன்னன் புலவருக்கும் இரவலர்க்கும் கொடுக்கும் நிலையில் 
மடி , துகில் , கலிங்கம் , அறுவை , வேறுபட்ட உடை போன்றன 
அமைகின்றன . வேறுபட்ட 

என்பதற்குத் தெளிந்த 
விளக்கம் இல்லை . பல்வேறு வகையான உடைகளைக் குறிக்கும் 
சொல்லாக இதனைக் கருதலாம் . 


உடை 


இவ்வுடைகள் பற்றி எண்ணுங்கால் இவை அனைத்தும் 
மன்னனது ஆடைகளாகவும் அவன் பிறருக்குக் கொடுப்பதற் 
காகத் தனித்து வைத்திருந்தனவாகவும் கருதலாம் . தன்னரைப் 
பொங்கு துகிலினைக் கொடை செய்யும் தன்மையும் ( புறம் . 398 ) 
தனக்குத் தேவை இல்லாத வற்கலையைத் தன்னைக் காணவரும் 
முனிவர்க்குக் கொடுக்க அரண்மனையுள் வைத்திருப்பர் என்ற 
கம்பன் உரையாசிரியர் கூற்றும் ( கம்ப . 1919 ) இவ்வெண்ணங் 
கட்கு அடிப்படையாகின்றன . 


போர் வீரர்கள் 

கச்சை , கவசம் இரண்டும் போர்வீரர்களின் பொதுவான 
தொரு உடையாகும் . 

இதனைச் 

சங்ககாலம் முதல் நாம் 
காணலாம் . 


இவர் 


சங்க இலக்கியம் இவற்றுடன் சுற்று வீங்கு செறிவுடை 
( பெரும் . 73 ) கொடுந்திரை ஆடை ( புறம் . 275 ) இவற்றைத் தர , 
சிந்தாமணி வட்டினையும் சூளாமணி கலிங்கத்தையும் 
களின் உடையாகக் காட்டுகின்றது . 

சுற்று வீங்கு செறிவுடை என்னும்போது பக்கங்களில் இறுகக் 
கட்டப்பட்ட உடையாக இது அமைந்திருக்க வேண்டும் என்பது 
தெரிகின்றது . வளைந்து திரைந்த ஆடையும் என்ற பொருள் 


96 


தமிழர் ஆடைகள் 


படும் கொடுந்திரை ஆடையினை உடுத்தும் முறை பற்றிய 
விளக்கம் தெளிவுறவில்லை . 
சிந்தாமணியில் , வட்டு அணிந்த போர்வீரனை ( 2263 ) 

) 
காணலாம் . இவண் வட்டு என்பது வட்டுடை என்ற பொருளில் 
அமைந்து அரசர்களின் போர்க்கோலத்தினை , வீரரும் கொண்ட 
காட்சியினைக் காட்டும் . 


சூளாமணி , கலிங்கத்தைத் தரண் மேற் திரைத்துடுத்து , 
என இயம்பும் தன்மை , வட்டுடை போன்றதொரு நிலையில் , 
கலிங்கத்தையும் , தாளின் மேற் அமையும்படி அடுக்கியுடுத்துக் 
காணப்பட்டனர் என்ற எண்ணத்தைத் தரும் . 

நுண்வினைக் கச்சை தயக்கறக் கட்டி ( குறிஞ்சி , 125 ) 
என்ற எண்ணம் கச்சையைக் கட்டிய முறையைச் சுட்டவல்லது . 

கவசம் என்று நோக்கும் போது கவசத்தை முழுமெய்யும் 
மறையும்படியாகவும் சில பாகங்களுக்கு என்று தனித்தும் 
அணிந்துள்ளனர் . மெய்புகு கவசம் ( சிலப் . 14 : 169 ) மெய்யினை 
மறைக்கும் இதன் நிலையினையும் , தோளின் மீளாக் கவசமிட்டு 
( கம்ப . ஆரணிய . 421 ) தோளில் கவசம் அணிந்தமையினையும் 
‘ காலா சொடு அறஎறிந்து ( சீவக . 2236 ) காற்கவசத்தையும் சுட் 
டும் தன்மையால் தெளிவாக்கலாம் . விரல்களுக்கும் கவசம் அணி 
தலைக் கம்பன் , அழகியதொரு உவமை மூலம் விளக்குகின்றான் . 

புதையிருட் பொழுதினும் மலரும் பொங்கு ஒளி 
சிதைவு அருநாள் அலர்ச் சிவந்த தாமரை 
இதழ்தொறும் வண்டு வீற்றிருந்தது ஆம் என 
ததைவுறு நிரைவிரல் புட்டில் தாங்கினான் 

( 7256 ) 


இராமனது போர்க்கோலம் - இது . தாமரையின் இதழ்கள் 
தொறும் வண்டு வீற்றிருந்தது என்று சொல்லுமாறு நெருங்கி 
யுள்ள வரிசையான கைவிரல்களில் விரற் செறியை அணிந்தான் 
என்னும் இவ்விளக்கம் மிகச்சிறப்பாக விரற்கவசம் பற்றிய 
எண்ணத்தைத் தருகின்றது . 

புட்டில் , கோதை முதலிய விரல் , கைக்கவசங்களை விற் 
போரில் பயன்படுத்தியமையினைக் காண இவை விற்போருக்கு 
என எழுந்தவையாக இருக்குமோ என்ற எண்ணம் இங்கு எழு 


கின்றது . 


தமிழர் உடைகள் - உடுத்தும் முறைகள் 


97 


உடையாக 


காவலர் 

மெய்க்காப்பாளர் , வாயிற் காவலர் , துறைகாக்கும் 
காவலர் எனப் பல்நிலைகளில் காவலர் அமைகின்றனர் . 
இவர்களில் மெய்க்காப்பாளர்களின் 

ஆடை கஞ்சுகமாக 
அமைந்து கஞ்சுகமாக்கள் எனும் அளவிலேயே 

தங்கள் 
தொழிலையும் புலப்படுத்துகின்றது . 

வாயிற் காவலரின் சட்டையினை , வெங்கண் நோக்கின் 
குப்பாய மிலேச்சனைச் செங்கண் தீவிழியா ( 431 ) எனச் சிந்தா 
மணி காட்டும் . 

துறைகாக்கும் காவலர் வரிக்குப்பாயத்து வார் பொற்கச்சை 
யராகக் காட்சி தருகின்றனர் ( பெருங் . 1.40 : 378 ). 
இங்குச் சட்டை அணிதல் அனைத்துக் காவலரின் பொது 

அமையக் காணலாம் . துகின் முடி அணிந்தும் இ 
காவலர் காணப்பட்டனர் என்பதை துகின் முடிப் போர்த்த 
தூங்கல் ஓங்கு நடைப்பெரு மூதாளர் ( முல்லை . 5 ) , பைந்துகின் 
முடி அணிந்து அவர் பின் உலவு கஞ்சுகியவர்போல (சிந்தாமணி 
1558 ) எனும் குறிப்புகள் உணர்த்துகின்றன. 

சட்டை பற்றிய குறிப்பு அமையும் பகுதிகள் அனைத்தும் , 
புகு , புக்கு என்ற வினைகளையே சொல்லிச் செல்கின்றன. துகிற் 
குப்பாயம் புகுகென எனவும் படம்புக்கு ( பெருங் . 69 ) எனவும் 
இவை அமைகின்றன . புக்கு , புக என்ற சொற்கள் உடுத்தும் 
விதம் பற்றித் தரும் குறிப்பினைக் கம்பன் தெளிவாக உணர்த்து 
கின்றான் . 

மின்னுடை வேத்திரக் கையர் மெய்புகத் 
துன்னிடு கஞ்சுகத் துகிலர் 

( ஆரணிய . 569 ) 
வண் , மெய்புகும் படியாகத் தைக்கப்பட்ட கஞ்சுகமாகிய 
ஆடை என்ற பொருளில் - சட்டையணிந்த முறையை இயம்பக் 
காண்கின்றோம் . 

இச்செய்திகளினின்றும் , சட்டையினை இன்று 
அணியவில்லை ; இன்று ஆடவர் அணியும் பனியன் போன்று 
அணிந்திருக்கக் கூடும் என்ற விளக்கத்தைப் பெறலாம் . பொத் 
தானின் வரலாறும் இவண் இணைத்து நோக்கற்பாலது . 
5. பொத்தான்கள் நமக்குரியனவல்ல . பொத்தான் என்னும் 

சொல் பட்டன் என்னும் சொல்லின் திரிபு . இன்றுபோல் 
இணைப்பு நோக்கம் அன்று . அலங்காரத்துக்காகவே 
ஆடை -7 


போன்று 


93 


தமிழர் ஆடைகள் 


முனிவர் 

சங்க இலக்கியம் முதற்கொண்டு தொடர்ந்து முனிவர் சீரை 
யுடனேயே காட்சி தருகின்றனர் . 

மான் தோலினையும் இவர்கள் பொதுவாக அணிந்திருக்கக் 
கூடும் எனத் தோன்றுகிறது . இதனை , சங்க இலக்கியம் மானின் 
உரிவை தைஇய மார் பினராக இவர்களைக் காட்டும் நிலையும் 
( திருமுருகு . 125 ) , கம்பன் மானின் உரிவையை உடுத்தும் போர்த் 
தும் காட்டும் நிலையும் ( 6346 ) கொண்டு உணர்த்தலாம் . 

மணிமேகலையில் சங்க தருமன் என்ற பௌத்த முனிவன் 
பொலம்புரி யாடையுடன் காட்சி தருகின்றான் ( 5:61 ) . பொன் 
னிற்றிகழும் பொலம்புரியாடை என்னும் பெயர்க் காரணத்தை 
உ.வே சா . அவர்கள் , மருதந்துவரில் தோய்க்கப்பட்டு மஞ்சள் 
நிறமுள்ளதால் பொன்னிற்றிகழும் பொலம்பூவாடை 
பட்டது . இதனைச் சீவரம் என்பர் என்று விளக்குகின்றார் . 

சைவ முனிவனை நாணமும் உடையும் நீத்து இருந்த நிலை 
யினனாக ( 3:88 ) மணி மேகலை காட்டும் . 

பெருங்கதையில் யூகி , சைவமுனிவன் வேடத்தில் கல்லுண் 
கட்டிய அரையினனாகக் - ( 4.7 : 158 ) காட்சி தருகின்றான் . 
சிந்தாமணியில் சைவத் துறவியர் உடை முழுவதையும் நீக்கும் 
தன்மை அமைகின்றது . இவ்வாறு சைவ முனிவர் உடையுடுத்தும் , 
நீத்தும் காணப்படும் வேறுபட்ட நிலைகளுக்கு அடிப்படைக் 
காரணம் தெளிவுறவில்லை . 
துறவியர் 
பௌத்தத் 

ஆடை 

காவியாடை எனத் 
தெரிகின்றது . இவர்களைக் கலிங்கத்துப் பரணி , உடுத்தும் , 


எனப் 


துறவிகளின் 


பொத்தான்களைப் பயன்படுத்தினர் . இப்பொத்தான்கள் 
அணிவது கூடாது என்று விடாப்பிடியாக இருக்கும் ஓர் 
இனத்தார் இன்றும் அமெரிக்காவில் 

இருக்கின்றனர் . 
மேனாட்டில் முன்னால் பெண்கள் அணிவதில்லை . 

19- ஆம் 
நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்துதான் பெண்களும் 
தம் ஆடையில் பொத்தான்களைத் தைத்துக் கொண்டனர் . 
இப்பொத்தான்கள் முன்பு விலையுயர்ந்த சாமான்களால் 
செய்யப்பட்டன . 
- பொத்தான் புகுந்த புதுமை , ரா . சுந்தரேசன் , 

தையற்கலை சுந்தரம் , 
வெள்ளிவிழா மலர் , 1972 . 


தமிழர் உடைகள் - உடுத்தும் முறைகள் 


99 


எனக் 


போர்த்தும் காணப்பட்டனர் 

குறிப்பிடும் தன்மை , 
இவ்வுடையினை 

இவர்கள் உடுத்திய தன்மையைப் புலப் 
படுத்தும் . 


சமணர் ஆடையையும் துறந்த நிலையினைச் சீவகனின் 
துறவுவழி , 


மணியுறை கழிப்பது போல் பல்கலப் 
பணிவருப்பைந்துகினீக்கிப் பாற்கடல் 
அணிபெற வரும்பிய வருக்கனாமெனத் 

திணிநிலத் தியன்றதோர் திலகமாயினான் 
எனச் சிந்தாமணி நவிலும் . 


( 3028 ) 


பொதுமக்கள் 

எஞ்சியோரைப் பொதுமக்கள் என்ற நிலையில் நோக் 
லாம் . பொதுமக்களை உயர் நிலை மாந்தர் தாழ்நிலை மாந்தர் 
என அவர்களின் வாழ்க்கைத் தரத்திற்கேற்பக் கொண்டு அவர் 
களின் உடை பற்றிய விளக்கங்கள் இவண் நவிலப்படுகிறது . 

உயர் நிலை மாந்தராக ஐந்நிலத் தலைவன் , செல்வந்தர் ) 
அரசனைச் சார்ந்தோர் , தாழ்நிலை மாந்தராக மறவர் , வேடர் 
போன்றோர் அமைகின்றனர் . 


உயர் நிலை மாந்தர் 

சங்க இலக்கியத்தில் தலைவனின் உடையாகத் தானை 
கலிங்கம் காட்டப்படுகின்றது . 

இருபிறப்பாளராகிய அந்தணர் காழக உடையினராகக் 
காட்சி தருகின்றனர் . பெருங்கதையில் அந்தணர் வெண்டுகிலுடன் 
காட்டப்படுகின்றனர் . 

பெருநிதிக் கிழவர் கலிங்கம் புரளும் தானையுடன் தோற்றம் 
தருகின்றனர் . சிலம்பில் பெருநிதிக் 

கிழானின் 
கோவலன் தன் உடையைக் கூறை எனச் சுட்டுகின்றான் . 


மகனான 


பாண்டியனது பொற்கொல்லன் மெய்ப்பையுடன் காட்டப் 
படுகின்றான் . 


பெருங்கதையில் கணக்கர் , திணைத்தொழிலாளர் போர்வை 
யுடனும் நெடு நுண்ணாடையுடனும் காட்டப்படுகின்றனர் . 


8 


100 


தமிழர் ஆடைகள் 


இலங்கையில் அரக்கன் , அரக்கியரை உத்தரீயம் அணிந்த 
தன்மையில் கம்பன் காட்டுகின்றான் . உயர்ந்த மாந்தரையே 
கம்பன் உத்தரீயம் அணிந்த நிலையில் காட்டிச் செல்வதும் , 
இலங்கை வளம் மிக்க நாடாகக் காட்சியளிப்பதும் , உயர்நிலை 
மாந்தர் அனை வரும் உத்தரீயம் அணிந்திருந்திருக்கலாமோ 
என்ற எண்ணத்தைத் தருகின்றது . 

இக்குறிப்புகள் உயர்நிலை மாந்தரின் உடுத்தும் நிலை 
பற்றிய ஒரு சில தெளிவுகளையும் தருவன . 


செக்கரன்ன சிவந்து நுணங்குருவிற் கண்பொரு 

புகூமொண் பூங் கலிங்கம் புரளும் தானை ( மதுரை , 431-33 . ) 
பெருநிதிக் கிழாரின் இவ்வுடையின் தன்மைக்கு , செக்கர் 
வானம் போன்று சிவந்த நுண்ணிய வடிவாலே காண்பார் 
கண்களை வெறியோடச் செய்து சிந்திவிழுமாறு 

சிந்திவிழுமாறு போன்று 
ஒள்ளிய பூத்தொழில்களையுடைய ஆடைகளைப் பொன்னிட்ட 
உடை வாளோடே பொலிவுறக் கட்டி தின்னிய தேர்த்தட்டின் 
கட்பிரம்பிடத்தே ஆடையின் முன்றானைப் புரளா நிற்ப என்ற 
உரையாசிரியரின் உரை விளக்கம் கலிங்கமாகிய ஆடையுடன் , 
மேலாடை அணிந்தமையினையும் தெளிவாக்க வல்லது . 


பொதுவாகக் காவலர் போன்றோரே சட்டை அணியக் 
கண்டோம் . இவண் சிலம்பு , பொற்கொல்லனை மெய்ப்பை 
அணிந்தவனாகச் சுட்டுவது புதுமையாக அமைகிறது . ஆயின் 
இந் நிலை புலப்படுமாறில்லை . 

பெருங்கதையில் கணக்கர் , திணைத் தொழிலாளரின் 
உடுத்தும் நிலையினை , 

புறங்காற் றாழ்ந்து போர்வை முற்றி 
நிலந் தோய்புடுத்த நெடு நுண்ணாடையர் ( 1.32 : 63-4 ) 


எனக் காண்கின்றோம் . இவண் 

போர்வை புறங்கால்வரை 
தாழ்ந்து காணப்படும் நிலையும் , ஆடை நிலந்தோயும் அளவிற்கு 
உடுத்திய நிலையும் அமைகின்றது . அரசர்கள் நிலந்தோயும் 
அளவிற்கு உடுத்தியதற்குப் பெருமிதம் காரணம் எனக் 
கண்டோம் . எனவே அரசர்க்குரிய - இத்தனித்தன்மை பின்னர் 
அனைவராலும் பின்பற்றப் பட்டிருக்கலாம் எனத் தோன்று 


கிறது . 


தமிழர் உடைகள் - உடுத்தும் முறைகள் 


101 


தாழ்நிலை மாந்தர் 

உயர்ந்த மாந்தர் நிலை இவ்வாறு அமையத் தாழ்நிலை 
மாந்தர் பற்றிய குறிப்புகளும் ஒருசில தென்படுகின்றன . 


குகனின் 


சங்க இலக்கியத்தில் குறவரின் உடையாக மரனாருடுக்கை 
அமைய , சிந்தாமணி , வேட்டுவன் உடையாக இதனை இயம்பும் . 
வேடனாகிய 

உடையினைச் சொல்லப்போந்த 
கம்பன் , 

காழமிட்ட குறங்கினன் கங்கையின் 
ஆழமிட்ட நெடுமையினான் அரை 
தாழவிட்ட செந்தோலன் தயங்குறச் 
சூழவிட்ட தொரு புலி வாலினான் 

. (650 ) 


என அவனின் உடையாகக் காழம் , தோல் , புலியின் வால் என 
மூன்றையும் சுட்டுகின்றான் . இம்மூன்றையும் இடையில் அணிந்த 
நிலைதான் இவண் தெளிவுறுகின்றதே தவிர , பிற உடுத்திய 
நிலை தெளிவுபடவில்லை. 

முதலில் குறங்கினில் 

காழம் 
அணிந்து அதன் மேல் தோலாடையினை அரைவரை தாழும்படி 
பொருத்தி இரண்டினையும் வெம்புலியின் வாலால் 

சூழ 
ணைத்திருக்கவும் கூடும் . மற்றொரு பாடலில் குகனை , 


வெற்றி வேற்சேனை யோடும் 

வெறி பொறிப் புலியின் வெவ்வால் 
சுற்றுறத் தொடுத்து வீக்கும் 


அரையினன் 


( 10505 ) 


என்று சுட்டும் தன்மை , புலியின் வெவ்வாலை மட்டும் தனித்து 
யுடுத்திய தன்மையைக் காட்டுகின்றது . 


அச்சம் தரும் புள்ளிகளையுடைய புலியின் கொடிய வாலைச் 
சுற்றத் தொடுத்துக் கட்டிய அரையுடையவன் என்னும் இதன் 
பொருள் , பல புலியின் வால்களை அழகுபடத் தொடுத்து 
இடையைச் சுற்றியும் கட்டிய தன்மையை விளக்கி நிற்கும் . 
கம்பன் , குகனின் உடையில் புலியின் வாலுக்கு மிகுந்த 
சிறப்பளிக்கும் தன்மை அவன் வேட்டுவத் தொழிலின் மேன்மை 
யினைப் புலப்படுத்தும் 

நிலையில் அமைந்திருப்பதாகக் 
கொள்வதில் தவறில்லை . 


102 


தமிழர் ஆடைகள் 


டையரின் 


உடையாக 


இடை 

மாணுடுக்கையினையும் கருந்து 
வராடையினையும் சங்கப்பா காட்டும் . சிந்தாமணி 

அத் 
துண்ணாடை என 

என இதனைப் பகரும் . எயினரின் உடை செந்து 
வராடையாக இருந்தது எனச் சங்கச்சான்றோர் உரைக்கின்றனர் . 
ஆறலைக் கள்வர் துவர் செந்துவரா டையைக் கொள்ள , கள்வர் 
நீலக் கச்சுடன் காணப்படுகின்றனர் . சங்ககால நிலை இவ்வாறு 
அமைய , நீலத் தானையராகக் கள் வரை இளங்கோ காட்டுவார் . 

வள்ளுவனை வெண்டுகிலுடையனாகப் பெருங்கதை சுட்டும் 
கணி மேயுடை அணிந்த நிலையில் சூளாமணியில் சுட்டப்படு 
கின்றான் . 


ஏவலாளர் படம் புக்கு இருந்த நிலையினராகக் காணப்படு 
கின்றனர் . 

பாணனின் ஏழ்மை நிலையைச் சங்கப்பா பல இடங்களில் 
சுட்டும் . 


சிதாருடுக்கை முதாரிப்பாண ( புறம் . 38 ) என இவர்களின் 
சிதாருடுக்கை பேசப்படுகின்றது . 

நந்திக் 

கலம்பகத்தில் 
துணியரைச் சுற்றி , பரடு திறப்பப் பல்கடைத் திரிந்த பாணன் 
காட்டப்படுகின் றான் ( 23 ) . கால்கள் தெரியும்படி , துண்டினை 
உடுத்துச் செல்லும் பாணனின் நிலை இங்கு விளக்கமாகிறது . 


இரவலரின் உடையாக மணிமேகலை , துணிச்சிதர் அணிந்த 
மையைக் 

காட்டும் . சிந்தாமணியும் இதனையே உரைக்கும் . 
ஏழைக் கிழவனின் உடையாக நொசிந்த அறுவை காட்டப்படு 
கின்றது . 

இம் முறைகளில் தாழ்ந்த நிலை மாந்தரின் உடை சுட்டப்படு 
கின்றதே தவிர , உடுத்தும் முறை மிகுதியாக விளக்கப்பட வில்லை . 


புலவர் 

ஏழ்மை நிலையிலிருப்பினும் தன் கல்வித் தகுதியால் மதிப்புப் 
பெற்றநிலை காரணமாக இவரைத் தனித்து நோக்கலாம் . 

பாணன் போன்றே புலவரும் வெள்ளிய அரையில் சிதைந்த 
சிதாருடன் காட்சி தரும் நிலை சங்கப் பாக்களில் பல இடங்களில் 
சுட்டப்படும் 

ஒன்று . 

மேலாடைபற்றிய எண்ணமின்மையும் 
அரையாடையும் இழிந்த தன்மையில் காட்டப்படும் தன்மையும் 
சிறியதொரு உடையினையே இவர்கள் அணிந்திருக்கக் கூடும் 
என்பதைப் புலப்படுத்த வல்லன . 


தமிழர் உடைகள் - உடுத்தும் முறைகள் 


103 


நம் நாட்டு மக்களின் நிலை இவ்வாறு அமைய தொழிலின் 
பொருட்டு வந்த பிறநாட்டினரின் உடைபற்றியும் இலக்கியங்கள் 
சில எண்ணங்களைத் தந்து அமைகின்றன. 

மெய்பை புக்க வெருவருந் தோற்றத்து 
வலிபுணர் யாக்கை வன்கண் யவனர் ( முல்லை . 60-61 ) 
படம் புகு மிலேச்சர் உழையராக 

( முல்லை . 66 ) 
என யவனர் , மிலேச்சர் படம் , மெய்ப்பை அணிந்த தன்மை 
இயம்பப்படுகின்றது . இவர்களைப் பற்றி , வேங்கடசாமி 
நாட்டார் தம் சிலப்பதிகார உரையில் , எகிப்து கிரீசு முதலிய 
பிறநாடுகளில் இருந்துவந்த வணிகர் தொழிலாளர் முதலாயி 
னோர் யவனர் எனப்படுவர் . இன்னோரைச் சோழகர் என்றும் ,, 
மிலேச்சர் என்றும் கூறுவர் தொல்லுரையாளர்கள் ( பக்கம் . 111 ) 
என உரைக்கின்றார் . எனவே வெளிநாட்டினரின் பொதுப் பெயர் 
இவை என்பதும் , இவர் அனைவரும் சட்டை யுடன் தோற்ற 
மளித்தனர் என்பதும் இவண் உணரலாகும் நிலையாகும் . 

ஆடவர் ஆடைகளை , பொது நிலையில் இக் குறிப்புகள் வழி 
நோக்க , 
( 1 ) அரசர் , உயர்ந்த நிலையில் உள்ள பிற ஆடவர் சிறந்த 

ஆடையுடனும் , மேலாடையுடனும் காணப்பட்டனர் . 
( 2 ) ஏழை மக்கள் இடையாடை மட்டுமே அணிந்தனர் . 

இவர்களில் பலர் துவராடையுடன் காட்டப்படுதலுக் 

குரிய காரணம் புலப்படுமாறில்லை . 
( 3 ) குறிப்பிட்ட தொழில் மாந்தர் சட்டையுடன் காணப் 

பட்டனர் . 
( 4 ) உயர்ந்தோர் நிலந்தோயவும் , தாழ்ந்தோர் சிறு இடை 

யாடையினையும் உடுத்தினர் . 


போன்ற செய்திகள் அறிய வருகின்றன . 


மகளிர் 

மகளிரிலும் ஆடவர் போன்று பல பிரிவினரையும் , பிரிவுக்கு 
ஏற்ப உடையினையும் காணலாம் . 


அரசியர் 

சங்கப் பாக்கள் . பூந்துகில் , கலிங்கம் , உடுத்திய தன்மையில் 
இல்வர்களை இயம்பும் . 


104 


தமிழர் ஆடைகள் 


பெருங்கதையில் துகில் பட்டுடன் வட்டுடையும் ( 2.4 : 122 ) 
அணிந்த நிலையில் அமைகின்றனர் . பின்னைய இலக்கியங்களும் , 
சிறந்த உடையினை இவர்களுக்குரியதாகச் சுட்டும் . மேலாடை 
யும் , கச்சும் அணிந்தமையினையும் சில குறிப்புகள் தெரிவிக் 
கின்றன . இவர்கள் உடுத்தும் தன்மையினையும் சில நிலைகள் 
வழியே காணலாம் . 

கோடி நுண்டுகிலை , கொய்து கொண்டுடீ. இயதாகப் பெருங் 
கதை 

உரைக்கும் தன்மையில் ( 2.5 : 164-66 ) கொய்து , உடனே 
தைக்காத துணியினை அவ்வாறே உடுத்திய தன்மையைக் காண் 
கின்றோம் .. 

கதிர் நிழற் கவாப் பதும நிறங் கடுக்கும் 

புது நூற் பூந்துகி லிருமடியுடீஇ ( 1.42 : 144-45 ) 
என , நீராடிய பின்னர் துகிலினையுடுக்கும் தன்மையில் வாசவ 
தத்தையைக் காட்டும் பெருங்கதை , இந்நிலை , பூந்துகிலினை 
ருமடியாக உடுக்கும் தன்மையைத் தெளிவாக்குகின்றது . 
படா அத் தன்ன படிவத்தாகிய 
வடகப் போர்வையை வனப்பொடு திருத்தி 

( பெருங் 1.45 : 9-10 ) 
காஞ்சனமாலை காணப்படும் நிலை , மேலாடை அணிந்த 
தன்மையை விளக்க வல்லது . 

படாம் போன்று மார்பின் மேல் அணியப்பெற்ற மேலாடை 
யின் தன்மை இங்குக் குறிக்கப்படுகிறது . 

சிந்தாமணி , போர்வை போர்த்துக் காணப்படும் தன்மையை , 
முழு மெய்யும் சிலம்பி வலந்தது 

போற் போர்வை போர்த்துச் செல்லலுற்றாள் ( 340 ) 
எனச் சுட்டும் , 

பவளக் கொம்பைச் சிலம்பி வலந்ததுபோல் எனப் போர்வை 
போர்த்தல் உவமிக்கப்படுகின்றது . சிலம்பி நூலால் பவளக் 
கொம்பு மறையாதது போன்று முழுமெய்யினையும் போர்க்கும் 
தன்மையிலும் , ஆடையின் மென்மையால் , மேனி 

மறையாத 
நிலை இவண் சுட்டப்படுகின்றது . இதனால் இம் மகளிர் சில 
நேரங்களில் உடல் முழுவதையும் மறைத்தலும் உண்டு எனத் 
தெரிகின்றது . 
உயர் நிலை மகளிர் 

உயர்நிலை மகளிர் அரசியர் போன்றே சிறந்த ஆடையுடுத்திக் 
காட்சி தருகின்றனர் , 


தமிழர் உடைகள் உடுத்தும் முறைகள் 


103 


பட்டும் , துகிலும் , கலிங்கமும் , தூசும் எல்லாக் காலங்களி 
லும் இவர்கள் பயன்படுத்தும் சிறப்புப் பெற்றன . இவற்றுடன் 
பூங்கரை நீலத்தையும் இவர்தம் உடையாகச் சங்க இலக்கியம் 
காட்டும் . 


சங்க 


இலக்கியத்தில் சிறப்புப் பெறும் தழையுடையினை 
ஐந்நில மகளிரும் உடுத்தித் தங்களை அழகுபடுத்தியுள்ளன 

ளனர் . 
பரத்தையும் இதனை அணிந்து காணப்படுகின்றாள் . 


அய வெள்ளாம்பல் அல்லி அம் பகை நெறித்தழை 

தித்திக் குறங்கின் ஊழ் மாறலைப்ப 
எனக் குறுந்தொகைப் பாடல் ஒன்று ( 293 ) இதனை நவிலும் . 
துடையில் மாறி மாறி அசையும் தன்மையுடன் இது அமைதல் , 
உடுத்திய தன்மையை இயம்ப வல்லது . விழவு , விற்பனைபோன்ற 
காலங்களில் இதனையணிந்தனர் ; இடையில் மட்டுமே அணிந்த 
னர் என்பவற்றையும் இலக்கியங்கள் காட்டுகின்றன . 


2 


பூங்கரை நீலம் என்ற உடையினைப் புடைதாழ உடுத்தி 
யிருந்தனர் எனச் சுட்டும் தன்மை , ஆடவர் போன்று மகளிரும் 
நிலம் தாழ உடுத்தியமையினைச் சிறப்பு எனக் கருதியிருந்திருக் 
கலாம் என்ற எண்ணத்தைத் தருகின்றது . ஏனெனில் சங்கப் 
பாடல்கள் சுட்டும் இவ்வாடையினை இரு இடத்தும் தலைவியின் 
ஆடையாகவே காண்கின்றோம் . தாழ்நிலை மகளிர் உடுத்தாமை 
யும் இவ்வெண்ணத்தினை உறுதிப்படுத்துவதாகும் . 


சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் மாதரியிடம் கண்ணகிக்குத் 
தூமடிக் கொடுக்கச் சொல்லும் தன்மை ( 15 : 134 ) அவர்களின் 
தூமடி யுடுக்கும் இயல்பினை இயம்பும் .. மணிமேகலையில் 
ஆதிரையின் உடையாகக் கூறை ( 16:30 ) சுட்டப்படுகின்றது . 
பின்னரும் இம்மரபு தொடருகின்றது . 


அரசியர் போன்று இவர்களும் மேலாடை அணிந்தனர் : 
தலைவி அந்துகில் தலையினைக் 

கொண்டு , தலைவனின் 
வியரினைத் 

துடைக்கும் தன்னம ( நற் . மரு . 120 ) , இவளது 
மேலாடை பற்றிய உணர்வினைத் தரும் . காந்தர்வதத்தையின் 
தோழி தூத்துகிற் றோகை அணிந்து காட்சிதருகின்றாள் ( சீவக . 
762 ) . சிந்தாமணி மகளிர் மேலாடையணிந்தமையினை வடக 
மெனச் சொல்லிச் செல்லும் ( 462 ) . 


106 

தமிழர் ஆடைகள் 
மகளிரில் ஒருசிலர் கச்சணிந்த குறிப்புள்ளது . பெருங்கதை 
யில் , கச்சினர் கண்ணியர் கதிர் வெண் வளையினராக இவர்கள் 
சுட்டப்படுகின்றனர் ( 1.34 : 121 ) . 

உத்தராசங்கம் இட்டு ஒளிக்கும் கூற்றமே ( 822 ) - 
என்று கம்பனும் மகளிர் மேலாடையைக் காட்டுவான் .. கம்பன் 
பலவிடங்களில் மகளிர் கச்சு அணிந்தமையினைச் செப்புவான் . 

வார்காத்த வனமுலையார் ( பால 1736 ) 
" வீக்கப்பட்டன ( 144 ) எனச் சூளாமணி கச்சு பற்றிய எண்ணத்தை 
தெளிவாகப் பேசும் . 
தாழ்நிலை மகளிர் 

சங்க இலக்கியம் புலவன் மனைவியை மாசொடு குறைந்த 
உடையளாகக் ( புறம் . 159 ) காட்டுகின்றது . விறலியரின் உடை 
யாகத் துகில் அமைகிறது ( பதி , 6 : 4 ) . கட்டுவிச்சி கலிங்கம் அணிந் 
துள்ளாள் ( பெருங் . 1.37-239 ) . 

பெருங்கதையில் வேலை செய்யும் மகளிர் துகிலுடனும் 
கச்சையுடனும் காணப்படுகின்றனர் ( பெருங் . 1.43 : 124-26 ) . 

பெருங்கதையில் சவரர் , புளிஞர் மகளிர் தழையுடையுடன் 
காணப்படுகின்றனர் ( 1.55 : 56-57 ) . சிந்தாமணியிலும் வேட்டுவப் 
பெண்ணின் உடையாகத் தழை சுட்டப்படுகின்றது ( 1231 ) . 
அம்பிகாபதிக் கோவை எயின மகளைக் குன்றிமணி கோத் 
தணிந்த மார்பினளாகக் காட்டும் (403) . 

சேடியர் வம்புடன் காணப்பட்டதை நெடுநல்வாடை 
இயம்பும் . 

கவரிவீசும் மகளிர் கதிர் முலை , கச்சின் வீக்கியும் (சீவக . 541 ) 
வாயிற் காவல் மகளிர் கச்சு அணிந்தும் தோற்றம் தரலை ( சீவக . 
2015 ) நாம் காண்கின்றோம் . 

முலைமிசைக் கச்சொடு கலையும் மூட்டு அற கம்பன் ( 1070 ) 
விரைந்து செல்லும் பணிப்பெண்டிரைக் காட்டுவான் . 

இந்நிலை கச்சுக் கட்டின தன்மையினை விளக்கி அமைகின்றது . 
வீக்குதல் , யாத்தல் என்ற சொற்கள் கச்சினை இறுக்கிக் கட்டினர் 
என்பதையுணர்த்தும் நிலையில் அமைய இவண் பூட்டு அவிழ்ந்த 
என்று சொல்லும் தன்மை , கச்சின் முடிப்பு என்பதையுணர்த்தி , 
முடிச்சுப் போட்டுக் கச்சினை இறுக்கிக் கட்டியிருந்தனர் என்ப 
தைத் தெளிவுறுத்துகின்றது . 


தமிழர் உடைகள் -உடுத்தும் முறைகள் 


107 


சூளாமணி ஏவன் மகளிர் ஏகாய மிட்டனர் ( 1534 ) எனச் 
சுட்டும் . 
துறவில் மகளிர் 

சிலம்பில் கவுந்தியடிகள் சுவன் மேலறுவையளாகக் காட்டப் 
பட , இவளது துகில் பற்றிய எண்ணம் விளக்கமுறவில்லை . 
பின்னைய இலக்கியங்களில் , துறவற மகளிர் உடைகள் மதத்திற்கு 
ஏற்றாற் போன்று மாறுபாடாக அமைவதைக் காணலாம் . 

சமண மத மகளிர் துறவில் மார்பில் துகில் அணிகின்றனர் . 
இதனை; சீவகன் துறவின்போது , மகளிரும் துற்வறம் பூண்ட 
ஞான்று , 

பானிலாக் கதிரென அம்மென் பைந்துகில் 

தானுலாத் தடமுலை முற்றம் சூழ்ந்தரோ ( 2635 ) 
எனக் காட்டுகின்றார் தேவர் . மேலாடை அணிந்தமை ஈண்டு 
தெளிவாக இயம்பப்படுகின்றது . 

சுயம்பிரபை தவக் கோலத்தில் , 
மருங்கு அலச வற்கலை வரிந்து , வரிவாளம் 
பொரும் , கவசம் ஒக்கும் , முலைமாசுபுடைபூசி 
பெருங்கலை மதித் திருமுகத்த பிறழ் செங்கேழ்க் 

கருங்கயல்களின் பிறழ் கண் மூக்கின் நுதிகாண ( கம்ப . 4672 ) 
காட்சியளிக்கும் தன்மையைக் கம்பன் காட்டுகின்றான் . 


பக்கம் வருந்தும்படியாக வற்கலையை இறுகக் கட்டிச் சுயம் 
பிரபை காட்சி தரும் தன்மை இவண் அமைகின்றது . வற்கலை 
ஆடையை இடையில் கட்டிய இவள் , மேலாடை அணியவில்லை 
என்பதை , முலைமாசு புடைபூசி என்னும் எண்ணம் வெளிப் 
படுத்துகின்றது . சமணத் துறவியரின் நிலையினின்றும் மாறுபட்ட 
நிலையில் இவர்களின் வேடம் அமைவது ஈண்டு வெளிப்படை . 


இவ்வாறு மகளிரின் உடைகள் அமைய , பொது நிலையில் 
காணப்படும் மேலாடை பற்றி முரண்பட்ட எண்ணங்கள் நிலவுவ 
தால் அதன் உண்மை நிலையினை இவண் நோக்கலாம் . 


தமிழ் மகளிர் கச்சு , மேலாடையினைச் சில நேரங்களில் 
அணிவதும் , பல நேரங்களில் அதனை அணியாமையும் இவற்றை 
முக்கிய மெனக் கருதாத அவர்களின் மனநிலையைத் தெளிவாக்கு 
கின்றது . குங்குமம் சந்தனம் முதலிய பூசி அழகுபடுத்தும் 


108 


தமிழர் ஆடைகள் 


மானம் 


தன்மைக்கே முதன்மை கொடுத்தனர் என்பது இலக்கியப் பயிற்சி 
கள் தெளிவாக்கும் ஒன்று . 

இன்றைய நிலையில் மகளிர் மார்பாடைக்குத் தனி மதிப்பும் , 
முக்கியத்துவமும் கொடுத்தலையும் , 

காத்தலுக்கு 
இன்றியமையாதது என்று கருதுதலையும் நோக்கும் தமிழருக்குத் 
தமிழ் மகளிரின் மேலாடைபற்றிய ஐயம் உள்ளது . அணிந்தனர் 
என்பது ஒரு சாராரும் , அணியவில்லை என்பது இன்னொரு 
சாராரும் . கொள்ளும் எண்ணம் , தமிழரின் உடுத்தும் நிலை 
விளக்கியது போன்ற மேலும் சில இலக்கிய எண்ணங்களின் வழி 
நின்று இக்கருத்தை ஆராயலாம் . 
சங்க இலக்கியத்தில் , 

அம்பணைத் தடைஇய மென்றோண் - முகிழ்முலை 
வம்பு விசித் தியாத்த வாங்கு சாய் நுசுப்பின் 

மெல் வியர் மகளிர் நல்லடி வருட ( நெடு . 149-51) 
என , சேடியர் கச்சு அணிந்த குறிப்புத் தெளிவாதல் போன்று பிற 
மகளிர் அணிந்த . குறிப்புத் தெளிவாகவில்லை . 

மேலாடை 
அணிந்தமையும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் சுட்டப்படு 
கின்றதே யொழிய குறிப்பாக மகளிர் அனைவரும் அணிந்தமை 
பற்றிய சான்று இல்லை . 

கடாஅக் களிற்றின் மேல் கட்படாம் மாதர் 

படாஅ முலை மேல் துகில் ( 1087 ) 
என்பது தெய்வப்புலவர் கருத்து. 


இவண் மாதரின் மார்பாடை களிற்றின் முகபடாத்திற்கு 
உவமிக்கப்படுகிறது . மகளிர் மார்பை மறைக்கத் துகில் அணிந் 
தனர் என்பதே ஈண்டு தோன்றும் பொருள் . 


இன்று யானைக்குப் பொதுவாகப் படாம் அணிதல் இல்லை . 
சிறப்பு நாட்களில் மட்டும் சில யானைகள் படாம் அணிதலைப் 
பெறுகின்றன . அதுபோன்று அன்று அரசர் , செல்வர் போன் 
றோர் யானைக்கு அணிந்திருக்கக் கூடும் . இதனையும் எல்லா 
நேரங்களிலும் அணிவித்திருக்க முடியாது . இதோடு ஒத்த நிலை 
யில் மேல்நிலை மகளிர் எப்போதாவது சில பொழுதுகளில் 
மார்பில் துகில் அணியும் நிலையை உவமித்திருக்கலாம் குறளா 
சிரியர் . 


அடுத்து , யானைக்குப் படாமிடுதல் அழகு கருதியே தவிர 
மறைத்தல் நோக்கமன்று . இதனைப் போன்றே மகளிரும் அழகு 


தமிழர் உடைகள் உடுத்தும் முறைகள் 


109 


கருதி மார்பில் துகில் இட்டனரே தவிர , மறைத்தல் நோக்க 
மாகப் புலப்படுமாறில்லை . இதற்குப் பின்வரும் இலக்கியக் 
கூறுகளும் துணை நிற்கின்றன . 

சிலப்பதிகாரத்து மகளிர் இடையாடை பற்றிய பல எண்ணங் 
களைக் காண்கின்றோம் . ஆயின் மார்பில் ஆடை அணிந்ததாக 
யாண்டும் குறிப்பில்லை . மார்பை மறைத்தல் வேண்டும் என்ற 
எண்ணமும் அங்குக் காண முடியவில்லை . 


( 1 : 56-7 ) 


( 2 :67-70 ) 


1 . சாந்தினர் புகையினர் தயங்கு கோதையர் 

ஏந்திள முலையினர் இடித்த சுண்ணத்தர் 
2 .. திருமுலைத் தடத்திடைத் தொய்யிலன்றியும் 

ஒரு காழ் முத்த மொடுற்றதை என்கொல் 
3. அஞ்செஞ் சீறடி அணிசிலம் பொழிய 

மென் துகில் அல்குல் மேகலை நீங்க 

கொங்கை முன்றில் குங்குமம் எழுதாள் 
4. பிறங்கிய முத்தரை முப்பத்திருகாழ் 

நிறங்கினர் பூந்துகில் நீர்மை யினுடீஇ 
5. அரத்தப் பூம்பட்டு அரைமிசை யுடீஇ 


( 4 :47-49 ) 


( 6 : 87-8 ) 


( 14:86 ) 


எனும் பகுதிகளை இங்கு சான்றாக நோக்கலாம் . மாதவியின் பல 
அழகுக் கோலத்தினை நிரல்படக் கூறுங்கால் இடையாடை 
சுட்டப்படுகின்றதே . தவிர 

மேலாடை 

சுட்டப்படவில்லை 
இதற்கு , நடனமகளிரின் இயல்பே இது எனக் காரணம் கொள்ள 
லாம் எனினும் மென் துகில் அல்குலில் மேகலை நீங்க , கொங்கை 
முன்றிலில் குங்குமம் எழுதாத நிலையுடைய கண்ணகியைக் காண் 
கின்ற பொழுது , துன்பச் சூழலிலும் இடைத்துகிலை விடாது , 
மார்பில் குங்குமம் பூசாத நிலை தான் சுட்டப்படுகின்றதே தவிர 
மார்பாடை சுட்டப்படவில்லை . எனவே குலமகளான கண்ண 
யின் நிலையே இவ்வாறு அமைய , இவ்வியல்பு அச்சமுதாய 
நிலையே என அறுதியிட்டுக் கூறலாம் . 


6 . 


It is further described that the girls wbile showing 
dance performance wore a thin dress in order to exhibit the 
grace of their body , Indian Costume Coiffure & Ornament 

Sachidanand Sahay , page - 43 . 


11d 


தமிழர் ஆடைகள் 


நுரை புரை கலிங்கம் ஒருமுலைப் புதைப்ப ( பெருங் .2 : 5 : 86 ) 
வடகப் போர்வையை வனப்பொடு திருத்தி 

( பெருங் . 1 : 45 : 8-11 ) 
என்னும் எண்ணங்கள் பெருங்கதையில் அமைவன . 

கலிங்கம் மார்பை மறைத்தல் தேவை என்றால் ஒரு பகுதியை 
மட்டும் மலைத்தல் என்பது ஒப்புக் கொள்ள முடியாதது . வடகப் 
போர்வையை வனப்பொடு திருத்தும் தன்மை அழகுபடுத்துதலின் 
நோக்கத்தையே நம்முன் தோற்றுவிக்கின்றது . எனவே ஈண்டும் 
மேலாடை அணியினும் அதன் நோக்கம் அழகுபடுத்தலே என்பது 
வெளிப்பட்டு நிற்கக் காணலாம் . 

சீவக சிந்தாமணியில் பெண் துறவியர் மேலாடை அணிந்த 
நிலையைக் காட்டும்போது , உத்தரியம் இடைசுவல் வருந்த 
அணிந்த நிலை ( சீவக . 472 ) எனவும் , அந்நுண்டுகிற் கல்லரத் 
தமல் குலது வருத்த ( சீவக . 1783 ) அணிந்ததாகவும் புலவர் விளக் 
குவார் . சாதாரணமாக மகளிர் மேலாடை அணியும் வழக்கு 
இருந்திருப்பின் அது பழக்கமாகி இருக்கும் . 

ருக்கும் . எனவே வருத்த 
என்ற வினையைப் புலவர் பெய்யத் தேவையிருந்திருக்காது . புதிய 
தாக அணியும் தன்மை தான் வருத்தத்தைக் கொடுப்பது என்ற 
நிலையில் துறவியர் புதுமையாக இதனை அணிந்தனர் என்பதை 
உணர முடிகின்றது . 

இந்தியா முழுமையும் மகளிர் மேலாடை அணிதலை முக்கிய 
மெனக் கருதாத நிலையே இருந்திருக்கக்கூடும் என்ற எண்ணம் 
கஞ்சுகம் அணியாத துறவி தண்டனை பெற்றாள் என்ற கருத் 
தினை அறிய ஏற்படுகின்றது . துவாக அணியும் வழக்கு 
இருந்திருப்பின் அணிந்திருப்பாள் . வழக்கம் இல்லாத காரணத் 
தால் தான் அணியாமல் சென்று தண்டனை 

தண்டனை பெறுகின்றாள் . 
கம்பனும் சீதையின் கோலம் கோடும் தன்மையினை அழகுற எடுத் 
தியம்பும் போது மேலாடையைப் பற்றிக் குறிப்பிடாது செல்லும் 
தன்மையைக் காண்கின்றோம் . 

உருவிளை பவள வல்லி பால் நுரை உண்டதென்ன 
மருவிளை கலவை ஊட்டி குங்குமம் முலையின் மாட்டி 
கருவிளை மலரின் காட்சிக்காசு அறு தூசும் காமர் 
திருவிளை அல்குற்கு ஏற்ப மேகலைத் தழுவச் சேர்ந்தார் . 

( கம்ப . 10140 ) 
செந்நிறம் மிக்கு விளைந்த பவளக்கொடி பால் நுரையால் 
மூடப்பட்டது என்னும்படி மணம் நிறைந்த வெண்ணிறக் 
கலவைச் சாந்தினைப் பூசிக் குங்குமக் குழம்பினைக் கொங்கையில் 


தமிழர் உடைகள் - உடைத்தும் முறைகள் 


11 


அப்பிக் கருவிளை மலர்போலும் தோற்றத்தினையுடைய குற்ற 
மற்ற நீலநிறப் பட்டினையும் அதன்மேல் காமனது செல்வம் 
விளைகின்ற இடைக்கு ஏற்ப மேகலையினையும் பிராட்டியின் 
மேனியில் பொருந்த அமைய அணிந்தனர் என இவண் அமையும் 
இவ்விளக்கம் மார்பில் 

குங்குமத்தால் அழகுசெய்யப்பட்ட 
தன்மையைக் காட்டி மேலாடையின்மையை எடுத்தியம்பும் 
கல்லாடமும் மணப் பெண்ணின் மேலாடை அணியாத கோலத் 
தினைச் சித்திரிக்கின்றது . 

மணங்கொள் பேரணி பெருங்கவின் மறைத்தது என்று 
எழுமதிக் குறைந்த முழுமதிக் கருங்கயல் 
வண்டு மருவியுண்டு கனியாது 
மற்றது பூத்த பொற்றிதழ் தாமரை 

( 18 : 16-19 ) 
திருமணத்தின் பொருட்டு அணிந்து கொண்ட பேரணி கலன் 
களாகிய பாசடை பெரிய அழகென்னும் வெள்ளத்தை மறைத்த 
தென்எறு , முலைக் கண்களாகிய வண்டு பொருந்தி தேன் நுகர்ந்து 
மகிழாமல் அவ்வண்டு திகழா நின்ற முலைகளாகிய இரண்டு 
பொன் தாமரை அரும்பி மலர்ந்த நெஞ்சாகிய நீர் நிலையில் .. 
என்று இதன் விளக்கம் அமைகின்றது . இவண் அணிகளால் 
மறைத்தமை பற்றிய எண்ணம் வெளிப்படுகின்றதே தவிர 
மேலாடை பற்றிய குறிப்பில்லை . 
மேலும் 

சங்க காலம் முதற்கொண்டு மார்பில் 
பெறாத முக்கியத்துவத்தை , அனைத்து இடங்களிலும் வனப் 
பூட்டும் நிலையே பெறுவதைப் பல சான்றுகள் வழி உணரலாம் . 

பொரிப்பூம் புன்கின் எழில்தகை யொண்முறி 

சுணங்கனி வனமுலை அனங்கு கொளத் திமிரி ( நற் .பாலை .9 ) 
என நற்றிணை , மார்பில் தளிர் அப்பும் தன்மையை உரைக்கும் . 

சூரரமகளிர்க்கு ஏற்றியுரைக்கும் தன்மையிலும் மகளிர் வழக் 
கமென இதனை உணர வைக்கின்றார் திருமுருகாற்றுப்படை 
ஆசிரியர் . 
திண்காழ் நறுங்குறடு உரிஞ்சிய பூங்கேழ் 

தேய்வைத் ; தேம் கமழ் மருதினர் 
கடுப்பக் கோங்கின் குவிமுகிழ் இளமுலைக்கொட்டி 

விரிமலர் , வேங்கை நுண் தாது அப்பி ( திருமுருகு.32-36 ) 
என அமையும் இவ்விளக்கம் , சந்தனத்தை மார்பில் பூசி , அதன் 
மேல் வேங்கைப் பூவினது நுண்ணிய தாதை அப்பும் தன்மையை 


112 


தமிழர் ஆடைகள் 


இயம்புவது அம்மக்களின் அழகுணர்வுடன் அதற்குக் கொடுத்த 
சிறப்பினையும் காட்டவல்லது . 

மணிமேகலையில் ஆதிரை ஒள்ளெரிபுகல் பற்றிக் கூறு 
மிடத்து , 
படுத்துடன் வைத்த பாயற் பள்ளியும் 
உடுத்த கூறையும் ஒள்ளெரியுறா அது 
ஆடிய சாந்தமும் அசைந்த கூந்தலிற் 

சூடிய மாலையும் தொன்னிறம் வழா அது ( 16 : 29-32 ) 
எனச் சுட்டுகின்றார் சாத்தனார் . கூறையுடன் , சாந்தம் தான் 
ஈண்டும் இடம் பெறல் காண்கின்றோம் . 

சிந்தாமணியில் காந்தர்வதத்தையின் கோலத்தைக் காட்டு 
கின்ற பொழுது , 

வெண்ணிற மழையின் மின் போல் வெண்டுகிற் கலாபம்வீக்கி 
கண்ணிற முலையுந் தோளுஞ் சந்தனத் தேய்வை கொட்டித் 
தாண்ணிறச் சிலம்பு செம்பொற் கிண்கினிபாதம் சேர்த்திப் 
பண்ணிறச் சுரும்பு சூழும் பனிமுல்லைச் சூட்டு வேய்ந்தார் 

( 624 ) 
என இயம்புவார் திருத்தக்க தேவர் . 


- 


சந்தனக் கோலம் எழுதப்பெற்ற சீதையின் மார்பு சித்திர 
வனமுலை எனக் கம்பனால் சுட்டப்படுகின்றது . மேலும் , 
பாசிழை மகளிர் பகட்டு வெம்முலை 
பூசிய சந்தனம் புழுகு குங்குமம் 
மூசின முயங்கு சேறு உலர , மொண்டு உற 
வீசின நறும் பொடி விண்டு வாடையே ( கம்ப . 4362 ) 
என , குளிர்காற்று நறுமணப் பொருட்கள் காரணமாக நறுங் 
காற்றாகின்றது . 

அகிற் சேறு அணிந்த முலைத் திருமங்கை ( கம்ப . 13 ) என்ற 
பாடலடி , அகிற் குழம்பினையும் , மார்பில் பூசிய தன்மையை 
விளக்க வல்லது . 
அம்பொன் செய் கலாப அல்கு 

வந்தழை புனைந்து வஞ்சிக் 
கொம்பஞ்சு மருங்கு னோவக் 
குவிமுலை முறி கொண்டப்பி 

( 1633 ) 


தமிழர் உடைகள் -உடுத்தும் முறைகள் 


113 


என , சூளாமணியில் தேவியர் பொழில் விளையாட்டு ஒப்பனை 
யில் மார்பில் தளிரினை அப்பும் தன்மை நவிலப்படுகின்றதைக் 
காணலாம் ... 


இவற்றினின்றும் பல்வேறுபட்ட - கோலங் காணும் நிலை 
யிலும் மேலாடையினை விட , பிற சந்தனம் , குங்குமம் , அகிற் 
குழம்பு , தாது போன்றவற்றிற்கே முக்கியத்துவம் கொடுத்தனர் 
மகளிர் என்பது வெளிப்படை . 


பிற 


தாரை விதவைக் கோலத்தில் குங்குமக் கலவையும் சந்தனக் 
குழம்பும் பூசாத மார்புடன் தோற்றம் தருவதைக் ( 4425 ) கண்ட 
இலக்குவன் தன் தாயரை நினைத்து இரங்கும் நிலை கம்பனில் 
அமைகின்றது . மங்கல மகளிர்க் குரியதொரு சிறப்புப் பொரு 
ளாக இவற்றைக் கொண்டு இருந்திருக்கலாம் என்னும் எண்ண 
மும் இதனால் எழுகின்றது . 

அறிஞர் எண்ணங்களும் மேலாடை முக்கியத்துவம் 
பெறவில்லை எனும் கருத்திற்குத் துணை நிற்கின்றன . சான்றாக , 
அக்காலப் பெண்டிர் இடுப்பிற்குமேல் எவ்வித ஆடையும் அணிந் 
ததாகச் சிற்பங்களைக் கொண்டு கூற முடியவில்லை என்னும் 
மா , இராசமாணிக்கனார் எண்ணத்தைச் சுட்டலாம் . மகாபலி 
புரச் சிற்பங்கள் பற்றிக் கூறிச் செல்லும் அறிஞரின் பல் எண்ணங் 
களும் இக்கருத்திற்கு ஏற்பவே அமைகின்றது . இந்தியாவில் 
. பத்துப்பாட்டாராய்ச்சி - மா . இராசமாணிக்கனார் , பக்கம் - 

510 . 
8 Women are sometimes depicted with a breast - band (Kaccu ). 

These breast bands are without any shoulder straps . 
Neither Parvathi not Lakshmi por Budevi is depicted with 
the breastband . But female quardians the goddess Durga 
and celestial nymphs , The great penance panel , have it . 
The Queens of Mahendra and Narasimha are depicted bare 
about the waist . But their bodies would have been painted 
with Kunkum sandal paste and Chunnam . 

It is difficult to believe formost Indians of today that 
Indian women of all classes went about bare from the 
waist upwards ( as do the Balinese ) for many hundreds of 
years . Neverthless this is a fact that shows from thousands 
and ten thousands of sculptures and paintings . The 
evidence is not only overwhelming it is obsolutely conclu 
sive . Anyone with eyes can see that in the whole history 


114 


தமிழர் ஆடைகள் 


மகளிர் நிலை பற்றிய சார்லஸ் பேப்ரி கூற்றும் இதனை உறுதிப் 
படுத்துமாறு அமைகின்றது . 


இன்றைய நிலை கொண்டும் 

இதனை நோக்கலாம் . 
தமிழகம் பண்டு சேர , சோழ , பாண்டிய நாடு " என்ற முப்பிரிவு 
களாக இணைந்திருந்த நிலையில் , அனைவரும் தமிழரே . எனவே 
இன்று மலை நாட்டில் வாழும் மகளிரில் சிலர் மார்பாடைக்கு 
முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கும் நிலையை , அன்றைய 
தமிழ் மரபின் எச்சமாகக் கொள்ளலாம் . இன்று தமிழ் நாட்டி 
லும் சில இடங்களில் சேவையைக் கொண்டு மார்பை மறைத்தல் 
தவிர , ரவிக்கை போன்றவற்றைப் பயன்படுத்தாத நிலையையும் 
இவண் சுட்டலாம் . இவற்றால் பண்டைத் தமிழக மகளிர் 
மேலாடைக்குச் சிறப்பளிக்கவில்லை என்பது தெளிவு . 


ஆடையும் அணியும் 

மகளிரின் உடையுடன் அணிகலன்களும் பங்குபெறுவதனை 
இப்பகுதி பேசுகிறது . உடுத்துதலில் ஒரு முறைமையாகப் பொது 
நிலையில் காணப்படுவதால் இஃது இவண் விளக்கப்படுகிறது . 


இன்று அரை ஞாணின் மேல் உடையுடுத்தும் இயல்பும் , 
உடையின் மேல் ஒட்டியாணம் போன்ற அணிகள் அணிவதும் 


of Indian art from the earliest times to approximately the 
12th Century A.D. woman are invariably shown ( with the 
sole exception of foreign fashions at one period ) as wearing 
no garment to cover their breasts ..... 

The Greaks like many other people, no doubt depicted 
the nude with relish , but they have thousands of other 
illustrations of every style of dress worn at various times by 
all classes of Greeks, Men and women . 

But in ancient Indian art all women are always shown 
with a bare upper body . - Mahapalipuram studies . - Gift 
Siromoney , P. Dayanandan , Dress and Ornament Pallava 

Peroid , Page . 93 
9. The first recorded examples of the Choli , the bodice , or 

blouse are found to my knowledge in the Pre - Mughal 
miniature paintings of Gujarat, mostly Jain religious 
manuscript illumination . 
- A History of Indian Dress , Charles Fabri , General 
Introduction . 


தமிழர் உடைகள் -உடுத்தும் முறைகள் 

115 
தமிழரின் ஒரு பழக்கமாகும் . இவ்வியல்பு அன்றே தமிழரிடம் 
பொருந்தயிருந்த ஒன்று என்பதை இலக்கியங்கள் வழியே நாம் 
பெறுகின்றோம் . 


பல்காழ் 

வீடுறு நுண்துகிலினூடு வந்து இமைக்கும் 
தன்மையில் , நற்றிணை (பாலை . 366 ) நுண் துகிலின் வழியே 
இமைக்கும் மேகலையைச் சுட்டுகின்றது . 


சிலம்பில் , 


பிறங்கிய முத்தரை முப்பத்திரு காழ் 

நிறங்கினர் பூந்துகில் நீர்மையின் உடீஇ ( 6 : 87-88 ) 
என மாதவியின் அழகுக் கோலத்தில் , மேகலையைத் துகிலின் 
உள் அணியும் தன்மை பேசப்படுகின்றது . இதனை , முப்பத் 
திரண்டு வடத்தினாற் செய்த விரிசிகை என்ற மேகலை என்பர் 
அடியார்க்கு நல்லார் . இதற்கு , ஆடைகளில் முத்தினைக் 
கோவையாக இணைத்துத் தைத்து உடுத்தல் 

உண்டு; இது 
விரிசிகை எனப்படும் 

மற்றுமொரு எண்ணத்தையும் 
காண்கின்றோம் .10 


என 


ஆடையுள் கலாபம் இடம்பெறலை , 
கலாபம் புதைத்த நிலாவெண்டுகில் 


( பெருங் . 2.5 : 86 ) 


நிலாவுறழ் பூந்துகின் நெகிழ்ந்திடைத் தோன்ற 

கலாபப் பல்காழ் கச்சு விரிந்திலங்க 
எனப் பெருங்கதை இயம்புகின்றது . 


( 5.1 : 137-38 ) 


தமர் பொதிர்ந்தெனத் துகில் தரித்த காஞ்சியர் எனச் 
சூளாமணியும் கலையினையும் 

கலையினையும் காஞ்சியினையும் இடையில் 
ஆடைக்குள்ளே அணிந்த மகளிரைக் காட்டுகின்றது . 


இப்பகுதிகள் துகிலின் உள்ளே அணிந்துள்ள அணியின் 
இயல்பினை விளக்கி , மசுளிரின் பழக்கத்தைப் புலப்படுத்து 


கின்றன . 


துகிலின் மேலும் அணிந்து 

தம்மை அழகுபடுத்திக் 
கொண்டமையும் சில குறிப்புகளால் விளக்கம் பெறுகின்றது . 


10. சிலம்புச் செல்வம் , மு . சுப்பிரமணியன் , பக்கம் -22 . 


S 


116 


தமிழர் ஆடைகள் 


சோறமைவுற்ற நீருடைக் கலிங்கம் 
உடையணி பொலியக் குறைவின்று வைகி 


( மதுரை . 721-2 ) 


எனுங்கால் , உடையணி பொலியும்படி கலிங்கம் உடுத்திய தன்மை 
இவண் விளக்க முறுகின்றது . பட்டுடை சூழ்ந்த காசு ( 468 ) என்ற 
சிந்தாமணிப் பாடலும் இத்தன்மையினை நவில்கின்றது . 


அணிகலனுடன் இணைத்துப் பேசப்படும் 

இடங்கள் 
அனைத்தும் அரசியர் , உயர்நிலை மகளிருடனேயே அமைவதால் 
பொருள்வளம் மிக்கோர் இயல்பாக இதனைச் சுட்டலாம் . 
சிறப்பான துகில் , கலிங்கம் , பட்டு போன்ற அரையாடை 
களுடனேயே இவ்வணிகள் இடம் பெறுவதும் குறிக்கற்பாலது . 


மகளிரின் இவ்வாடை பற்றிய எண்ணங்கள் அனைத்தையும் 
ஒன்றினைத்து நோக்க : 


( 1 ) ஆடவர் போன்றே இவர்கள் உடைகளிலும் ஏற்றத் 

தாழ்வு காணப்பட்டது . 
( 2 ) மேலாடை முக்கியத்துவம் பெறவில்லை . 
( 3 ) உடுத்தும் முறையிலும் தங்களின் அழகுணர்வு வெளிப் 

படும் தன்மையிலேயே இவர்களின் உடைகள் அமை 


கின் றன . 


போன்ற சில எண்ணங்கள் தெளிவுபடுகின்றன . 


பொது ஆடைகள் 


ஆடவர் 


மகளிரின் 

அனைத்து ஆடைகளுள்ளும் பல 
இருபாலருக்கும் பொதுவானதாகவும் சில சிறப்பானதாகவும் 
அமைகின்றன . ஆடவர்க்குரியதாகக் கஞ்சுகம் , குப்பாயம் , படம் , 
மெய்ப்பை போன்றவற்றையும் மகளிர்க்குரியதாகத் தழையுடை , 
பூங்கரைநீலம் போன்றவற்றையும் காண்கின்றோம் . ஏனைய 
என்ற நிலையில் 

இருபாலருக்கும் பொதுவானதாக 
அமைகின்றது . இவற்றுள் கச்சு , அணியும் விதத்தினால் மாறுபடக் 
காணலாம் . 


துணி 


மகளிர் மார்பில் 

அணிந்ததாகக் கச்சு பற்றிய மகளிர் 
தொடர்பான எண்ணங்கள் உணர்த்த, ஆடவரால் இடையில் 
கட்டப்பட்டது என இலக்கியங்கள் பகர்கின்றன . 


தமிழர் உடைகள் -உடுத்தும் முறைகள் 


117 


சங்க இலக்கியம் அத்தி மன்னனின் கச்சு பற்றிக் கூறும் 
போது , கருங்கச்சு யாத்த காண்பின் அவ்வயிற்று ( அகம் . 376 ) 
எனச் சிறப்பிக்கும் , ஈண்டு வயிற்றில் 

ஈண்டு வயிற்றில் கட்டப்பட்ட தன்மை 
புலனாகின்றது . 

சுரிகையினைக் கச்சில் கொள்ளும் தன்மையினையும் இலக்கி 
யங்கள் குறிப்பிடுகின்றன . இதற்கு , சுரிகை அம்பூங்கச்சிடைக் 
கோத்து வாங்கி ( 698 ) சீவகன் காணப்படும் தன்மையைச் சான் 
றாக்கலாம் . 

மாந்தர் அழகுபட உடுத்தும் தன்மையிலும் சில பொதுக் 
கூறுகள் காணப்படுகின்றன . 


இன்று பல்லவர் , சோழர் காலச் சிற்பங்களைக் காண நம்மை 
மிகவும் கவருவன அவர்களின் உடையுடுத்தியுள்ள அழகேயாம் . 
இடையாடையில் சிறப்புற அமைக்கப்பட்டு இருக்கும் சுருக்குகள் 
பற்றிய எண்ணங்களை இலக்கியம் வழியாகவும் , உணர்ந்து 
கொள்ள முடிகின்றது . 

தூசுலா நெடுந்தோகை யினல்லார் ( சீவக . 1320 ) என 
அரசியைச் சார்ந்த ஆயத்தாரின் நிலையைத் தேவர் காட்டு 
கின்றார் . இதற்கு , தூசிலே அசைகின்ற கொய்சகத்தையுடைய 
ஆயத்தார் என நச்சினார்க்கினியர் பொருள் தருகின்றார் . 
மற்றொரு பாடல் , 
தோகை மஞ்ஞைத் தொகுதி போற்றோகை செம்பொன் 

நிலந்திவளக் 
காலிற் சிலம்பும் கிண்கிணியும் கலையும் ஏங்கக் கதிர்வேலும் 
நீலக் குவளை நிரையும் போற் கண்ணார் காவலிருந்தாரே 

( 2698 ) 


என , காலிற் சிலம்பு முதலியன ஏங்கக் கொய்சகம் நிலத்தே 
பட்டுத் துவளச் சென்று சோலையிலே மஞ்ஞைத் தொகுதி போல 
அமைந்த தன்மையைக் காட்டும் . 

தோகை என்ற சொல் மயிற்றோகை என்ற பொருளில் 
இன்று பயிலப்படக் காண்கின்றோம் . 

எனவே 

இவர்களின் 
ஆடையும் இத்தன்மையில் அமைக்கப்பெற்றதால் , இதனையும் 
தோகை என்று சுட்டியிருக்கலாம் . தோகை கொய்சகம் எனக் 
கம்பனில் குறிக்கப்படுகின்றது . 


118 

தமிழர் ஆடைகள் 
மானமாக் கலுழன் சிறைவிரித்தென கொய்சகம் 
மருங்குறச் சேர்த்தி 

( கம்ப . 9788 ) 
என அமையும் கொய்சகம் சிறையுடன் உவமிக்கப்படும் தன்மை 
யிலும் இதன் அமைப்பு வெளிப்படக் காணலாம் . 


சூளாமணியில் , 


கொந்தாடும் பூங்குழலும் கோதைகளுமாடக் 
கொம்போலந் துகிலசைத்த கொய்சகம் தாழ்ந்தாட 

( 177 ) 


சோதிமாலை பந்தாடும் காட்சி விளக்கப்படுகின்றது . 

விசய 
திவிட்டரைக் கண்ட மகளிர் நிலையினைக் குறிப்பிடுமிடத்தும் 
தோமறிந்த சூழ்துகின் நெகிழ்ந்துடுத்து ( 487 ) உழலும் தன்மை 
அமைகின்றது . கொய்சகம் மறிந்து கிடந்த சுற்றப்பட்ட 
ஆடையைக் குலைத்து மீண்டும் உ.டுத்து என்னும் இதன் 
பொருளும் , கொய்சகத்தின் அமைப்பினை இயம்புகின்றது . 


கொய்சகம் என்பதற்குப் பேராசிரியர் உரைக்கும் பலகோடு 
பட அடுக்கியுடுக்கும் உடையைக் கொய்சகம் என்ப ( தொல் . 
பேரா . 464 ) என்னும் கூற்றும் இதனைத் தெளிவுபடுத்த வல்லது .. 
இன்று வழங்கும் கொசுவம் என்ற சொல்லும் கொய்சசுத்தின் 
திரிபு ஆகத்தான் இருக்கவேண்டும் என்பதை அதன் தன்மை 
காட்டுகின்றது . 


ஆடவரும் மகளிரும் உடுத்தும் நிலையில் ஏற்பட்ட வளர்ச்சி 
நிலையாக இதனைக் கொள்ளலாம் . 


முடிவுரை 
எனவே மேலே 

மேலே கண்ட அனைத்துக் கருத்துகளினின்றும் , 
தமிழர் தேவையெனக் கருதி அணிந்தது இடையாடை எனவும் , 
தகுதி , 

வளர்ச்சி , பிற பண்பாடுகளின் தோய்வு 
ஆகியவற்றின் காரணமாக மேலாடை , சட்டை அணிதல் 
போன்றனவும் முக்கியமெனக் கருதும் நிலை தமிழரிடம் புகுந்தது 
எனவும் கருதலாம் . 


நாகரிக 


பழக்க வழக்கங்கள் - நம்பிக்கைகள் 


மனிதன் இயற்கையிலேயே தன் உயிருக்கும் , உடலுக்கும் 
ஊறு நேரா வண்ணம் காத்துக் கொள்ளும் உணர்வுடையவன் . 
இன்னல் தரும் எதையுமே அஞ்ச எண்ணுபவன் . அவனது 
நினைவுகளும் நடைமுறை வாழ்வும் இதனடிப்படையிலேயே 
அமைகின்றன . நன்மை நாடலும் தீமையினின்றும் விலகிச் 
செல்லலுமே அவனது எல்லாச் செயல்களுக்கும் அடித்தளமா 
கின்றன . இத்தகைய அவனது செயற்பாடுகளில் சில , பழக்க 
வழக்கங்கள் என்றும் எண்ணங்கள் சில . நம்பிக்கைகள் என்றும் 
அழைக்கப்படுகின்றன. வை மாந்தரின் காலம் , சூழல் , எண்ணம் 
போன்ற 

நிலைகளுக்கேற்ப மாறுபடும் ; மரபுகளாகத் 
தொடரும் ; பழமைக் கூறுகளாக எஞ்சியும் நிற்கும் . பழக்க 
வழக்கங்களும் நம்பிக்கைகளும் தெளிவு பெற , சமுதாயத்தின் 
கலாச்சாரம் பண்பாடு இவையும் விளக்கமுறும் . இவ 
எடுத்தியம்புவதில் வரலாற்றின் ஒரு கூறான ஆடை வரலாறும் 
உதவுகின்றது . இவற்றைப் பழக்க வழக்கங்கள் , நம்பிக்கைகள் 
என இரு பெரும் பிரிவுகளில் இவண் நோக்கலாம் . 


பழக்க வழக்கங்கள் 

பழக்கம் , வழக்கம் எனும் இருசொற்களின் இணைவு 
இச்சொல் , பழக்கம் - பயிற்சி , வழக்கம் - ஒழுக்கம் எனவும் ; 
வழக்கம் - பழக்கம் , பொதுவானது எனவும் பொருள்படுகின்றன் . 
இதனடிப்படையில் பழக்க வழக்கம் என்பதனை நோக்க , தனி 
மனிதனின் பயிற்சி அல்லது ஒழுகும் முறையினைப் பழக்கம் 
எனவும் , இத்தனிமனிதச் செயற்பாடு - பொதுமை நிலையில் 


120 


தமிழர் ஆடைகள் 


அதாவது ஒரு குழு அல்லது ஒரு இனம் , அல்லது ஒரு மதம் 
அல்லது ஒரு நாடு என்ற முறையில் பயிலப்படும்பொழுது , 
வழக்கமெனவும் நின்று , இவை ஒருங்கிணைந்த நிலையில் பழக்க 
வழக்கமெனச் சுட்டப்படுகின்றன எனலாம் . இவை பின்னர் 
தலைமுறை தலைமுறையாகப் 

பின்பற்றப்படும் பொழுது 
மரபாக மலர்கின்றன . 


பழக்க வழக்கங்கள் மனிதன் வரலாற்றுக் காலம் தொடங்கி 
வேர்விட்டு வளர்ந்து வந்துள்ளன . மனித சமுதாயத்தினரின் 
வாழ்வோடு இயைந்து இணைந்து வரும் காரணத்தினால் மக்கள் 
வாழ்வியலில் பிரித்தெடுக்க இயலாத ஒரு நிலையை இவை 
அடைந்துள்ளன . மனிதனோடு தொடர்புடைய அனைத்து 
நிலைகளிலும் இவை தோய்ந்து 

தோய்ந்து கிடக்கக் காண்கின்றோம் . 
மாந்தன் உடைக்கு முதன்மை கொடுத்த நிலையில் , உடைப்பற்றிய 
கல்வியும் இவனது பல்வேறு நடைமுறைகளை எடுத்தியம்பு 


கின்றன . 


பொழுதுக் கேற்ப உடுத்தல் , சடங்குகளுக்குத் தனியுடை 
உடுத்தல் , தொழிலுக்கு ஏற்ற வண்ணம் அமைத்துக் கொள்ளல் 

, 
சமுதாய நிலைகளுக்கு ஏற்ப அணிதல் போன்ற பல அடிப்படை 
களில் உடுத்தும் நிலையிலும் , சூழல்களுக்கேற்ப ஆடைகளைக் 
கையாளும் தன்மையிலும் , இவற்றின் கூறுகள் பொருந்திக் கிடக் 
கின்றன . இக்கண்ணோட்டத்தில் தமிழர் ஆடை 

தமிழர் ஆடை வரலாற்று 
விளக்கங்களில் நின்று , 

அவர்களின் பழக்க வழக்கங்களில் 
அமையும் ஆடையின் தாக்கத்தைக் காணலாம் . 


1 . காலமும் ஆடையும் 

ஆடையின் பலவிதப் பயன்பாடுகளில் மனிதனை இயற்கைத் 
தாக்குதல்களாகிய குளிர் , வெப்பம் ஆகியவற்றினின்று 
பாதுகாப்பதும் ஒன்றாகும் . 


முதன் முதலில் மனிதன் தழை , மரவுரி , தோல் போன்ற 
வற்றை 

உடையாகப் பயன்படுத்தினான் . பருத்தி , பட்டு 
போன்றன தொடர்ந்தன ; இன்றும் தொடருகின்றன . இவற்றைப் 
பல நோக்கு அடிப்படையில் பயன்படுத்திய மனிதன் , காலஞ் 
செல்லச்செல்லத் தான் உடுத்திய உடைகளின் 

பயன்பாடு , 
சிறப்பியல்பு , தனித்துவம் ஆகியவற்றையுணர்ந்து , அவற்றை 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


121 


உடலுக்குப் பாதுகாப்பு அளிக்கும் நோக்கிலும் உருவாக்கு 
கின்றான் . இவ்வாறு 

உடல் 

பாதுகாப்பு எண்ணத்தில் 
தோன்றியதே காலத்திற்கேற்ப உடையுடுத்தும் பழக்கமாகும் . 


உடை 


எனினும் , எல்லா மாந்தரும் . இத்தகைய காலத்திற்கேற்ற 
உடுத்துவதில்லை . 

உடையில் நாகரிக 

முதன்மை 
அடைந்தவர்களும் வாழ்க்கைத் 

தரத்தில் 

உயர்ந்தோரும் 
இதனைத் தங்களுக்கேற்றவாறு அமைத்தனர் . சான்றாக இன்றும் 
ஒரு சில பகுதிகளில் உலகத்தோடு ஒட்ட ஒழுக இயலாது , 
நாகரிக முதிர்ச்சி பெறாது தனித்து வாழும் மக்கள் இயற்கையின் 
தாக்குதல்களைப் பொருட்படுத்தாமல் ஆதி மனிதர்களைப் 
போல இருப்பதைக் கேள்வியுறுகின்றோம் . இந்நிலையில் 
தமிழர் ஆதியிலேயே நாகரிக முதன்மை பெற்றவர் என்பதை 
நிறுவும் வகையில் , இவர்தம் காலத்திற்கேற்ப ஆடைகளும் 
அமைந்துள்ளன எனல் பொருத்தமாகும் . வெளிப்படையாகவும் , 
உய்த்துணரத்தக்க வகையிலும் இவ்வெண்ணங்கள் இலக்கியத்தில் 
பரந்து காணப்படுகின்றன . 


குளிர் காலம் 

தமிழர் போர்க்காலங்களில் மார்பில் கவசமும் , கைகளில் 
உறையும் அணிந்து இருந்தனர் . தங்களுடைய இசைக் கருவி 
களையும் , போர்க்கருவிகளையும் உறையிலிட்டுப் பாதுகாத்தனர் 
காக்கின்றனர் . இவை யாவும் பிற தாக்குதல்களினின்று தாமும் 
தம் பொருட்களும் பாதுகாப்பாக இருக்கவேண்டும் என்னும் 
எண்ணம் காரணமாகவே , 

இதைப் போன்றே குளிரினின்றும் 
தம்மைக் காத்தனர் . பட்டு , மயிர் போன்ற வேற்றிழைகளில் 
நெய்த ஆடைகள் , அரத்தம் போன்ற நிற மூட்டப்பட்ட ஆடை 

உடைகளை உடுத்திக் கொள்ளும் முறைகள் போன்றன 
காக்கும் முறைகளாகத் துணைபுரிந்தன . 


கள் , 


சங்க மாந்தர் குளிர் காலத்திற்கெனத் தனித்த உடைகள் 
உடுத்தியதாக அறிய இயலாவிடினும் கார்காலத்தில் போர்த்தித் 
2. We know primitive people who are living now or were 

until quite reeently in conditions similar to those in which 
men lived many thousands of years ago do not seem to 
fcel the cold as we do . 
- The story of clothes , Agens Allen , Page - 31 . 


122 


தமிழர் ஆடைகள் 


தம்முடம்பைக் காத்திருப்பர் என்பதனை உய்த்து உணரமுடி 
கின்றது . பேகன் மயிலுக்குப் போர்வையீந்த செய்தியைப் புறப் 
பாடல் காட்டும் . 


மடத்தகை மாமயில் பனிக்கு மென்றருளிப் படா அமீத்தக் 
கெடா நல்லிசை பேகன் எனப்புறம் ( 145 ) சுட்டும் . 

பனிக்கும் என்று எண்ணிப் படாத்தினைக் கொடுக்கின்றான் 
என்பதினின்றும் பனிப்பின் போர்த்த வேண்டும் என்ற மனநிலை 
யும் , அதற்காகத்தான் பேகன் போர்த்தியிருத்தல் வேண்டும் 
என்பதும் தெளிவுறுகின்றன. 

கார் நாற்பதில் அறியவரும் ஈர்ங்கட்டு ( 22 ) என்னும் உடை , 
கார் காலத்தில் இறுக்கமாக உடுத்தப் பட்டதொரு உடையாக 
அமைய , உடுத்தும் விதத்தினால் குளிர்ப்பாதுகாப்பு நாடிய 
தமிழர் மன நிலை வெளிப்படும் . 

சிலப்பதிகாரம் நிற உடைகளை யுடுத்தியமையைக் காட்டு 
கின்றது . கார் காலத்தில் வீழ்பூஞ் சேக்கை மேலினிதிருக்கின்ற 
மதுரை மகளிரை அரத்தப் பூம்பட்டினை அரைமிசை யுடுத்திய 
வராகக் காட்டுவார் இளங்கோ ( 14:86 ) . அரத்தப்பட்டு சிவப்பு 
நிறமுடைய பட்டு ; சிவப்பு குளிருக்கு ஏற்ற பாதுகாப்பு அளிக்கக் 
கூடியது என்பதனை யுணர்ந்து அதற்கேற்பச் செயல்பட்ட திறம் 
தனால் விளக்கமுறுகின்றது . 

குளிர்ப் பாதுகாப்பில் முதன்மையிடம் பெறுவது இன்றைய 
நிலையில் , மயிராடைகளேயாகும் . இச்சிறப்பு அன்றே தமிழரால் 
உணரப்பட்ட ஒன்று என்பதனை லக்கியச் சான்றுகள் நிறுவு 


கின்றன . 


சிலப்பதிகாரம் , பெருங்கதை , சிந்தாமணி மூன்று இலக்கியங் 
களிலும் மயிராடை பற்றிய எண்ணங்களைக் காண்கின்றோம் . 
சிலப்பதிகாரத்தில் , 

பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் 

கட்டு நுண்வினைக் காருகர் இருக்கை ( 5 : 16-17 ) 
யினையுடைய புகாரும் , 
3 . எங்கள் நாட்டு ஆடை - ச . தண்டபாணி தேசிகர் ,கலைம + ள் 

தொகுதி -6, 1934 , பக்கம் -203 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 

123 
நூலினும் மயிரினும் நுழை நூற்பட்டினும் 
பால்வகைத் தெரியாப் பன்னூறடுக்கத்து 
நறுமடி செறிந்த அறுவை வீதி 

( 14- :205-207 ) 
யினையுடைய மதுரையும் இளங்கோவால் சுட்டப்படுகிறது . 

மயிராடை பற்றிய எண்ணங்களை இவற்றுள் காண்கின் 
றோம் . பிற விளக்கங்கள் இங்கில்லை யாயினும் , பிற்கால 
இலக்கியங்களை வைத்து நோக்க இம் மயிராடைகளைக் குளிர் 
காலத்திற்கென , தமிழர் உருவாக்கியிருக்கவேண்டும் எனும் 
எண்ணம் எழுகின்றது . இம்மயிராடையிலும் எலி மயிராடை 
மிகச் சிறந்ததாகப் போற்றப் பட்டது . 

புலிக் காலமளிப் பொங்கு பட்டசைஇ 
எலிப்பூம் போர்வையொடு மயிர்ப்படாம் விரித்து 

( 1 : 47 : 178-79 ) 
என்று பிரச்சோதன மன்னனின் பள்ளியறையினை மயிர்ப் 
படாம் , எலிப்பூம்போர்வை இரண்டையும் பயன்படுத்திய 
நிலையில் சிறப்பிப்பார் கொங்கு வேளிர் . பிரச்சோதனனின் 

கார் பனித் துளித்துக் கதிர் கண் புதை இய 
வார்பனி மாலை நம் வள நகர் புகுதல் ( பெருங் . 1,47 : 157-53 ) 


எனும் கூற்று அது கார் காலம் என்பதை உறுதிப் படுத்தும் . 
எனவே கார் காலத்தில் மயிராடைகள் முக்கியத்துவம் பெற்றமை 
வெளிப்படை . 

சீவக சிந்தாமணி இம் மயிராடையின் சிறப்பாக, குளிர் 
போக்கும் தன்மையினையும் , உடலைப் பாதுகாக்கும் இயல் 
பினையும் தெளிவாகக் காட்டுகிறது . முன்பனிக் காலத்தில் , 
பூங்கோதை மாதர் பங்கயப் பகைப் பருவம் வந்தது என , 
மலலாத எலிமயிர்த் தொழிலால் ஆன பொங்கு பூம்புகைப் 
போர்வையினை மேயினார் ( 2680 ) எனவும் பின்பனிக் காலத்தில் , 

செந் நெருப்புணுஞ் செவ்வெலிம் மயிர் 
அந் நெருப்பளவாய் பொற்கம்பலம் 
மன்னருய்ப்பன மகிழ்ந்து தாங்கினார் 
என்னரொப்பு மில்லவர் களென்பவே 

(சீவக. 2686 ) 


எங்கு 


எனவும் மக்கள் நிலை சித்திரிக்கப்படுகின்றது . பனிக் காலத்தில் 
திரைச் சீலையாகவும் ( சீவக . 2471 ) இதனை அமைத்தனர் . 


124 


தமிழர் ஆடைகள் 


போர்வையாக , எழினியாகப் 

பயன்படுத்தியதுடன் 
மருத்துவகுணமும் இதற்கமைந்திருந்ததனை நுதிமயிர்த் துகிற் 
குப்பாயத்தைப் பற்றிய விளக்கம் தெளிவு படுத்தும் .. 


எலியினது கூர்மையுடைய மயிரினால் செய்த ஆடையாலா 
கிய சட்டை , எலிமயிராற் செய்த ஆடை மிகுந்த வெப்பம் 
உடையது ; குளிர் நீக்கும் அதனுள் காற்று புகாது என்பதும் 
மிகவும் மேன்மையுடையது என்பதும் பனிக் காலத்தில் அதனை 
அணிவது உண்டென்றும் அது 

கிடைத்தற்கரியது என்றும் 
சிந்தாமணிப் பாடலுக்கு ( 819 ) உ.வே. சாமிநாதையர் அவர்கள் 
தரும் இவ்விளக்கம் , இவ்வாடையினைக் குளிருக்கென்று பயன் 
படுத்தினர் என்பதை உறுதிப்படுத்தும் . இக்கருத்துகள் காலத் 
திற்கேற்ப உடையின் இயல்பினை நுணுர்கமாகத் 

தெரிந்து 
வைத்திருந்த தமிழர் தன் நுண்ணறிவினையும் வெளிப்படுத்தும் . 
இக்கருத்திற்கு அரணாக , காஞ்சி புராணம் , எலிமயிர்ப் 
போர்வையைக் குளிர்காலத்தில் அரைக் கணமும் கழித்திராத 
மக்களைச் சுட்டும் . 

இன்று தமிழரில் சாதாரண நிலை மாந்தர் போர்வையையும் 
உயர்ந்தோர் போர்வையுடன் தனித்த கம்பளிச் சட்டை 
( ஸ்வெட்டர் ) போன்றவற்றையும் பயன்படுத்துகின்றனர் . 


5 


கோடைக் காலம் 

கோடைக்கெனத் தமிழர் தனித்த உடை உடுத்தியதாக 
இலக்கியக் குறிப்புகள் சுட்டவில்லை . குளிருக்கென்று தனித்த 
உடைகளை உடுத்தியமை கொண்டு கோடையில் 

காண்டு கோடையில் உடுத்தியன , 
நம் நாடு வெப்பநாடு ஆகையால் அதற்கு ஏற்ற வண்ணமே 
அமைந்திருத்தல் வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள முடி 
கிறது . மேலும் , தமிழர் உடைகளில் சிறப்பிடம் பெற்று அதிக 
மாகக் கையாளப்பட்ட , படும் பருத்தியாடைகள் கோடைக்கு 
ஏற்றன என்பது கண்கூடு . இப்பருத்தி ஆடைகள் நீரையுறிஞ்சி 


4 . பது முகன் பரவை மார்பன் நெய்க்கிழிப் பயிலச் சேர்த்தி 
நுதி மயிர்த் துகிற் குப்பாயம் புகுகென நூக்கினானே 

( சீவக . 819 ) 
5. பழைய கைத்தொழில் வியாபாரங்கள் - மு.இராகவையங்கார் , 

செந்தமிழ் - தொகுதி -5 , பகுதி -8 , 1906-1907 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


125 


வெப்பத்தை வெளிப்போக்கும் தன்மையன. இதனை அன்றே 
தமிழர் உணர்ந்து தன் உடை வகைகளுள் பருத்திக்கு முதலிடம் 
கொடுத்திருக்கின்றனர் . 


அரவுரியன் 53. அறுவையாகவும் , நுண்ணூல் பூந்துகிலாகவும் 
இவற்றை மிகவும் மென்மையுடையனவாகத் தம் கை வண்ணத் 
தால் அமைத்து , உடுத்தினர் . சாதாரணமாகப் பருத்தி ஆடை 
களைப் பயன்படுத்திய இவர்கள் , சிலநேரங்சளில் பட்டாடையை 
யும் அணிந்தமை வெப்பகாலத்திற்குப் பட்டாடையும் ஏற்றதே 
என்பதை யுணர்ந்திருந்த காரணத்தால் இருக்கலாம் .. ஆயின் 
பருத்தியாடை போன்று அதிகமான மக்கள் பயன்படுத்தியதாகத் 
தெரியவில்லை . 


இவற்றை நோக்க , வெப்ப காலத்தில் மேனிலை மாந்தர் 
பருத்தி , பட்டு இரண்டினையும் உடுத்த , சாதாரணமானவர்கள் 
பருத்தியுடையினை உடுத்தியிருந்திருக்கின்றனர் என்பது தெரி 
கிறது . தமிழரே அன்றி இந்திய மக்கள் அனைவரும் இவ்வடிப் 
படையில் உடுத்தியிருக்கக் கூடும் என்ற எண்ணத்தை வால்டர் 
இம்பெர் அவர்களின் கருத்து நல்குகிறது 


சிறு பொழுதுக்கேற்ப உடை 

பெரும் பொழுதுக்கு மட்டுமல்லாது , சிறுபொழுதுகளுக்குச் 
சிறப்புஉடை உடுத்தும் வழக்கினையும் தமிழர் கொண்டிருந் 
தனர் . 


இரவில் , பட்டு நீக்கித் துகிலுடுத்தும் மங்கையரைப் 
பட்டினப்பாலை ( 106-7) பகரும் . பல்வகைப்பட்ட கோலம் 
6. பட்டாடையை இரண்டு பொழுதிற்கும் உடுத்தல் 

பட்டாடை வெளியில் உள்ள சீதோஷ்ணத்தை உடலுக்குள் 
விடாது . உடலில் உள்ள உஷ்ணத்தை வெளியில் விடாது . 
எனவே இரண்டு பொழுதிற்கும் ஏற்றது 
எங்கள் நாட்டு ஆடை - ச . தண்டபாணி தேசிகர் , கலை 

மகள் 1934 , தொகுதி -6 , பக்கம் . 203 . 
7. Like people in other tropical countries Indicans are accus 

tomed to light clothing epecept in winter when woollen and 
cothton padded dresses are neecssary " . 
- India - walter - Inber , page . 19 ) . 


126 


தமிழர் ஆடைகள் 


கோடலை இலக்கியம் வழி காணும் நாம் இரவிற்கோர் கோலம் 
கொடியிடையார் கொள்ளும் தன்மையைச் சிலம்பும் ( 3 : 1 ) சுட்டக் 
காணலாம் . இதற்கு அடியார்க்கு நல்லார் இரவுக்கு ஏற்ப 
நொய்யன அணிந்து எனப் பொருளுரைப்பர் . இவற்றால் மென் 

ஆடைகளாகவும் , இரவுப்பொழுது உடைகள் 
அமைந்திருந்தன என்பது பெறப்படும் . இன்று சிறுபொழுதுக்கு 
என்று தனித்த உடைகள் உடுத்துவதில் பல்வித வளர்ச்சி நிலை 
களைக் காண்கின்றோம் . 


மையான 


இவ்வாறு பெரும்பொழுது , சிறுபொழுது எனக் காலங்கருதி 
உடை அணிந்த மக்கள் யார் எனப் பார்க்கும்போது செல்வர் 
பற்றிய எண்ணமே அதிகமாக அமைவதால் வாழ்வின் ஏற்றத் 
தாழ்வுகள் அன்றே தொடங்கிவிட்டன என்னும் உண்மையும் 
புலனாகும் . ஏழைகளே அன்றி , துன்புற்ற மாந்தர் , துறவிகள் 
இவர்களைப் பார்க்கும்போது இச்சிறப்பினைக் காண இயல 
வில்லை . எனவே வளமுள்ளோர் தங்கட்கு ஏற்ப உடுத்தினர் ; 
ஏழைகள் துன்புற்றோர் துறவிகள் பொருளாதார நிலை , 
நிலை காரணமாகக் காலத்தைப் பொருட்படுத்தவில்லை எனக் 
கருதலாம் . இன்றும் இந்நிலையே காணப்படுவது கண்கூடு . 


மன 


. 


மனித 


சடங்குச் சூழலும் ஆடையும் 

திருப்பு முனைகள் நாவலில் மட்டுமல்ல ; மனித வாழ்க்கையி 
லும் பல உள . அவை நாவலுக்கு எவ்வளவு சுவையூட்டுகிறதோ 
அதைப்போன்று 

வாழ்க்கைக்கும் எண்சுவைகளையும் 
ஊட்ட வல்லன . மனித மனம் இத்தகைய திருப்பு முனைகளை 
மகிழ்வுடன் ஏற்றுக் கொண்டும் சோர்வுடன் தாங்கிக் கொண்டும் 
தொடர்ந்து செயல்படுகின்றது . பிறப்பு , மணம் , துறவு , இறப்பு 
என்பனவற்றை இதனுள் அடக்கலாம் . இவற்றுள் இடம் பெறும் 
இன்றியமையா நிகழ்வுகளைச் சடங்குகள் என்னும் பெயரால் 
அழைக்கின்றோம் . 


இச்சடங்குகள் அன்று முதல் இன்றுவரை தொடர்ச்சியாக 
வழங்கிவருவன , இன , மத , தேச மாறுபாட்டிற்கு ஏற்ப இவை 
மாறுபடுமே தவிர இல்லாமற் போகாது. ஓரிடத்தில் உள்ள 
சடங்குகளே கால மாற்றம் , நாகரிகமாற்றம் , எண்ண வளர்ச்சி , 
பிற நாட்டார் தொடர்பு போன்ற பல கூறுகட்கு ஏற்ப மாற்று 
வடிவம் கொள்ளலும் இயல்பு . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


127 


சடங்குகளில் மனிதத் தோற்றத்திற்கு முதலிடம் அளிக் 
கிறோம் . இதனுள்ளும் முதன்மை பெறுவது ஆடை எனில் மிகை 
யில்லை . ஒவ்வொரு வகைச் சடங்கிற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட 
ஆடையுடுத்துகின்றனர் . சடங்குகளில் பங்குபெறுவோரின் 

னைக் கண்டவுடனேயே அவர் இன்ன சடங்கில் 
பட்டுள்ளார் என்று ஊகிக்கலாம் . தமிழரின் சடங்குச் சூழல்களில் 
ஆடை பெற்ற இடத்தினை இங்குக் காணலாம் . 


பிறப்பு 


மழலையின் பிறப்பினை யாவரும் எதிர்நோக்கி அதனைக் 
கொண்டாடல் மரபு . பிறப்பு நாளே அன்றி , பின்னர் வரும் 
பிறந்த நாட்களையும் கொண்டாடுவர் . 


சங்க இலக்கியத்தில் பிறந்த நாள் பற்றிக் குறிப்பேதும் 
இல்லை . ஆயின் தொல்காப்பியரின் , 


சிறந்த நாளணி செற்றம் நீக்கிப் 
பிறந்த நாள் வயிற் பெருமங்கலமும் 


( புறத் . 36 ) 


என்னும் அடிக்கு உரை எழுதப்போந்த நச்சினார்க்கினியர் 
அதனை, மங்கல வண்ணமாகிய வெள்ளணி அணிந்து எவ்வுயிர்க் 
கண்ணும் அருளே நிகழ்தலின் அதனை வெள்ளணி என்ப என்று 
பிறந்த நாளில் வெள்ளணி அணிதலைக் குறிப்பிடுகின்றார் . 

இவர்தம் சீவக சிந்தாமணி உரையிலும் இக்கருத்தையே 
உறுதிப்படுத்தும் வண்ணம் வெள்ளணி அணிந்த ஞான்றே 
( 614 ) என்னும் தொடருக்குப் பிறந்த நாள் ஒப்பனை வெள்ளணி 
என்கின்றார் . இதற்கு உ.வே.சா. அவர்களின் , பிறந்த நாளில் 
வெள்ளணி அணிதல் மரபாகலின் என்ற கருத்தும் நோக்கத் 
தக்கது . அடித்தளை நீக்கும் வெள்ளணி என்ற சிலப்பதிகார 
( 27 : 229 ) அடிக்கும் இதனையே சுட்டுவார் . 


பரணியிலும் 


கலிங்கத்துப் 
கின்றோம் . 


இவ்வெண்ணத்தைக் 

காண் 


எற்றைப் பகலினும் வெள்ளணி நாள் 
இருநிலப் பாவை நிழலுற்றக் 
கொற்றக் குடையினைப் பாடீரே ( 533 ) 


128 


தமிழர் ஆடைகள் 


என்னும் பாடலுக்கு உரையாசிரியர் , அரசன் பிறந்த 
நாளை மக்கள் சிறக்கக் கொண்டாடுவர் அன்று அரசன் மகிழ்ச்சி 
மிகுமாறு பல செயல்களைச் செய்வான் அந்நாள் வெள்ளணி 
நாள் என்றும் நாண் மங்கலம் என்றும் பெயர் பெறும் என்று 
விளக்கம் தருகின்றார் . 

அம் பிகாபதிக் கோவை குழந்தை பிறந்தமையைத் தலைவ 
னிடம் தெரிவிக்க , வெள்ளணி அணிந்து சேடியை அனுப்பிய 
தாகக் காட்டும் ( 463 ) . 

இவ்வெண்ணங்கள் அனைத்தும் பிறந்த நாளுடன் வெள்ளணி 
அணிதல் தொடர்புடையதாக இருந்திருக்கின்றது என்பதனை 
உணர்த்த வல்லன . சில சிந்தனை களையும் இங்கு வை எழுப்பு 


கின்றன . 


தொல்காப்பியத்திற்கு 

உரையாசிரியரின் 

உரைதான் 
வெள்ளணி நாள் என்பதைக் குறிப்பிடுகின்றதே தவிர , வெள்ளணி 
யுடுத்திய தன்மை நேரடியாக அதனுள் இல்லை . சங்கத் தமிழரிட 
மும் இவ்வெண்ணம் இருந்ததாகத் தெரியவில்லை . சிலப்பதி 
காரத்தில் முதலில் சுட்டப்படக் காண்கின்றோம் . பெருங்கதை , 
சிந்தாமணி இரண்டும் வெள்ளணியை மங்கலமெனக் கருதியிருந் 
திருக்கலாம் என்ற எண்ணத்தைத் தருவன . எனவே இவ்விலக்கி 
யங்களை 

வைத்து நோக்க வெண்மையை மங்கலத்துக்குரிய 
தாகச் சமணர்கள் கருதியிருக்கலாம் எனத் 

எனத் தோன்றுகிறது . 
பின்னர் பண்பாட்டுக் கலப்பு காரணமாகத் தமிழரும் பிறந்த 
நாளில் மங்கலமென்று வெண்மையுடுத்தத் தொடங்கி இருக்க 
லாம் . எனவேதான் . நச்சினார்க்கினியரின் 

உரையில் 

இவ் 
வெண்ணம் வெளிப்படவும் , கலிங்கத்துப்பரணி , அம்பிகாபதிக் 
கோவை இரண்டும் இவை தொடர்பான செய்திகளைத் 
தரவும் முடிகின்றது . 


எனவே 


ஆடவர் 


வெள்ளணி பற்றிய எண்ணங்களை நோக்க , அம்பிகாபதிக் 
கோவையில் தவிர ஏனையவற்றில் மகளிர் பற்றிய குறிப்புகள் 
இல்லை . இலக்கிய உத்தி என்ற நிலையில் அம்பிகாபதிக் கோவை 
இதனை மகளிர் உடையாகக் காட்டியிருக்கலாம் , 

நாளில் வெள்ளணி அணிதலை மரபாகக் 
கொண்டு இருந்திருக்கலாம் எனத் தோன்றுகின்றது . மகளிர் 
இன்றும் வெண்மையை மங்கல காரியங்கட்குப் பயன்படுத்தாமை 
யும் , ஆடவர் இன்று வெண்ணிற ஆடையுடுத்தலையும் ஈண்டு 
இணைத்து நோக்கலாம் . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


129 


சங்க காலம் முதல் வெண்மையைத் தூய்மை என்ற 
எண்ணத்திலேயே தமிழர் பயன்படுத்தினர் . இன்றும் தமிழர் 
வெண்மையைத் தூய்மை என்று எண்ணுகின்ற்னரே தவிர 
மங்கலம் என்று எண்ணுவது இல்லை என்றே சொல்லவேண்டும் . 
எனவே வெண்மை மங்கலமென்பது பிற மதத்தார் எண்ணம் 
என்றும் அதன் தாக்கம் தமிழரிடமும் காணப்பட்டிருக்கலாம் 
என்றும் ஊகிக்கலாம் . 


மணம் 


மணத்தில் புத்தாடை யுடுத்தும் வழக்கம் இன்று நேற்றல்ல ; 
பல ஆயிரம் ஆண்டுகட்கு முன்னரே இருந்து வரும் வழக்கமாகும் . 
இக்கருத்தினை இலக்கியச் சான்றுகளும் உறுதிப்படுத்துகின்றன . 
சங்க காலத்து மணமகள் , 


கோடிக் கலிங்கத்து ஒடுங்கிய நிலையிலும் ( புறம் . 86 ) 
முருங்காக் கலிங்கத்தை முழுவதும் வளைஇயும் ( 136 ) 


சுாணப்படுகிறாள் . பெருங்கதையும் , சிந்தாமணியும் , புதுத் 
துகில்களையும் , கலிங்கத்தையும் , பட்டினையும் மணமக்களின் 
ஆடையாக நவில்கின்றன . சூளாமணியில் மணமகள் சயம்பவை 
கோடி மடியுடன் காட்டப்படுகின்றாள் ( 1093 ) . 

இராமன் மணப் பொழுதிற்கு , 
நணுகவும் நிமிரவும் நடக்கும் ஞானத்தார் 
உணர்வினின் ஒளிதிகழ் உத்தரீயம் தான் 
தணிவு அரும் கருணை தன் கழுத்தில் சாத்திய 
மணி உமிழ் கதிர் என மார்பில் தோன்றவே 

( 1304 ) 
என்னும் நிலையில் உத்தரீயம் அணிந்தமையினையும் , 

மர் உறு சுடர் மணி வயங்கித் தோன்றிய 
கன்உறு கருங்கடல் அதனைக் கைவளர் 
தண் நிறப் பாற்கடல் தழீஇயது ஆம் என் 

வெண் நிரப்பட்டு ஒளி விளங்கச் சாத்தியே ( பால . 1307 ) 
என்று வெண்ணிறப் பட்டு அணிந்தமையினையும் அழகுற எடுத்தி 
யம்புவர் கம்பர் . 

மணமக்களே அன்றி , மணப் பொழுதில் பிறர் அணிந்தமை 
யினையும் சில பாடல்கள் விளக்குகின்றன . 


130 


தமிழர் ஆடைகள் 


பெருங்கதையில் அந்தணர் , வள்ளுவன் வெண்டுகில் தானைய 
யராகக் ( 2.4 : 147 , 2 : 12 : 34.6 ) காட்சி தருகின்றனர் . சீதை 
இராமன் மணத்தில் நகரமகளிர் , சித்திரம் நிரை தோயும் செந்து 
கிலைப் புனைந்து ( 1280 ) தங்களை அழகுபடுத்திக்கொள்ளும் 
நிலையினைக் காண்கின்றோம் . 


இவ்வாறு புத்தாடைகளைச் சொல்லிச் செல்லும் தன்மை 
யுடன் , தூ உடைப் பொலிந்து நிற்கும் தலைவியைக் காட்டும் 
( புறம் . 136 ) காட்சியும் , மேயுடை அணிந்து மணத்தில் பங்கு 
கொள்ளும் கலி பற்றிய எண்ணமும் ( சூளா . 1098 ) மணத்தில் 
பங்கு கொள்வார் உடைகள் சிறப்பாக , தூய்மையாக இருத்தல் 
வேண்டும் என்று எண்ணிய தமிழர் மனநிலையின் பிரதிபலிப் 
பாக இருக்கலாம் . 


இன்று மணத்திற்குரிய ஆடைகள் இடத்திற்கு இடம் வேறு 
படுகின்றன . ஆயின் சிறந்த ஆடைகளாக இருக்கின்றன . தமிழர் 
வெண்ணிற ஆடையையும் கறுத்த ஆடையையும் மணத்தில் 
கொள்வது இல்லை . மேனாட்டார் தொடர்பு காரணமாக , 
தமிழ் நாட்டில் கிறித்தவர்கள் வெண்மையை உடுத்துகின்ற பழக் 
கம் இன்று உண்டு , 


ந்தியாவின் வடக்கே செல்லச் செல்லச் சிவப்பு நிறத்திற்கு 
அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் . இதனைக் கொண்டு 
இந்தியரின் மண ஆடையே சிவப்பு என்பர் தாரா அலி பெய்க் 
அவர்கள் .10 


இக்கருத்துடன் , கம்பர் மங்கலக் கோலமெனச் சிவப்பினைச் 
சுட்டுவதும் கட்டத் தக்கது ( 9571 ) . தமிழர் இவ்வெண்ணத்தை 


8. Brides wear white as a symbol of Chastity . The Costume 

worn at coufirmation services is always . white to denote 
purity and spirituality . 

- Fundarnentals of Dress , Marietta Kettunen , Page - 89 . 
9 . பெண்களின் உடை - பிரனாப் குமார் தாஸ் குப்தா , இந்தி 

யாவில் குடியானவர் வாழ்க்கை - தமிழாக்கம் எஸ் . இலட்சுமி , 
பக்கம் . 111 . 


-- 


10. Red is the wedding colour in India . 

- Galbraith Introduces India , Page - 161 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


131 


அன்று கொண்டு இருந்திருக்கலாம் அல்லது வடநாட்டுத் தாக்கம் 
காரணமாக , தமிழருக்கும். சம்பர் ஏற்றிக் கூறியிருக்கலாம் 
என்பது இவண் தோன்றும் எண்ணமாகும் . 


தூய்மையாக இருக்கவேண்டும் என்ற எண்ணத்துடன் , 
புத்தாடையுடுத்து தல் மணமக்களுக்கும் பிறருக்கும் புத்துணர்ச்சி , 
மகிழ்ச்சியினை அளிக்க வல்லன என்ற எண்ணமும் இம்மரபு 
இன்றும் தொடரக் காரணமாக இருக்கலாம் . 

மண ஆடைகள் பற்றிய இக் கருத்துகள் மரபாகப பயின் 
வரும் புத்தாடை பற்றிய எண்ணத்துடன் , ஒவ்வொரு காலத் 
திலும் சிறந்திருந்த ஆடைகள் என்ன என்பதையும் உணர்த்த 
வல்லன . காட்டாக , சங்க காலத்துக் கலிங்கமும் , பின்னர் துகில் , 
பட்டு இவற்றை நாம் காண்கின்றோம் . இன்று பலவகை 
யான பட்டுக்களே முதலிடம் பெறுகின்றன. 


மாணம் 


* 


மரணத் துன்பத்தில் இறந்தவர்க்கு உடுப்பித்தல் , மற்றவர் 
உடுத்தல் என்ற இரு நிலையுண்டு . 


பயின்று 


- 


மரணமடைந்தவர்க்குக் கோடி எடுத்துப் போடல் மரபாகப் 

வருமொரு பழக்கம் . கோடி எடுத்துப் போடல் 
என்றாலே இப்பொருளை விளக்கும் தன்மை இன்று நாம் உணரக் 
கூடிய ஒன்று . 

கால்கழிக் கட்டிலிற் கிடப்பித்துத் 
தூவெள்ளறுவை போர்க்கும் நிலை 

( புறம் . 286 ) 
பற்றி சங்கப்பா பகரும் . 

சூளாமணியில் அச்சுவக் கிரீவன் இறக்க , 
பஞ்சும் துகிலும் பூம்பட்டும் 
பாயப்பள்ளிப் படுத்ததன் மேல் 
வழங்குச் செந்தீ வாய்ப் பெய்தார் 

( 1483 ) 
என அவனது இறுதிச் சடங்கு பேசப்படுகின்றது . 


நாலாயிர திவ்விய பிரபந்தம் ஒப்பாரிப் பாடலுடன் கோடி 
மூடியமையை , 

பாடிப்பாடி யோர் பாடையிலிட்டுக் 
கோடி மூடி 

( பெரி , திரு . 4.5 : 8 ) 


10 


132 


தமிழர் ஆடைகள் 


என்றியம்பும். கல்வெட்டுச் சான்றும் இதன் தொடர்பாகக் 
காணப்படுகின்றது . 11 

இன்று இறந்தவர் மேல் புத்தாடை அணியும் வழக்கு எல்லா 
மக்களிடமும் பரவலாகக் காணப்படுகிறது . பழங்குடிகளிடமும் 
காணும் இவ்வழ்க்கம் இம்மரபின் பழமையை உணர்த்துவ . 
தாகும் . 12 


13 


எகிப்தியர்கள் , இறந்தவர் மேல் சணல் தவிர வேறு ஆடை 
போர்த்தல் தூய்மை அற்றது . செடியினின்றும் கிடைக்கும் 
ஆடைகளே தூய்மையானது என்னும் நம்பிக்கையுடன் சணல் 
ஆடையைப் போர்த்தும் பழக்கத்தைக் கொண்டிருந்தமை தெரிய 
வருகின்றது.1 

இதனை நோக்க தமிழரும் , இறந்தோர் இறை நிலை 
அடைந்துவிட்டவர்கள் . எனவே அவர்கள் மேல் தூய்மையான 
ஆடையே போர்த்தல் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இப் . 
பழக்கத்தினை யுருவாக்கியிருக்கலாம் . அதுவே இன்று மரபாக 
வந்திருக்கலாம் என்று எண்ணத் தோன்றுகிறது . 

மணிமேகலையில் பண்டங்கள் உள்ளீடு பெற்ற அறுவைகள் 
சுடுகாட்டில் சிந்திக் கிடத்தலைப் பற்றியதொரு எண்ணம் (6:93) 
அமைகின்றது : எனவே புத்தாடை போர்த்தல் மட்டுமல்லாது. 
அவர்கள் விரும்பிய பண்டங்களையும் அவர்களுடன் சுடுகாட் 
டிற்கு எடுத்துச் சென்றனர் என்பது இதனால் தெரிய வரு 
கின்றது . இன்று பழங்குடிகளில் சிலர் பிணத்துடன் இறந்தவர் 


- 


11. வலைச்சி முக்காடு இட்டுச் சவத்துக்கு முக்காடு இட்டுச் 

சவத்துக்கு முன்னே மயானத்துக்குக் கூட்டிச் சவம் அடுக்கி 
னால் ... வலையர்கள் செய்துவர வேண்டியவராக இருந் 
தனர் . 
- தமிழக வரலாறு - மக்களும் பண்பாடும் , கே.கே.பிள்ளை 

பக்கம் . 420 . 
12. பழங்குடிகள் , சு . சக்திவேல் , பக்கம் -80 . 
13. The Egyptions believed ! hat a Fabric woven from fibres 

that came from an aniinal was not so clean as one made 
from fibres that came from a plant . That is why linen was 
only used for wrapping the bodies of the dead . 
--The Story of Clothes , Agnes Allen , Page - 37 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


133 


பயன்படுத்திய பொருட்களையும் வைக்கின்றனர் என்று காண் 
கின்றோம் . எனவே இறந்தவருடன் சில பொருட்களையும் 
வைத்தல் என்பது பொது நிலையில் இங்கே 

நிலையில் இங்கே வெளிப்படும் 
எண்ணம் . ஆயின் 

பின்னைய 

எண்ணம் வெளிப்படையாக 
அமைய , மணிமேகலை , சிந்திக் கிடத்தலை இயம்பும் விதம் விளக் 
கமாகவில்லை . 


நீலகேசியிலும் காட்டில் 
பேசப்படுகின்றது . 


கூறை காணப்படும் நிலைமை 


வெள்ளின் மாலையும் விரிந்த வெண்டலை கரும் கரிந்த 
கொள்ளி மாலையும் கொடிபடு கூறையுமகலும் 
பள்ளி மாறிய பாடையு மெலும்புமே பரந்து 

கள்ளியாரிடைக் கலந்ததோர் தோற்றமும் கடிதே ( 30 ) 
கொடிபடு கூறை என்னும் இதன் பொருள் விளக்கமாகவில்லை . 


இன்று , இறந்தவர் நினைவாக அவரது ஆடையைப் பாது 
காக்கும் பழக்கத்தினைத் தமிழர் சிலர் கொண்டுள்ளனர் . 

இறப்பில் பிறர் உடுத்தும் உடையினை இரு பிரிவில் நோக்க 
லாம் . 


1. மனைவியர் உடுத்திய ஆடை ** 
2. உறவினர் ஆடை . 


(உறவினர் ஆடை 

உணர்வுகளின் இணக்கமே அன்பின் திறவுகோல் . அன்பான 
வர்கள் பிரியின் தோன்றுவது அவலமே . 


மரணச் சடங்கில் உறவு நிலைக் கேற்ப உடுத்தும் பழக்கத் 
தினர் தமிழர் . மனைவியின் நிலை இரங்கத் தக்கது என்னும் 
நிலையில் தனித்த உடையாகவே அமைய , பிற உறவினர் உடுத்தி 
யனவும் சிறந்தவையாக இருந்திருக்க முடியாது 

என்பதை 
இன்றைய நிலையும் வலியுறுத்தும் . 


14. தமிழகப் பழங்குடி மக்கள் ச . அகத்தியலிங்கம் ( பதிப்பு ) 

பக்கம் . 70 . 
கைம்பெண்டிர் உடை என்னும் பகுதியில் மனைவியர் உடை 
விளக்கப்படுகிறது . 


** 


134 


தமிழர் ஆடைகள் 


சமண 


சிந்தாமணி மரணத் துன்பத்தில் கறுப்பு உடையினை 
உறவினர் உடுத்தும் வழக்கு இருந்திருக்கலாமோ என்ற எண்ணத் 
தைத் தருகின்றது . கலுழவேகன் தன் மகனிறக்க இறுதிச்சடங்கு 
புரியச் சுடுகாட்டிற்கு வரும்போது காளக உடையினனாகக் ( 320 ) 
காட்சி அளிக்கின்றான் . காளக உடை கரிய உடை எனும் நிலை 
யில் கறுத்த ஆடையினைப் பற்றிய எண்ணம் ஈண்டு அமை 
கின்றது . மேலும் வெண்மையை மங்கலமெனக் கருதிய 
மதத்தார் கறுப்பினை அமங்கலமாகக் கருதியிருந்திருக்கவும் 
வாய்ப்புண்டு . தமிழர் இத்தகைய முறையில் உடுத்தியதாக 
எண்ணங்கள் இல்லை . எனினும் சில பாடல்கள்வழி , பொது 
நிலையில் பிரிவில் ஆடை சிறப்பாக அமையவில்லை என்பதினின் 
றும் மரணத்திலும் உறவினர் சிறந்த ஆடையுடுத்தியிரார் என்ற 
தொரு உணர்வினை நாம் கொள்ள முடிகின்றது . 
தன் தந்தையின் பிரிவை எண்ணி வருந்தும் 

அன்னி 
மிஜிலியைப் பற்றிய எண்ணமும் ( புறம் -262 ) தமிழர் வாலிது 
உடாமைதான் அதாவது தூய்மையான சிறந்த ஆடைகளை 
யுடாமைதான் காணப்பட்டதே தவிர , கறுப்பு 
யுடுத்தும் வழக்கம் இல்லை என்பதை யுறுதிப்படுத்துமாறு அமை 


உடையை 


கிறது . 


தலைவன் வினைவயிற் பிரிய , வாடியிருக்கும் நெடுநல்வா 
டைத் தலைவியின் கோலமும் , அதாவது , 
பூந்துகில் மரீஇய ஏந்து கோட்டல் குல் 

அப்மா சூர்ந்த அவிர் நூற் கலிங்க்மொடு ( நெடுநல் -145 ) 
காணப்படும் தன்மையும் இதற்கு இணக்கமான தொரு எண்ண 
மாகும் . ஈண்டும் பிரிவில் வாலிது உடாமல் தலைவனை எண்ணி 
இருக்கின்றாள் தலைவி . 

இன்றைய நிலையில் பிறமதத் தாக்கத்தின் விளைவாகக் 
கிறித்தவர்கள் கறுத்த உடை உடுத்துகின்றனர் . தமிழரில் ஒரு 
சிலர் ஒரு சிறு கறுப்புத்துணியைத் துக்கத்தின் அடையாளமாகத் 
தங்கள் உடையில் பிணைத்திருப்பதும் உண்டு . ரோமானியர்கள் 
மரணதுக்கத்தில் கறுப்பு டோகா அணிந்தனர் என்பதைக் கலைக் 
களஞ்சியம் சுட்டும் . 

முதல் இன்று வரை துக்கத்தில் கறுப்பு 
உடையைப்பற்றிய உணர்வு பிறர் கருத்தாகத்தான் காண முடி 
கின்றதே தவிர தமிழர் எண்ணமாகக் கொள்ள இயலவில்லை . 


எனவே 


அன்று 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


135 


இன்றும் இந்துக்களைப் பொறுத்தவரையில் சிறந்த புது 
ஆடைகளைத்தான் உடுத்தாரே தவிர கறுப்பு உடுத்தல் இல்லை . 
கறுப்பு ஆடையை அமங்கலம் என்று மங்கலக் காரியங்கட்கு 
பயன் படுத்தாமை தமிழரிடம் காணப்படுவதாகும் . கறுப்பு 
அமங்கலம் என்பது இந்தியரிடம் காணப்படும் பொதுவான தொரு 
எண்ணமாகவும் சுட்டுவர் ... 


தகுதியும் ஆடையும் 

தகுதிக்கேற்ப உடையுடுத்தல் பண்டு தொட்டே தமிழரிடம் 
காணப்படும் வழக்கம் . உடையின் தரத்திலும் , உடையுடுத்தும் 
முறையிலும் இம்மாறுபாடுகள் பலவற்றை இலக்கியச் சான்றுகள் 
விளக்குகின்றன . அறிஞர் எண்ணமும் இதற்கு ஒத்தமை 


கின்றது . 


10 


தகுதி என நோக்கச் செல்வத் தகுதி , பதவிக் தகுதி , இனத் 
தகுதி , என்னும் நிலையிலும் , விதவைகள் , துறவிகள் நிலை 
என்றும் தகுதிக்கேற்ற உடையினை நோக்கலாம் . 


1. செல்வம் 
மேனிலை . மாந்தர் 

மாந்தர் என்ற நிலையில் நோக்க எல்லா 
இலக்கியங்களிலுமே மிகச் சிறந்த உடையுடுத்திய நிலையில் 
காட்டப்படுகின்றனர் . இலக்கியம் வாயிலாக அறியவரும் உடை 
வகைகளுள் உயர்ந்தன அனைத்துமே உயர்நிலை மாந்தரின் 
ஆடையாகவே 

வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போது 
தெரிய வருகின்றது . ஆயின் 

ஆயின் தாழ்ந்த மக்களின் உடையாகச் 
சாதாரண ஆடைகளே பேசப்படுகின்றன . புரவலன் கொடையும் 
பாடி நிற்கும் புலவரின் நிலையும் சங்க இலக்கியத்தில் காணப் 
படும் தன்மைகள் இதனை விளக்கச் சிறந்ததொரு எடுத்துக் 
காட்டாகும் . 


15. Black was always considered 

Gal - braith Introduces India Page - 161 . 


very inauspicious 


16. The dress worn by the Tamil people varied according to 

their rank in society and the race to which they belonged . 
--Thc Tamils Eighteen hundred years ago - V. Kanaka 
sabbai , Page - 116 . 


136 

தமிழர் ஆடைகள் 
செக்கரன்ன சிலந்து நுணங்குவிற் சண் பொருபுகூஉம் 
ஒண் பூங் சலிங்கத்தைச் செல் வரும் ( மது . 431-35 ) , சில் பூங் 
கலிங்கத்தை யுடுத்திய செல்வ மகளும் ( கலித் . 55 ) காட்டப்பட , 
சருந்து வராடை உடுத்திய இடையனையும் (சலித் . 108 ) , 
மாசொடு குறைந்த உடுக்கையளாக ஏழைப்பெண்ணும் காட்டப் 
படல் போன்ற பல நிலைகள் அமைகின்றன . இந்நிலையே இன்று 
வரையிலும் தொடரும் ஒன்று . எனவே செல்வத்தில் உயர்ந்தோர் 
சிறப்பு ஆடைகளையும் , இல்லாதார் இழிந்த ஆடைகளையும் 
உடுத்துதல் செல்வத் தகுதியின் விளைவே என்பது வெளிப்படை . 
செல்வத்தை அளவிடும் சருவிசளுள் ஆடையும் ஒன்று என்பது 
இதனால் புலனாகின்றது . 
2. பதவி 

புறங்காற் றாழ்ந்து , போர்னல முற்றி 
நிலந்தோய்புடுத்த நெடு நுண்ணாடையர் 
தானை மடக்கா மானமாந்தராக 

( 1.32 : 63-65 ) 
அரசன் முன் நிற்கும் கணக்கரையும் , திணைத் தொழிலாளரை 
யும் காட்டும் பெருங்கதை , 

சிந்தாமணி உலக மன்னவன் திருநாளொளி முடி அணிந்து 
நின்றவர் போற் பூத்தன கோங்கம் என்றும் பைந்து கின் முடி 
அணிந்து அவர் பின் உலவு காஞ்சுகியவர்போற் பூக்தன மர வம் 
( 1568 ) என்று உவமை வாயிலாகப் பதவிக்கேற்ற உடையினைச் 
சுட்டும் . கோங்கம் - பலவும் , சக்கரவர்த்தி முடிசூடும் நாளிலே 
முடிசூடிச் சேவிக்கும் அரசரைப் போலே பூத்தன ; மரவம் மயிர்க் 
கட்டு கட்டி அவ்வரசர் பின்னே திரியும் சட்டையையுடைய 
மிலேச்சரைப்போலச் சேரப் பூத்தன என்ற உரை இதனை 
விளக்க வல்லது . 

கம்பன் பல இடங்களில் தகுதிக்கேற்ற உடையின் தன்மை 
யினை இயம்புவான் . உடுத்தும் முறையில் ஈண்டு பெரும் 
பாலானவை அமைகின்றன . 

இராவணன் முன்னால் நிற்கும் யமன் சேலையார் வாய் 
புதைத்தான் போன்று ( ஆரணிய . 570 ) அனுமனும் சில இடங் 
களில் காட்சி தருகின்றான் . 

வணங்கி நாணி 
வாய்புதைத்து , இலங்கு தானை 
முன் தலை ஒதுக்கி நின்ற மொய்ம்பன் 

( 10516 ) 
என்றும் , 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


137 


வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் 
நுணங்கிய கேள்வியான் 


( 6576 ) 


எனவும் வாயினை மறைத்துக் கொண்டும் , ஆடையினை ஒதுக்கிக் 
கொண்டும் நிற்கும் நிலையினைக் காண்கின்றோம் . 


உரை 


இவ்வெண்ணம் கம்பன் காலத்தில் அல்ல ; தொல்காப்பியர் 
காலத்திலேயே இருந்திருக்கக் கூடும் என்பதைப் பேராசிரியர் 

உணர்த்தும் . அடக்கம் என்பது உயர்ந்தோர் முன் 
அடங்கி ஒழுகும் ஒழுக்கம் . அவை , பணிந்த மொழியும் தணிந்த 
நடையும் தானை மடக்கலும் , வாய்புதைத்தலும் முதலாயின 
( தொல் , பேரா . 12 ) என்று அடக்கம் என்பதற்கு உரிய இயல்பு 
களுள் தானை மடக்கலும் வாய்புதைத்தலும் அடங்கும் என்று 
உரைப்பர் . 

இக்காட்டுகளை நோக்கத் தன்னைவிடத் தகுதியுடை 
யோருக்கு மரியாதை கொடுக்கவேண்டும் . என்ற பண்பு காரண 
மாகத் தமிழர் இவ்வழக்கிைைனக் கொண்டிருந்திருக்கலாம் என்று 
தோன்றுகிறது . பெரியோர் அவையுள் ஆடை இகவார் என்ற 
நீதி நூற்கருத்தும் ( ஏலாதி . 75 ) இதனோடு ஒத்ததே . 


னம் 


இனத்திற்கு ஏற்ப அதாவது சாதிப் பகுப்பிற்கு ஏற்ற உடை 
யும் இருந்திருக்கலாம் என்பதைச் சில எண்ணங்கள் தெளிவு 
படுத்துகின்றன . சிலப்பதிகாரத்தில் பொங்கொளி யரத்தப் 
பூம்பட்டுடையினனாக அரசபூதமும் ( 22:46 ) , உரைசால் பொன் 
னிறம் கொண்ட உடையினனாக வணிகபூதமும் ( 22:67 ) , காழகம் 
செறிந்த வுடையினனாக வேளாண் பூதமும் ( 22:91 ) என இனத் 
திற்கேற்பப் பூதங்களின் உடை வேறுபாட்டைச் சுட்டுவார் 

ளங்கோ . வெளிப்படையாக இனங்களின் உடைமாறுபாடு 
விளங்காவிடினும் குறிப்பாகச் 

சுட்டுவதாக 

இதனைக் 
காள்ளலாம் . 


ஏனோர் பிறர்க்கும் இவையென வகுத்த 
அணியுமாடையு மணியுநல்கி 


( 5.4 : 91-94 ) 


என்னும் பெருங்கதைக் குறிப்பும் இவ்வெண்ணத்திற்கு அரணா 


கின்றது . 


தமிழர் ஆடைகள் 


138 


சோழர் கல்வெட்டில் 

கல்வெட்டில் இடம்பெறும் , சிறு விளக்குகளும் 
பானைகளுள் செய்து விற்கும் குயவர்கள் ஒரு மேலாடை அணிந்து 
கொள்ளலாம் ; இடையர்கள் இறந்தவர்கள் மேல் பச்சைப் பட்டு 
புலியூர்ப்பட்டு போன்றவற்றைப் போர்த்திக் கொள்ளலாம் . 
என்ற உரிமைகளும் , தோள்சீலைப் போராட்டம் நடத்தி 
நாடார் வென்ற பிற்காலச் சான்றும் சாதிப்பகுப்பிற்கு ஏற்ற 
முறையில் உடை வகையில் சட்ட திட்டங்களையும் தமிழர் 
கொண்டிருந்தனர் . என்பதைத் தெளிவாக்குகின்றன . இச்சட்ட 
திட்டங்கள் பழங்காலத்திலேயே உலகம் முழுமையும் காணப் 
ஆடைகளின் 

எண்ணிக்கையும் வரையறுக்கப் 
பட்டன .2 ° இவற்றுடன் தமிழர் நிலையை ஒப்பிட , பிற்காலத் 
தில் தான் சட்டம் என்னும் நிலையில் இவ்வெண்ணங்களைக் 
காணினும் ஆதிமுதலே வரன்முறைகள் இருந்துள்ளன என்பதை 
உணர்ந்துகொள்ள முடிகின்றது . 


பட்டது .19 


இவற்றைத் தவிர வயதில் மூத்தோர்க்கு மதிப்பு அளிக்க 
வேண்டும் என்ற எண்ணமும் தமிழரிடையே இருந்தமையினைச் 
சில எண்ணங்கள் வெளிப்படுத்துகின்றன . 


17. கல்வெட்டுக்களால் அறியப்படும் சோழர் காலத்திய 
சமுதாய அமைப்பு , க . த . திருநாவுக்கரசு, 

, கல்வெட்டுக் 
கருத்தரங்கு , பதிப்பாசிரியர் ஆர் . நாகசாமி , பக்கம் -228 , 

229 . 
18. The Nadars of Tamilnad Robert L. Hardgrave , J. C. 

Page - 55 . 
19. From time to time Kings and Queens passed sumptuary 

laws , designed to curb this extravagance in dress and 
sharply signifying the quality of clothes and ornament 
which could be worn by people according to their social 
status . 

-- Discovering Costumes - Audery | barfoot , Page -27 . 
20. So in 594 B.C. a law , was passed ordaining that no women 

to wear more than three garments . This is an early 
example of a kind of order which as we shall see has been 
issued again and again in country after country in an 
attempt to make people dress as the government of the 
time thought they should .... 
-- The Story of Clothes - Agnes Allan , Page - 57 . 


was 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


139 


லக்கியமாகிய ஆசாரக் கோவை , 
மோட்டுடைப் போர்வையோ டேக்கழுத்துந் தாளிசைப்புங் 
காட்டு ளே யாயினும் பழித்தாரமாந்தம்மின் 
மூத்த உளவாகலான் , 

( 91 ) 


என்கின்றது . 


காட்டில் நடந்து செல்லும்போது தம்மினும் மூத்த மரங்கள் 
உளவாகவான் போர்த்துச் செல்லல் கூடாது என்னும் இதன் 
கருத்து தம்மினும் வயதில் முதிர்ந்த மாந்தர்க்கு மதிப்பு கொடுக் 
கும் பொருட்டுப் போர்வை போர்த்தலில்லா தன்மையை இயம்பு 


கின்றது . 


நீலகேசியுரையின் கண்ணும் இத்தகைய தொரு எண்ணத் 
தினைக் காண்கின்றோம் . 


இனி , துவராடை போர்ப்பது 

நடுநாட்டினர் வழக்க 
மன்றோ ? இந்நாட்டில் மூத்தார் முன்னிலையார் போர்வை 
வாங்குதல் போல என்னை ? 


மூத்தார் முன் மத்தியத்தார்போற் போர்வை 

போர்த்திட்டான் 
வாய்த்திரா வகை வேண்டித்துவர் துன்னம் வகுத்திட்டான் 
என்பதாகலின் ( நீலகேசி உரை 190 ) . 


எனவே 


இவ்வுரையின்படி இத்தகையதொரு முறையில் 
வயதில் முதிர்ந்தோர்க்கு மதிப்புக் கொடுக்கும் இயல்பு காலங்கால 
மாகத் தமிழரிடம் காணப்பட்டதொரு பழக்க வழக்கமாகும் 
என்பதனை உணர முடிகின்றது . 


கைம்பெண்டிர் 

தெய்வந் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யும் மழை 

( குறள் . 55 ) 


என்ற நிலையில் பெண்ணெனும் நல்லாருக்கு இறையாற்றலைத் 
தரும் சக்தி , கொண்டவனால் அவள் அடையப்பெறும் ஒன்றா 
கும் . இவ் வாழ்க்கையில் தலைவன் மனமகிழ அவள் வாழும் 
வாழ்க்கையைப் புலவர்கள் சிறப்பாக ஓவியமாக்கிக் காட்டு 


கின்றனர் . 


-140 


தமிழர் ஆடைகள் 


கணவனை 


இத்தகைய அவளது பெரும் சிறப்பு அவள் 
இழந்த நாளிலேயே விடை பெற்றுவிடுகின்றது . கைம்பெண்டிரின் 
நிலை மிகவும் இரங்கத் தக்கதொன்று என்பது தமிழர் 
சமுதாயத்தின் அன்று முதல் இன்றைய வரலாறுவரையிலும் 
பார்க்கத் தெளிவுறும் . 


அணில் வரிக் கொடுங்காய் வாள்போழ்ந்திட்ட 
காழ் போனல் விளர் நறுநெய் தீண்டா 
தடையிடைக் கிடந்த கைபிழி பண்டம் 
வெள்ளெட் சாந்தொடு புளிப்பெய்தட்ட 
வேளை வெந்தை வல்சியாகப் 
பரற் பெய் பாயின்று வதியும் 
உயவர் பெண்டிர் 


( புறம் . 246 ) 


என்னும் பெருங்கோப்பெண்டின் உரை , கைம்மை மகளிரின் 
அவல வாழ்க்கையை படம் பிடித்துக் காட்டும் சிறப்பானதொரு 
சான்றாகும் . சமுதாய மதிப்பினைப் பெறாத நிலையில் இவர்கள் 
தான் முன்பு உடுத்திய ஆம்பலின் அல்லியை உண்டும் , நூல் 
நூற்றுப் பிழைத்ததாகவும் ( புறம் . 125 ) மேலும் சில எண்ணங் 
களைக் காண்கின்றோம் . 


இதனுடன் , தலைவனுடன் ணைந்து வாழும் மகளிர் 
சிறந்த உடைகளை யுடுத்தியும் , பல்வகை அழகுக் கோலங்களால் 
அதாவது சந்தனம் பூசுதல் , தொய்யில் எழுதுதல் போன்றவற் 
றால் தங்களை அழகு படுத்தியும் கொண்டனர் . எதிராக 
விதவைகள் இவற்றையெல்லாம் இழந்து காட்சி தருகின்றனர் . 

க்கோலத்தில் அவர்களின் ஆடை , எத்தன்மையில் இருந்தது 
என்பதையும் சில காட்டுகள் உணர்த்துகின்றன . 


ஆர்கொலோ உரை செய்தார் என் 
அருள் வர சீற்றம் அஃக 
பார்குலாம் எழு வெண் திங்கள் 
பகல் வந்த படிவம் போலும் 
ஏர்குலாம் முகத்தினாளை 
றைமுகம் எடுத்து நோக்கி 
தார் குலாம் அலங்கல் மார்பன் 
தாயரை நினைத்து நைந்தான் 


( கம்ப . 4424 ) 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


141 


இலக்குவன் காணும் தாரையின் கோலம் இது . தந்தையையிழந்த , 
தன் தாயரை இலக்குவனுக்கு நினைவூட்டும் வண்ணம் அமையும் 
இத்தோற்றம் , நமக்குக் கைம்மைக்கோலம் என்று ஒன்று 
இருந்ததைத் தெரிவிக்கின்றது . இக்காட்சியை விளக்குகின்ற 
கம்பன் , 


மங்கல அணியை நீக்கி , மணி அணி துறந்து வாசக் 
கொங்கு அலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் கொட்டாப் 
பொங்கு வெம் முலைகள் பூகக் கழுத்தொடு மறையப் 


போர்த்த 


நங்கையைக் கண்ட வள்ளல் நயனங்கள் பனிப்ப நின்றான் 

( கம்ப . 4425 ) 


என்கின்றான் . ஈண்டு , மங்கல அணியை யிழந்து , அழகு செய்யப் 
படாத தனங்களைக் கழுத்தொடு மறையும்படியாகப் போர்த்திய 
நிலையில் தாரை அமைகின்றாள் . பல மங்கலக் கோலங்களை 
எல்லாம் அவள் இழந்து காட்சி தருகின்றாள் . மங்கல அணி 

ல்லை . மணி அணிவு இல்லை . கோதை இல்லை . மார்பில் 
குங்குமம் சாந்தம் பூசவில்லை . ஆயின் மார்பை மறைத்துப் போர்த் 
தியுள்ளாள் என்னும் காட்சி கைம்பெண்டிரின் கோலத்தினைத் 
தெள்ளத் தெளிவாக நம்முன் படம்பிடித்துக் காட்டுகின்றது . 


எனவே 


கைம்பெண்டிர் , 

தங்கள் 

மார்பை மறைத்துக் 
கொள்ளும் வழக்கினைக் கொண்டிருந்தனர் என்பது ஈண்டு 
தளிவாகின்றது . 


நறுந்தொகைப் பாடல் ஒன்றில் உடுத்த ஆடை கோடியாக 
இருக்க , முடித்த கூந்தலை விரிக்கும் நிலையைக் ( 56 ) காட்டுவார் 
கவிஞர் . 


கோடி 


என்பது 


இங்கு , விதவைகள் உடுத்திய ஆடை கோடியாகக் காட்டப் 
படுகின்றது . 

புத்தாடையைக் குறிக்கும் 
சொல்லாகும் . எனவே மனைவி புத்தாடை அணிந்து காணப்படு 
கின்றாள் என்னும் பொருள் அமைகின்றது . கணவனை இழந்த 
மனைவியின் நிலை துன்பிற்குரிய தொன்றாகும் . இத்தகைய 
நாளில் புத்தாடை உடுத்தல் என்பது உறுதியாகச் சிறந்த ஆடை 
என்னும் பொருளில் இருந்திருக்க வாய்ப்பில்லை . எனவே வேறு 
பொருளே அமைந்திருக்க வேண்டும் . 


142 

தமிழர் ஆடைகள் 
இன்று கோடி என்னும் சொல் , வெளுக்காத , வெண்ணிற 
ஆடையைக் குறித்தும் வழங்குகின்றது . கோடி நிறம் என்றும் 
இவ்வண்ணத்தைக் குறிப்பிடுகின்றோம் . எனவே இப்பொருள் , 
சூழல் கொண்டு பார்க்க , வெண்ணிற ஆடையையே ஈண்டு 
கோடி என்னும் சொல் குறித்திருக்க வேண்டும் எனவும் , 
விதவைகள் வெள்ளையாடை யுடுத்தல் அன்றே தொடங்கிவிட்ட 
தொரு மரபு எனவும் , கொள்ளல் பொருத்தமானதாகும் . 


இன்று விதவைகள் வெண்ணிற ஆடையுடுத்தல் பற்றிய 
எண்ணம் தமிழரிடையே பரவலாக அமையினும் , ஒரு சில 
இடங்களில் தான் இப்பழக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக் 
காண்கின்றோம் . சில சமுதாயத்தினரிடையே , கணவனை இழந்த 
மனைவிக்கு , அவளது மருமகன் முறையுள்ளோர் வெள்ளையுடை 
எடுத்துக் கொடுக்கும் வழக்கு இன்றும் ( கன்னியாகுமரி மாவட்டம் ) 
நடை முறையில் இருப்பது பழமரபினைப் 

புலப்படுத்து 
வதாகலாம் . 


வெண்ணிறத்தைத் தூய்மை எனக் கருதிய தன்மை சங்கப் 
பாக்களிலேயே பரந்து காணப்படும் ஒன்று . கற்புக்கு முல்லையைச் 
சுட்டியதும் இவ்வடிப்படையிலேயே . எனவே விதவைகள் தங்கள் 
வாழ்வு முடிந்தது என்ற எண்ணத்தில் மனம் தூய்மையாக 
இருக்கவும் , தன்னைப் பிறருக்கு உணர்த்தவும் , பிறர் விரும்பாதி 
திருக்கவும் வழி செய்யவல்லது என்னும் நம்பிக்கை யடிப்படை 
யிலும் வெண்ணிற ஆடையினை உடுத்தியும் , மார்பினை 
மறைத்தும் வந்து இருக்கலாம் . அல்லது பிறமகளிரிடம் இருந்து 
பிரித்துக்காட்டச் சமுதாயம் அளித்த வரன்முறையாகவும் இது 
இருந்திருக்கலாம் . 


இன்று பல இடங்களில் விதவைகள் வண்ண ஆடை உடுத்து 
கின்றனர் . கணவன் இறந்தவுடன் அவனுடன் உயிர் துறத்தல் 
அல்லது அவனது நினைவாகத் துறவு வாழ்க்கை வாழல் அன்றைய 
மனைவிமார்களுடைய நிலை இதற்குச் சமுதாயக் கட்டுப்பாடும் . 
காரணமாக இருக்கலாம் . ஆயின் இன்று கணவன் இறப்பின் 
மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற சமுதாயச் சூழல் 
அவர்கள் மனநிலை மாற்றத்திற்குக் காரணமாகின்றது . எனவே 
இயற்கையாக உடையிலும் மாற்றம் அமைகின்றது . மேலும் 
இத்தகைய நம்பிக்கைகளை எல்லாம் எண்ணிக் கொண்டிராத 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


143 


உழைக்கும் . மக்களிடமும் இம் மாற்றத்தைக் 

மாற்றத்தைக் காணும் நாம் 
சமுதாய வளர்ச்சிக்கு ஏற்ப எண்ணங்கள் மாறுபடும் தன்மையை 
யுணர்ந்து கொள்ள முடிகின்றது . விதவைகளின் வெண்ணிறவுடை 
பற்றிய நம்பிக்கை தமிழர் நம்பிக்கை மட்டுமன்று . இந்தியரின் 
பொது நம்பிக்கையுமாகும் . 1 


துறவிகள் 

ஆற்றின் இழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்வானிடத்தினின்றும் 
வேறுபட்டோர் துறவிகள் என்பதனை ஆடைபற்றிய எண்ணங் 
களும் வெளிப்படுத்தும் . 


உலக 


இவ்வுலக இன்பத்தைத் துறந்து , மேலுலக இன்பம் அடைய 
விழைதலே துறவின் குறிக்கோள் . எனவே தங்கள் இலக்கினை 
நோக்கி ஐம்பொறிகளையும் செலுத்தத் தங்களைச் சில கட்டுப் 
பாட்டிற்குள் வைத்துக் கொள்கின்றனர் துறவிகள் . 
இன்பங்களுள் ஒன்றாகிய ஆடையினையும் வெறுக்கின்றனர் .. 
சிறந்த உடைகளைத் தவிர்க்கின்றனர் . பிற இல்வாழ் 
மாந்தரிடமிருந்து தனிப்பட்டவர் என்பதை உணர்த்தவும் 
இவர்கள் தங்களுக்கென்று தனித்த உடைகளை உடுத்தும் 
பழக்கத்தினைப் பின்பற்றியிருக்கலாம் . 


துறவிகளின் குறிக்கோள் ஒன்று எனினும் அவர்கள் மதக் 
கோட்பாட்டிற்கு ஏற்ப ஆடைகளில் மாற்றம் அமைகின்றது . 


இந்துமதம் 


கல்தோய்த்து டுத்த படிவப் பார்ப்பானையும் ( முல்லை . 37 ) 
சீரை தைஇய யுடுக்கையுடைய முனிவரையும் ( திருமுருகு . 126 ) 


21. The widow , who in ladia is expected to be a pattern of 

piety is enjoyed by her religion to draps herself only in 
white , this being the colour most expressive of the ideal 
virtue and renunciation which is the goal of her remaining 
life upon earth . A true suttes is one whom love not fire 
consumes from the ambers of such a devotional sacrifice . 
There arises that ourest form of ascerticism whicb geocrates 
a spontaneous disguest for colour and embellishment and in .. 
content with white börderless and patteraless garment. 

- Costumes of India and Pakistan , S. N. Dar , Page - 145 . 


144 


தமிழர் ஆடைகள் 


சங்க இலக்கியத்தில் காண்கின்றோம் . கம்பராமாயணத்தில் காடு 
செல்லும் இராமன் முதலிய மூவரும் சீரை அணிகின்றனர் ( 1843 ) , 
அரண்மனைக்கு வந்த முனிவர்க்கு அளிக்க மரவுரி வைத்திருப்பர் 
என்ற உரையாசிரியரின் விளக்கமும் ( 1919 ) , தன்னிடமிருப்பது 
மரவுரிமட்டுமே என்ற முனிவர் கூற்றும் ( 659 ) அக்காலத்தில் 
துறந்தோரும் முனிவரும் மரவுரியை ஏற்றுக் கொண்டிருந்தனர் 
என்பதனை உணர்த்த வல்லது . இன்றைய நிலையில் இந்துமதத் 
துறவிகள் காவியாடை புனைகின்றனர் . மரவுரி , காவியாடை 
இவற்றை நோக்க யாவரும் வேண்டாத , விரும்பயியலாத 
ஆடைகளைத் துறவிகள் தங்களுக்குரியதாக ஏற்றுக் கொண்டி 
ருக்கின்றனர் என்பது தெளிவாகின்றது . 


உடல் 


புத்த மதம் 

புத்தமதத் துறவிகளின் ஆடை பெரும்பாலும் 
முழுவதும் போர்த்தியது 

போர்த்தியது போன்ற நிலையிலேயே இன்று 
காண்கின்றோம் . அன்றும் இவ்வாறே இருந்திருக்கலாம் 
என்றதொரு உணர்வினை இலக்கியங்கள் தருகின்றன . 


மணிமேகலையில் சங்க தருமன் என்ற புத்த முனிவன் , 


கதிர் சுடுமமயத்துப் பனிமதிமுகத்தோன் 

பொன்னிற் றிகழும் பொலம்பூ வாடையனாக ( 5 : 60-61 ) 
காட்டப்படுகின்றான் . 


நீலகேசி புத்தமதத் துறவியரின் உடையினைப் பற்றிய பல 
எண்ணங்களை விளக்கமாகத் தருகின்றது . செம்படம் , துவ 
ராடை போன்ற இவர்களின் உடையின் நிறம் பற்றிய உணர்வை 
யும் , முழு மெய்யினையும் போர்க்கும் இவர்கள் இயல்பும் பல 
இடங்களில் சுட்டப்படுகின்றன . 


பூங்கமழ் காராடை போர்த்த வெம்புக்தர் 
படம் புனைந்தவர் கடாம் தாம் 
து செம்படர்கள் இறைவன் உறையும் 


- நீல . 259 

360 
464 


மேலும் நீலகேசி வாதம் புரியும் தன்மையில் , இவ்வாறு முழு 
மெய்யும் போர்த்தலுக்குரிய காரணம் என்ன என்று வினவு 
தகின்றாள் . அற்கு , புத்த முனிவன் ஒருவன் , 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


145 


போது 


வீடிற்கே யெனின் ஞானம் வேண்டாதே முடியுமாற் 
பீடிற்கே யெனி னின்னிற் பெருஞ் செல்வர் திருந்தினார் 
மூடிற்றின் பயனென்னையெனவினவ மொக்கலனு 
மூடிற்றுஞ் சிறிதுள தாலுரு வறிதற்கென மொழிந்தான் 

( 272 ) 
என்கின்றான் . 

இதற்கு நீலகேசி , 
படைப்பெளிதாற் கேடரிதாற் பல கள்வர் நவையாரா 
லுடைக் கியைந்த வொலியற்றா லூன்றருவார்க் 

குணர்த்துமால் 
விடக்கமர்ந்த வுள்ளத்தாய் வேடமு மறிவிக்குந் 
தொடர்ப்பாடும் பெரிதன்றாற் றொட்டை நீபூணியோ 

(273 ) 
எனப் பதிலிறுக்கின்றாள் . 

துறவுக்கு இவ்வுடை தேவையில்லை . தோலே 
மானது என்றுணர்த்துகின்ற தன்மை இதனுள் அமைகின்றது . 
இவண் , புத்தமதத்தாரின் உடையினையும் , அவற்றை எள்ளும் 
பிறமதத்தார் இயல்பினையும் நாம் அறியக் கூடுகின்றது . 
கலிங்கத்துப் பரணியில் , 
குறியாகக் குருதிக் கொடி ஆடையாகக் 

கொண்டுடுத்துப் போர்த்துத் தங்குஞ்சி முண்டித்து 
அறியீரோ சாக்கியரை யுடை கண்டால் என் 

அப்புற மென்றியம்பிடுவார் அநேகர் ஆங்கே ( 458 ) 
என்று போர்வீரர்கள் பிழைத்துச் செல்லும் நிலையில் பௌத்தத் 
துறவுக் 

கோலம் பற்றிய எண்ணம் அமைகின்றது . இவ் 
வெண்ணங்கள் காவியுடையினை யுடுத்தியும் , போர்த்தியும் 
காணப்பட்ட பௌத்தத் துறவியரின் நிலையைத் தெளிவாக்க 
வல்லன . 

பெண் துறவிகளின் உடையினைப் பற்றிய எண்ணம் வெளிப் 
படையாகத் தெரியவில்லையாயினும் ஒருசில எண்ணங்கள் தனிக் 
கோலம் இருந்தமையினைத் தெளிவுபடுத்த உதவுகின்றன . 

மாதவி , மணிமேகலையை , 
கோதைத் தாமம் குழலொடு களைந்து 
டேதித்தானம் புரிந்தறம் கொள்ளத் 

(27 :107-8 ) 


146 


தமிழர் ஆடைகள் 


துறவறப படுத்துகின்றாள் ,, இவண் புத்த மதத்துறவியர் 
தங்கள் தலையை மழித்தல் என்ற உணர்வு மட்டுமே வெளிப்படு 
கின்றது . ஆடைபற்றிய குறிப்பில்லை . 


சாத்தனார் இக்கோலத்தைப் பிக்குணிக் கோலம் என் 
ரைப்பார் . 


கைக் கொண்டெடுத்த கடவுட் கடிஞையொடு 

பிக்குணிக் கோலத்துப் பெருந் தெரு அடைதலும் (15 :57-8 ) 
என மணிமேகலை காட்டப்படுகின்றாள் . 

மேலும் பிறர்பின் செல்லாப் பிக்குணிக் கோலம் என்றும் 
( 23:25 ) பிக்குணிக் கோலத்தின் தன்மை சுட்டப்படுமாற்றைக் 
காண , காணும் போதே பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய துறவுக் 
கோலம் என்பது தெளிவாகின்றது . எனவே ஆடவர் போன்று 
இவரும் காவியுடை அணிந்திருக்கலாம் எனத் தோன்றுகிறது . 


பிக்குணிக் கோலம் என்பதனை விளக்கும் உ.வே. சாமி 
நாதைய்யர் அவர்கள் , துறந்தோரில் ஆண்பாலாரைப் பிக்ஷக்கள் 
என்றும் , பெண்பாலாரைப் பிக்ஷணிகளென்றும் கூறுதல் 
பெளத்த சமய மரபு ( மணி . 15:58 ) என்று காட்டுவார் . பிஷணி 
ஒருத்தி கஞ்சுகம் அணியாது சென்று தண்டனை பெற்றாள் 
என்னும் எண்ணம் வடநாட்டறிஞர் கருத்தாகக் காணப்படு 
கின்றது . 22 எனவே அங்கு புத்தமதத் துறவி சட்டை போட்டி 
ருந்தாள் எனக் 

காண்கின்றோம் . நம் இலக்கியங்களைப் 
பொறுத்தவரையில் சமணத் துறவிகளுக்குத் தான் இக்கட்டுப் 
பாடு இருந்ததாகத் தெரிகின்றதே தவிர , புத்தமதத் துறவியின் 
மேலாடை பற்றிய எண்ணம் ஏதுமில்லை . எனவே . பிற பகுதித் 
துறவிகளுடன் இவர்களை ஒப்பிட்டுப் பிறர் பின் செல்லாத பிக் 
குணிக் கோலம் என்று சுட்டும் தன்மையில் , ஆடவர் போன்று 
இவர்களும் உடுத்தியும் போர்த்தியும் ஆடை அணிந்திருக்கக் 
கூடும் என்பது உறுதிப்படுகின்றது . 


22 , The bhikkhunis also seem to have been allowed the use of 

Kancuka (bodice) because at one place it was mentioned 
that bhikkbuni who went to a village without bodice had 
to perform prayascitta . 
-- Costumes Textiles Cosmetics & Coiffure - Dr. Moti 
chandra , Page - 13 , 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


147 


இந்து மதத் துறவிகளைப் போன்று இவர்களும் காவியாடை 
உடுத்தும் தன்மைக்குரிய காரணம் புலப்படவில்லை . அவர்கள் 
போன்று , அனைத்தையும் துறந்த மனப்பான்மை காரணமாகப் 
பிறர் விரும்பாத உடையினை இவர்களும் ஏற்றுக் கொண்டிருக் 
கலாம் அல்லது ஆசையை ஒழித்தல் வேண்டும் என்ற புத்தமதக் 
கொள்கையின்படி ஆடையின் மேல் உள்ள ஆசையையும் ஒழித்து 
இருக்கலாம் . 


சமணமதம் 

சமணமதத் துறவிகளின் ஆடைபற்றிய எண்ணங்கள் பல 
காட்டுகள் வழிப் புலனாகும் ஒன்று . 


நாணமும் உடையும் நீத்து - இருக்கும் துறவியரை 
மணிமேகலையும் ( 3:88 ) மணியுறை கழிப்பதுபோல் துகில் நீக்கிய 
சீவகன் நிலையைச் சிந்தாமணியும் ( 30:28 ) அரைக் கலிங்கம் உரிப் 
புண்ட கலிங்கர் எல்லாம் சமணரெனச் சொல்லிப் பிழைக்கும் 
தன்மையைக் கலிங்கத்துப் பரணியும் ( 466 ) காட்டும் தன்மையில் 
சைனத் துறவிகள் தங்கள் உடையினையும் துறந்து துறவறம் 
பூண்ட தன்மை விளக்கமுறும் . 

சமணத் துறவிகள் ஆடையின்றி இருந்தனர் என்பதற்குத் 
திருச்செங்கோட்டில் கிடைக்கும் சமண முனிவர் படுக்கையைப் 
பற்றிய எண்ணமும் அரணாகின்றது . 

நீலகேசியில் , புத்தமதத்தினரைப் பழித்துரைக்கும் தன்மை 
யில் , நீலகேசி தன் சமயமான சமண சமயத்தின் சிறப்பினை 
உரைக்கின்றாள் . ஆங்கு , 

புனைவு வேண்டலர் போக நுகர்விலர் 
நினைவிற் கேயிடை கோளென நேர்தலா 
வினையவும் மலமேறினு மென்செய 
அனையதான் மாக்கள் யாக்கையின் வண்ணமே 

( 319 ) 
என , தியானத்திற்கு இடையூறு 

டையூறு என எண்ணி உடை முதலிய 
வற்றை வெறுக்கும் அவர்களின் மனநிலையைக் குறிப்பிடு 
கின்றாள் . இதனையே , பொதுநிலையில் சமண இலக்கியங்கள் 
அனைத்தும் நவில்கின்றதை நாம் காண்கின்றோம் . 
23. ஆய்வுக் களஞ்சியம் - திருச்செங்கோடு , கொடுமுடி சண்முகம் 

பிரகதம் தேனோலை , 1979 , பக்கம் -3 . 


11 


148 


தமிழர் ஆடைகள் 


உரிய் அவர் 


மூடு கூறையின் மூடல் பிறவிக்கு வித்து என்று சிந்தாமணி 
உரைக்கும் தன்மை , ( 1427 ) ஆடையை அகற்றலுக்கு உ 
களின் நம்பிக்கையை விளக்கவல்லது . கூறையின் மூடல் பிறவிக்கு 
வித்து ; அதனை அகற்றின் தான் பிறவியை அறுக்கலாம் என்ற 
நம்பிக்கையைக் காண உடம்பை மூடல் பிறபற்றுகளுக்கும் வழி . 
வகுக்கவல்லது என்ற எண்ணமே இதற்கு அடிப்படையாக இருக் 
கலாம் என எண்ணத் தோன்றுகிறது . 


பாயுடுத்தல் என்றதொரு வழக்கினைச் சமணர்க் குரியதாகப் 
பெரிய புராணம் உரைக்கும் (திருஞான 724 ) . எனவே சமணருள் 
பிரிவினர்க் கிணங்க நம்பிக்கைகள் மாறுபட்டன என்பதும் 
தெளிவு பெறும் . 


சமணத் துறவிகளில் ஆடவரே அன்றி , பெண்டிரின் நிலை 
யையும் இலக்கியக் காட்டுகள் தெளிவாக்குகின்றன . 


காமன் கண் புடைத்திர்ங்கும் வண்ணம் எழின் முலை நெற்றி 
சூழ்ந்த தன்மையையும் ( 2993 ) , இடை , கவல் வருந்தும்படி 
மார்பை மறைத்தும் , போர்த்தும் காணப்படும் நிலையையும் 
( 1783 ) சிந்தாமணி உரைக்கும் . எனவே 

எனவே சமணத் துறவியருள் 
மகளிர் அரையாடையுடன் மார்பையும் மறைக்க 

மறைக்க வேண்டும் 
என் றதொரு எண்ணம் இருந்தது என்பது தெரிய வருகின்றது . 
இந்தியாவின் சில பகுதிகளில் துறவிகளுக்கென்று இக்கட்டுப் 
பாடு இருந்திருக்கலாம் என்பது தண்டனை பெற்ற புத்தமதத் 
துறவியுடன் , பெண் துறவியர் பற்றிய டாக்டர் மோதிச்சந்திரா 
வின் கருத்தாலும் விளக்கமுறும் .24 


எனவே சமண மதத்தைப் பொறுத்த வரையில் ஆடவர் 
உடலை மூடாதும் , மகளிர் மூடியும் காணப்படவேண்டும் என்ற 
எண்ணங்களின் அடிப்படையில் அவர்களின் ஆடையும் அமையக் 
காண்கின்றோம் . இம் முரணுக்குக் காரணம் என்ன என்பது 
தெளிவாகப் புலனாகவில்லை . 


24. Ordinarily the nuns did not cover their sides or chest but 

after adolescence when their breasts developed they could 
cever them .. 
_Costumes Textiles Cosrnetics & Coiffure - Dr. Moti. 
chandra , Page- 63 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


149 


எனினும் மூடுகூறையின் மூடல் பிறவிக்கு வித்து என்னும் 
நம்பிக்கை ஆடவர்க்கே உரியதாகக் கருதப்பட்டு இருத்தல் 
வேண்டும் . விதவைகள் , , பிற மதத்துறவிகள் , பிறமாந்தரிட 
மிருந்து தங்களை இனம்பிரித்துக் காட்ட , தனித்த உடை 
அணிந்தமை போன்று , சமண மதத்தில் துறவற மகளிர் உடல் 
முழுவதையும் மூடுவதைப் பழக்கமாகக் கொண்டனர் என 
நினைக்கலாம் . 


அனைத்துத் துறவிகளின் உடைபற்றிய எண்ணங்களையும் 
நோக்கத் துறவுக்கு அழகுபடுத்தல் தேவையற்றது . அழகைக் 
குறைத்தல் நன்மை பயக்கவல்லது . அடிப்படைத் தேவைகளை 
மட்டுமே ஏற்கவேண்டும் எனும் கொள்கைகளே காரணமாக 
இருந்திருக்க வேண்டும் எனத் தோன்றுகிறது . 


பான 


தொழிலும் ஆடையும் 
தொழிலுக்கேற்ப ஆடையுடுக்கும் வழக்கு இன்று இயல் 

ஒன்றாக விளங்குகிறது . அன்றும் தமிழர் தொழிலுக் 
கேற்ப உடை உடுத்தினர் என்பது இலக்கியம் வெளிப்படுத்தும் 
உண்மை . தமிழரின் தொழிலுக்கேற்ற ஆடைகள் எந்தெந்த 
முறையில் அவனுக்கும் அவனது தொழிலுக்கும் 

பயன் 
பட்டிருக்கக் கூடும் என்பதனை இவண் நோக்கலாம் . 


போர் 


கோலங் கோடலில் ஆர்வம் உடைய தமிழர் போருக்கென் 
றும் தனித்த கோலத்தினைக் கொண்டு திகழ்ந்தனர் . 


புறநானூற்றில் அமையும் அதியமானை ஒளவையார் பாடிய 
பாடல் போர்க்கோலம் பற்றிய உணர்வினைத் தருகின்றது . 


கையது வேலே காலது புனைகழல் 
மெய்யது வியரே மிடற்றது பசும்புண் 

( புறம் . 190 ) 
என்ற நிலையில் அதியமான் தன் மகனைப் பார்க்க வரும் தன் 
மையை உரைக்கின்றது . 


ஆடைபற்றிய உணர்வு இங்கில்லையாயினும் போர்க்கோலம் 
என்பது எத்தன்மையது என்பதை விளக்க வல்லது இப்பாடல் . 
மேலும் , 


150 ) 


தமிழர் ஆடைகள் 


போர்க்கோல நீக்கிப் புகழ் பொன்னி னெழுதப் பட்ட 
வார்க்கோல மாலை முலையார் 

(சீவக . 2352 ) 
போர்க்கோலம் செய்து விட்டாற்கு 
உயிர் கொடாது அங்குப் போகேன் 
என்னும் எண்ணங்களும் போர்க்கோலம் கொண்டமையை 
வெளிப்படுத்துகின்றன . 


( கம்ப . 7553 ) 


இப்போர்க் கோலத்தினை எத்தன்மையில் அமைத்தனர் 
தமிழர் என்பதையும் சில பாடல் வழி நோக்கலாம் . 


போர்வீரர்களுக்கு அடிப்படைத் தேவை போர் செய்யும் 
வசதியும் , பாதுகாப்புத் தன்மையுமே ஆகும் . எனவே போர் 
செய்யத் தடையாகாமல் இருக்கவும் , எதிரியின் படைக் கலங் 
களில் இருந்து தங்களைப் பாதுகாக்கவும் அதற்கேற்ற உடை 
களை அணிகின்றனர் . இந்நிலையில் போர்வீரர்களுக்குரிய 
ஆடைகளுள் முதலிடம் வகிப்பது கவசம் எனல் பொருந்தும் . பிற 
ஆடை களுக்கும் இதற்குமுரிய வேறுபாடு பருத்தி , பட்டு போன்ற 
இழைகளினாற் செய்யப்படாமையே யாகும் . சங்க இலக்கியம் ; 


புலிநிறக் கவசம் பூப்பொறிச் சிதைய 
எய்கணை கிழித்த பகட்டெழின் மார்பின் 
மறலியன்ன களிற்று மிசை யோனைக் 


( புறம் . 13 ) 


காட்டுகிறது . இதற்கு உரையாசிரியர் , புலியினது தோலாற் 
செய்யப்பட்ட மெய்புகு கருவிப் பொலிந்த கொளுத்தற எய்த 
அம்புகள் போழப்பட்ட மார்பு என்று உரை எழுதிச் செல் 
கின்றார் . இதனால் புலித்தோலால் கவசம் 

உருவாக்கப் 
பட்டமையை அறிய முடிகின்றது . பின்னைய இலக்கியங்களை 
நோக்க , உலோகக் கவசங்களே காலவளர்ச்சியில் செல்வாக்குப் 
பெற்றுவிடக் காணலாம் . 


மார்பில் ( புறம் . 13 ) காலில் (மது . 436 ) கையில் ( கம்ப . 8658 ) . 
விரல்களில் ( கம்ப . 9791 ) எனப் பல பாகங்களையும் கவசத்தால் 
மறைத்துச் செல்கின்றனர் போர்வீரர்கள் . 


கவசம் அணிந்து போருக்குச் சென்றதுடன் கவசம் பற்றிய 
தொரு மரபினையும் பின்பற்றினர் என்பதைச் சிந்தாமணிப் 
பாடல்வழி அறியக்கூடுகின்றது . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


151 


புலிப் பொறிப் போர்வை நீக்கிப் பொன்னணிந்திலங்குகின்ற 
ஒலிக் கழன் மன்னருட்கு முருச்சுடர் வாளை நோக்கி 
கலிச் சிறையாய நெஞ்சிற் கட்டியங்காரனம் மேல் 
வலித்தது காண்டு மென்று வாளெயிறிலங்க நக்கான் 

( சீவக . 266 ) 


இப்பாடலில் கட்டியங்காரனைக் கண்ட சச்சந்தன் , தன் , 
புலியினது வரியையுடைய கவசத்தைத் தவிர்த்து வாளை நோக் 
கிச் சிரிக்கின்ற தன்மை அமைகின்றது . போரில் கவசம் அணிதல் 
தேவை என்னும் நிலை இருக்க இங்கே கவசத்தை நீக்கும் தன் 
மையைப் புலவர் காட்டுகின்றார் . இதற்கு , வாகனம் ஏறாதவர் 
கவசம் பூணுதல் மரபன்று என்று காரணம் காட்டுகின்றார் 
உ.வே.சா. அவர்கள் . எனவே வாகனத்தில் ஏறிப் போர் செய் 
வோர் தான் கவசம் அணிதல் வேண்டும் என்னும் பழக்கம் அவர் 
களிடம் இருந்திருக்கலாம் எனத் தெரிகின்றது . 

போரில் உயிர்ப் பாதுகாப்புக் கருதியே கவசம் அணியும் பழக்கம் 
உருவாகியிருக்கலாம் எனினும் அதனைத் தவிர்த்துச் செல்லும் 
நிலையினைக் காண இதற்குரிய அடிப்படையாக எது இருக்கும் 
என்பது புலனாகவில்லை . எனினும் உயிரையும் விட , மரபினைப் 
பெரிதெனக் கருதினர் என்னும் உண்மை இங்கே வெளிப்படக் 
காண்கின்றோம் . 


ஔவையார் அதியமானைப் பாடும் பாடல் வழி , அவன் 
கவசம் அணிந்ததாகத் தெரியவில்லை . கையில் வேலுடன் 
காலில் கழலும் , மார்பில் வியர்வையும் , பசும் புண்ணுமாகத் 
தான் காட்சி அளிக்கின்றான் . 


அடுத்து , 

மெய்புதை அரணம் எண்ணர்தெஃகு சுமந்து 

முன் சமத்தெழுதரும் வன்கண் ஆடவர் ( பதி- 52 : 6 ) 
எனப் பதிற்றுப்பத்து காலாட்படையினரைக் காட்டும் . கவசத் 
தையும் வேண்டுமென்று எண்ணாது , வேலைத் தாங்கிப் போர்க் 
களம் நோக்கிப் புறப்பட்டுச் செல்லும் வீரராக இவர் அமை 
கின்றனர் . கவசம் அணியாது போருக்குச் சென்றிருந்த அதிய 
மானுடன் இவ்வீரர்களையும் காண , விரைவு தான் இதற்குரிய 
காரணமாக அமைந்திருக்கும் என எண்ணத் தோன்றுகிறது 


152 


தமிழர் ஆடைகள் 


போரினை உயிரென எண்ணியிருந்த தமிழர் உள்ளத்தையும் ,, 
வெளிப்படுத்தும் வண்ணம் கவசம் பூணாத நிலை இங்கு அமை 


கின்றது . 


பாதுகாப்புடன் , போர் செய்ய வசதியாக இருககும் என்ற 
எண்ணத்திலும் இவர்களின் ஆடை அமைந்திருந்தது . 

நீலக் கச்சையுடன் போருக்குச் சென்ற வீரனைச் சங்கப் 
பாடல் ( புறம் . 274 ) காட்டுகின்றது . கச்சை அணிந்து உடை 
யினை இறுக்கிக் கட்டிக்கொண்டு சென்றனர் என்பது இவண் 
தெரியவருகின்றது . 

விடுகணைத் தெரிந்து தானைவீக்கற விசித்து ( சீவக . 1086 ) 
வட்டுடை மருங்குல் சேர்த்தி வாளிரு புடையும் வீக்கி 

( சீவக . 978) 


வட்டுடை , 


போருக்குச் செல்லும் தன்மையைச் சிந்தாமணி இயம்பும் . 
இவை இறுக்கமாய் அணியப் பெற்றதுடன் , உடையினை முழங் 
கால் வரையுடுத்திய தன்மையையும் 

தன்மையையும் நவில்வன . 
முழங்கால் அளவாக உடுத்தும் உடை ஆகையால் போருக்கு 
ஏற்ற வண்ணம் பயனாகியிருக்கலாம் . எனவே இதனை அணியத் 
தொடங்கியிருக்கலாம் எனத் தோன்றுகிறது . 

இன்று நிற ஆடைகள் போரில் பெறும் இடம் போன்று , 
அன்று நீலக் கச்சைப் பூவராடை மறவனைக் காண ( புறம் . 274 ) 
போரில் நீலநிற ஆடை இடம் பெற்றிருக்கலாமோ என்ற 
உணர்வு எழுகின்றது . 

வேல் கைக் கொடுத்து வெளிது விரித்தும் இ . ( புறம் . 279 ) 
தன் மகனைப் போருக்கு அனுப்பும் அன்னையைச் சங்க இலக் 
கியம் காட்டும் . இங்கு , வெண்ணிற ஆடையின் பங்கு அமை 
கின்றது . எனவே போர் வீரர்களின் உடை நீல நிறமாக அமைய , 
போரின் போது ஈடுபடும் பொதுமக்களை இனஞ்சுட்ட , 
அவர்க்கு வெண்ணிற ஆடையை அளித்திருக்கலாம் . 
சிலம்பு , சடையினர் உடையினர் 

புறங்கொடுத் 
தோடும் வீரரைக் காட்டும் , கரந்து செல்வதற்குரிய உடையைக் 

போர் உடையினின்றும் மாறுபட்ட உடை என்பது 
தெளிவுறுவதுடன் முதலில் போர்க்குரிய உடையினை அவர்கள் 
அணிந்திருந்தமையும் ஈண்டு குறிப்பாகச் சுட்டப்படுகின்றது . 


/ 


என்று 


காண , 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


153 


நிறம் அல்லது உடையில் மாறுபாடு அமைந்திருக்கலாம் . கலிங் 
கத்துப் பரணியில் உயிர் பிழைக்க ஓடும் வீரர்களுடன் இவ்வெண் 
ணம் ஒப்புமையாகின்றது ( 466 , 468) . 

குறிப்பிட்ட நிற ஆடைகளை யுடுத்திப் போருக்குச் செல்வது 
இன்றைய நிலை . ஒருவிதமான பச்சை நிறம் காவி நிறம் உடைய 
ஆடைகளை , இன்று போர் வீரர்கள் அணிகின்றனர் . தாமிருக் 
கும் இடத்தைப் பகைவர் அறியாது , கரந்து , காப்பாற்ற வல்ல 
தாய்த் திகழும் தன்மையில் இவ்வாடைகளின் நிறம் அவர்களுக் 
குத் துணையாகின்றது . 


காவல் 


காவல்த் தொழில் எப்போதுமே ஊறு விளைவிக்கத் தக்க 
தொரு தொழிலாகும் . எனவே காவல்த் தொழில் புரிபவர்கள் 
அதற்கேற்ப , தங்களைக் காத்துக் கொள்வதிலும் கருத்துச்செலுத் 
தினர் என்பதனை விளக்குமாற்றான் அமைவதில் அவர்கள் 
உடையும் ஒன்று . 

மெய்க்காப்பாளர்கள் , வாயிற்காவலர் என்ற இருநிலையில் 
இவர்களைக் கொள்ளலாம் . இவர்கள் இருவரும் தங்கள் 
தொழிலுக்கேற்பச் சட்டை அணிந்திருந்தமை சங்கச் சான்றுகளி 
னின்றே அறிய வரும் ஒன்று . மெய்க்காப்பாளர்கள் என்னும் 
நிலையில் நோக்கச் சட்டை அணிந்தவர்கள் என்னும் பொருளில் 
இவர்கள் கஞ்சுக மாக்கள் என்றே குறிப்பிடப்படுவதைக் காண் 
கின்றோம் . கஞ்சுக 

கஞ்சுக மாக்களைத் திறை கொணர்ந்த தூதர் 
களாகச் சிலம்பு சுட்ட , பின்வந்த இலக்கியங்கள் மெய்க்காப் 
பாளர்களாகவே காட்டிச் செல்கின்றன . பதுமாவதி வையம் 
ஏறிச்செல்ல கஞ்சுகி மாக்கள் புடை காக்கும் தன்மையைப் 
பெருங்கதை இயம்பும் ( 3.5 : 103-10 ) . குழந்தை பிறந்தமை 
கேட்டு வரும் விஞ்சைய மகளிரையும் ( 1726 ) சுயம்வர மண்டபம் 
சேரும் சோதிமாலையையும் ( 1795 ) செங்குன்றம் சேரும் தேவி 
யரையும் ( 1648 ) காத்து வரும் தன்மையில் சூளாமணி இவர்தம் 
செயல்முறையைச் சாற்றும் . கஞ்சுகியவர் கண் மெய் காவல் 
ஓம்பினார் என்னும் பாடலடி ( சூளா . 92 ) இவரின் தொழிற்றன் 
மையை விளக்க வல்லது . தாழ்ந்து விரிந்த கஞ்சுகத்து மெய்யார் 
என , கம்பன் ( பால . 380 ) இவர்களைக் காட்டுவான் . 

வாயிற் காவலரின் சட்டை எனப் பார்க்கும்போது படம் , 
மெய்ப்பை , குப்பாயம் , கஞ்சுகம் என்று அனைத்து 

அனைத்து சட்டை 
பற்றிய பெயர்களும் இங்கே சுட்டப்படக் காணலாம் . 


154 


தமிழர் ஆடைகள் 


படம் புகு மிலேச்சர் ( முல்லை - 66 ). 
மெய்ப்பைப் புக்க வெருவருந் தோற்றத்து 
வலி புணர் யாக்கை வன்கண் யவனர் - ( முல்லை . 60-61 ) . 
வரிக் குப்பாயத்து வார் பொற் கச்சையர் ( பெருங் . 1.40 : 378 ) 
முற்றும் மூடிய கஞ்சுகன் மூட்டிய 
வெற்று அனல் பொழி சுண்ணினன் 

( கம்ப . 6926) 
என்ற நிலையில் வாயிற்காவலர் சட்டை அணிந்தமையினைக் 
காண்கின்றோம் . 

கஞ்சுகம் அணிந்த நிலையில் அனைத்து இடங்களிலும் 
மெய்க்காவலர் காட்டப்பட , வாயிற் காவலர் படம் , மெய்ப்பை , 
குப்பாயம் அணிந்த நிலையில் காட்சி தருவது இங்கு நோக்கற்குரிய 
ஒன்று . கம்பனில் தான் கஞ்சுகம் அணிந்ததாக இருவரும் சுட்டப் 
படுகின்றனர் . எனவே இருவர் அணிந்ததும் சட்டை எனினும் 
அமைப்பில் மாற்றங்கள் அமைந்து இருவரையும் வேறுபடுத்தி 
யிருக்கலாம் என்று எண்ணத் தோன்றுகிறது : 
காவலரே சட்டையணியும் தன்மை , ஒரு 

வினாவினை 
எழுப்புகின்றது . காவலர்கள் தங்கள் தொழிலுக்கு ஏற்றபடி 
சட்டை உதவும் என்ற எண்ணத்தில் அணிந்தார்களா ? அல்லது 
பிற நாட்டைச் சார்ந்த 

காவலர் 

சட்டை அணிந்து 
இருந்தமையினைக் ( முல்லை . 61 ) கண்டு பின்னையோரும் சட்டை 
அணியத் தொடங்கினரா என்னும் வினாவே 

அது . பிற 
நாட்டினரைக் கண்டு சட்டையிடும் வழக்கம் புகுந்தது எனினும் 
தமக்கும் தம் தொழிலுக்கும் ஏற்றது என்ற எண்ணத்திலும் 
இதனை இவர்கள் அணியத் தொடங்கினர் என்று கூறுதல் 
பொருத்தமானதாகும் . 


உடையினையும் , இன்றைய சீருடை ( uniform ) போன்று 
அணிந்திருந்தனரோ என்னும் சிந்தனை பெருங்கதை நிகழ்வு 
ஒன்று எழுப்பும் ஒன்று . உருமண்ணுவாவின் தோழர் , 

செழுமணிக் காரர் குழுவினுட்காட்டி 
உறுவிலை கொண்டு பெறுவிலை பிழையா 
வெண்பூந்துகிலும் செம்பூங்கச்சும் 
சுரிகையும் வாளும் உருவொடு புணர்ந்த 
அணியினராகிப் பணி செய்தற்குரிய 
ளையரை ஏற்றித் தளை பிணியுறீஇக் ( 3.17 : 125-130 ) 


பழக்கவழக்கங்கள் நம் பிக்கைகள் 


155 


அணி 


உடை 


கோலம் கொள்கின்றனர் . வெண்பூந்துகிலும் செம்பூங்கச்சும் , 
சுரிகைவாள் இவற்றைக் கொண்டு பணி செய்தற்குரிய இளையரை 
ஒத்து என்று கொங்குவேளிர் இயம்பும் நிலை , இவ்வுடைகளை 

வதால் அல்லது உடுத்தும் முறைமையால் இவர்கள் வேலை 
செய்யும் வீரரை ஒத்து இருக்க வேண்டும் . வாள் முதலியன 
வைத்து இருப்பதால் ஒருக்கால் இவர்கள் செழுமணிக் 
காரர்களின் காவல் வீரராக இருக்கலாம் உன்ற எண்ணத்தைத் 
தோற்றுவிக்கின்றது . 
போர் , காவல் 

போன்ற தொழில்களுக்கேற்ப 
உடுத்தியது போன்று தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றவும் 
உடையினை மாற்றிக் கொண்டனர் தமிழர் . 

ஒற்று அரசியலுக்குத் தேவையான ஒன்று . திருவள்ளுவர் , 
ஒற்றின் ஒற்றிப் பொருள் தெரியா மன்னவன் 
கொற்றங் கொளக் கிடந்தது இல் 

(583 ) 
என அரசின் வெற்றியே ஒற்றுக்குள் அடங்கும் என்பார் . ஒற்று 
பற்றிய எண்ணம் தொல்காப்பியர் காலத்திலேயே தமிழர் 
உணர்ந்த ஒன்று . 

புடை கெட ஒற்றின் ஆகிய வேயே 

வேய்ப்புறம் முற்றின் ஆகிய புறத்திறை 
என வெட்சித் திணையின் துறைகளாக அமைவன இவை . இவண் , 
ஒற்றர் உணராமற் சென்று ஒற்றி அவ்வொற்று வகையான் அவர் 
உணர்த்திய சொல் ஒற்றரின் தொழில்த் தன்மையைத் தெரிவிக் 
கின்றது . இலக்கியங்களில் பல நிலைகளில் பயிற்சி பெறும் 
இவ்வொற்றின் ( சிலப் . 28 : 105-6 , சிந்தா , 1829 , 1921 , 2142 ) 
முதன்மையான தேவைகளுள் ஒன்று மாறுவேடமுமாகும் . 


( புறத் . 3 ) 


தெய்வப் புலவர் இதனை , 


துறந்தார் படிவத்தாராகி இறந்தாராய்ந்து 
என் செயினும் சோர் விலது ஒற்று 

( 586 ) 
என்றுரைப்பார் . இவண் , ஒற்றறியத் துறந்தார் படிவமே 
ஏற்றதாக அக்கால மக்கள் எண்ணி இருந்திருக்கலாமோ என்ற 
எண்ணம் எழுகின்றது . ஏனெனில் , 

கடா அ உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் 
உகா அமை வல்லதே ஒற்று 

( 585 ) 


156 


தமிழர் ஆடைகள் 


என ஐயுற முடியாத உருவத்துடனும் , அஞ்சாதும் மனத்தில் 
உள்ளதை வெளிப்படுத்தாமல் இருப்பவனே ஒற்றன் எனச் 
சொன்ன வள்ளுவர் அடுத்தாற்போன்று , வேறு எந்த மாறு 
வேடத்தையும் இயம்பாது துறவு வேடத்தைச் சொல்லுகின்றார் . 


துறவியாடை , பிறரின் ஐயப்பாடுகளினின்றும் காக்கும் . 
மக்கள் நம்பிக்கையையும் எளிதில் பெற வழி வகுக்கும் என்ற 
எண்ணமே இதற்குரிய அடிப்படை நோக்கமாக இருந்திருக் 
கலாம் . 


ஒற்றுத் தொழில் அன்றி , சில செயல்களை நிறைவேற்ற 
வேடம் மாறிவரலும் இலக்கியம் வழிப் புலனாகும் . வேற்றுருவம் 
எடுத்தல் , பெரியவடிவம் எடுத்தல் போன்ற 

பல 

உருமாறல் 
கூறுகளுள் ஆடையை மாற்றிச் செல்லலும் உண்டு . 

ஆற்றலும் விச்சையும் அறிவும் அமைந்தோர் 
நூற்றுவர் முற்றி வேற்றுநர் ஆகென 

( 3.1 : 92-3 ) 
உதயணன் கூறுகின்றான் . பிறர் தம்மை உணராமைக்குரிய 
உள்வரிக் கோலம் என இதனைக் கழக உரையாசிரியர் விளக்குவர் . 
இக்கோலம் , 


வெண்ணூற் பூந்துகில் வண்ணம் கொளீஇ 
நீலக் கட்டியும் மரகதத் தகவையும் 
பாசிலைக் கட்டியும் பீதகப் பிண்டமும் 
கோலமாகக் கொண்டு கூட்டமைத்துப் 
பிடித்த ருக் கொளீஇக் கொடித் திரியோட்டிக் 
கையமைத்தியற்றிய கலிங்கத் துணியினர் 


( 3.1 : 95-100 ) 


எனக் காட்டப்படுகின்றது . இவ்வேடம் நாட்டில் யாத்திரை 
செய்வார் கோலமாக அமைந்தது எனக் காணும்போது , 
பல்வகைப்பட்ட யாத்திரை மாந்தர் உடைபற்றிய உணர்வினைப் 
பெறுகின்றோம் . பல்வண்ணங்களுடைய ஆடையால் உருவினைக் 
கரந்து சென்ற உதயணன் தோழர் வேடமும் வெளிப்படுகின்றது . 

உருமண்ணுவாவின் தோழர் செழுமணிக் காரரின் 
காவலர் வேடத்தில் மறைந்து செல்கின்றமையும் 

( 3.17 : 125-30 ) 
சுட்டத்தக்க ஒன்று . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


157 


அறப்பேராண்மையின் அடக்கிய யாக்கையன் 
கல்லுண் கலிங்கம் கட்டிய அரையினன் 
அல்லூண் நீத்தலின் அஃகிய உடம்பினன் ( பெருங் . 4.7 : 157-9 ) 


எனச் சைன முனிவனாக , யூகி தன்னை மறைத்துக் கொள்கின் 
றான்.இவண் , சைன முனிவன் கல்லுண் கலிங்கம் கட்டியவனாகச் 
சுட்டப்பட , உடையினைத் துறந்து வாழும் சைனத் துறவிகளிடம் 
இருந்து வேறுபட்டவர்கள் இவர்கள் என்பது புலப்படுகின்றது . 


இம்மாறுவேடங்களைக காண , மாறுவேடம் கொள்ளல் பல 
நோக்கங்களின் அடிப்படையில் அமையும்போது அவற்றிற்கு 
ஏற்ற விதத்தில் தங்கள் தோற்றத்தினை மாற்றி வந்துள்ளனர் 
என்பது தெளிவுறுகின்றது . 


உடுத்தும் முறையில் , நிறம் மாற்றலில் , பிறர் உடையை 
உடுத்துவதில் இம்மாறுபாடுகள் அமைந்திருக்கின்றன . காவலர் , 
துறந்தோர் போன்ற வேடங்களில் காணப்படும் தன்மை , குறுகிய 
காலத்தேவை எனில் பிற உடையினை உடுத்தல் , ஆடையில் 
வண்ணம் கொளுவியுடுத்தல் என்ற முறையிலும் , அதிக நாட்கள் 
எனில் துறவியாடையையும் அணிந்து வந்திருக்கலாம் என்ற 
எண்ணத்தை நல்குகின்றது . இவ்வாறு வேடமிட்டுச் செல்லுபவர் 
களில் கள்வரையும் இணைத்து நோக்கலாம் . 


களவுத் தொழில் பற்றிய பல எண்ணங்கள் சிலப்பதிகாரத்தில் 
அமைகின்றன . 


மந்திரம் தெய்வம் மருந்தே நிமித்தம் 
தந்திர மிடனே காலங் கருவி யென் 
றெட்டுடன் அன்றே யிழுக்குடை மரபிற் 
கட்டுண் மாக்கடுணை யெனத் திரிவது 
மருந்திற் பட்டீராயின் யாவரும் 

பெரும் பெயர் மன்னனிற் பெரு நவைப்பட்டீர் ( 16 : 166-71 ) 
என்றின்ன 

கள்வனின் திறன்களைப் பொற்கொல்லன் 
வாயிலாக இளங்கோ காட்டுவார் . பலவழிகளில் வெற்றிக்குரிய 
முறையில் செயல்படுபவன் கள்வன் என்பதற்கு அவனது ஆடை 
பற்றிய உணர்வும் சான்றாகிறது . இவனை , நிறங் கவர்பு 
புனைந்த நீலக்கச்சினராக மதுரைக் காஞ்சியும் (639 ) நீலத்தானை 
யராகச் சிலம்பும் ( 16 :204 ) காட்டும் . 


பல 


158 


தமிழர் ஆடைகள் 


இருளில் நீல ஆடை தன் நிறத்தை வெளிப்படுத்தாது . எனவே 
களவுத்தொழில் புரிபவர்க்கு அவர் இருக்கும் இடத்தைப் பிறர் 
உணராது மறைக்க உதவுகின்ற நிலையில் ஏற்புடைத்தாகின்றது . 


பொது நிலையில் கள்வர் நிலை இவ்வாறு அமைய ஆறலைக் 
கள்வர் பற்றிய எண்ணத்தையும் சங்கப்பா இயம்புகின்றது. 
இவர்தம் ஆடையாகக் காட்டப்படுவது செந்துவராடை ( நற் . 33 ) 
செம்மை வீரத்தினைக் காட்டக் கூடியது . எனவே நேரடியாகவே 
ஆறலைத்தலைப் புரியும் இவர் தம் மனவுணர்வுக்கு ஏற்பச் 
செந்துவராடை அமைகின்றது எனக் கொள்ளல் பொருந்தும் . 


வழிபாடும் ஆடையும் 

மனிதன் இவ்வுலக வாழ்வுக்கு வேண்டிய இன்பங்களை 
அடைய முயல்வதுடன் மேலுலக இன்பம் கருதியும் சில 
செயல்கள் புரிகின்றான் . தன்னைப் படைத்த இறைவனே 
அவ்வின்பத்தை 

அளிக்க வல்லவன் எனும் கருத்தில் 
வழிபடுகின்றான் . வழிபாட்டுக்குரிய சில நியதிகளில் தூம்மை 
யான ஆடையும் ஒன்றென்பதைக் காட்டுகள் உணர்த்துகின்றன . 


புலராக் காழகத்தைப் புலரவுடீ.இ’க் கூப்பிய கையினராகத் 
திருவேரகத்து . இருபிறப்பாளரைத் திருமுருகாற்றுப்படை 
( 184 ) காட்டும் . குறவர் வழிபாட்டினை முரண்கொள் உருவில் 
இரண்டுடன் உடீஇ (திருமுருகு . - 230) நடத்தினர் எனக் 
காண்கின்றோம் . 


தீம்பானுரை போற்றிகழ் வெண்பட்டு உடுத்து கேணிகன் 
இறைவனை வணங்க எழும் நிலையினைச் சிந்தாமணி ( 3046 ) 
பேசுகின்றது . அருகக் கடவுளுக்கு எடுத்த விழாவில் அந்தணர் 
வெண்டுகிலையும் , வேந்தர் அரத்தப் பட்டினையும் வணிகர் 
பீதக உடையினையும் உடுத்திக் காட்சி அளிக்கின்றனர் ( சூளா . 
1874 , 77,79 ) . இவண் , இன்று போன்றே வழிபாட்டிற்குத் தூய்மை 
அடிப்படையாக அமைய , தங்கள் செல்வ நிலை , தகுதிக்கு ஏற்ப 
உடுத்தினர் என்பது விளக்கமுறுகின்றது.காந்தர்வதத்தை , யவனச் 
செப்பின் மங்கலத் துகிலை வாங்கி , ஏற்ப உடுத்தபின் தியானம் 
புரியும் தன்மையும் ( சீவக . 1146 ) இதனுடன் இணைத்து நோக்க 
தக்கது . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


159 


இன்றும் இந்துக்கள் நீராடி , ஈர ஆடையுடன் இறைவனை 
வணங்குகின்ற தன்மையினைக் காணலாம் . முகம்மதியர் 
வெண்ணிற ஆடை உடுத்தி வணங்குகின்றனர் . கோயிலுக்குப் 
போகும்போது தூய நூற்புடவை அல்லது பட்டுப் புடவை 
கட்டிக் கொண்டு போகவேண்டும் என்பது தமிழர் நம்பிக்கை 
என்பர் .2 . பிற நாட்டாரிடமும் , வழிபடுவதில் சில முறைகள் , 
இருந்ததாக அறிகின்றோம் . " 


இறைவனைத் தொழும் நிலையில் மட்டுமன்றி , இறைத் 
தொடர்பான சடங்குகளிலும் தனித்தனியே தங்கள் எண்ணங் 
கட்கு ஏற்றவாறு உடையுடுத்தினர் . 


வினைக்கு வேண்டி நீபூண்ட புலப்புல்வாய்க் கலைப்பச்சை 
( புறம் . 166 ) என . சங்கப் பாடல் ஒன்று வேந்தன் வேள்விக்கெனக் 
கலைத் தோலினை மார்பில் அணிந்தமையினைச் சுட்டும் . 
வினைக்கு வேண்டி என்னும் கூற்று ; வேள்விக்கு மட்டுமே 
மன்னன் இதனை அணிந்திருந்தான் என்னும் எண்ணத்தைத் 
தருகின்றது . 


இன்று காவடி எடுப்போர் காவி ஆடையுடன் எடுக்கின்றனர் 
(கன்னியாகுமரி மாவட்டம் ) . தீமிதித்தலுக்கு மஞ்சள் ஆடையைப் 
பயன்படுத்துகின்றனர் (திருச்சி மாவட்டம் ) . ஐயப்ப பக்தர்கள் 
நீலம் கருமை நிற ஆடையினை யுடுத்துகின்றனர் . இத்தனி 
உடைகளுக்கு அடிப்படைப் பொருள் ஏதேனுமிருக்கலாம் . ஆயின் 
விளக்கம் புலனாகவில்லை . ஆயின் அனைத்திலும் தூய்மை 
அடிப்படையாக இருக்கக் காணலாம் . 

நிலையிலும் 
இவ்வெண்ணம் பழமையான ஒன்று என்பது , எகிப்தியப் பாதிரி 
மார்கள் கோயிலினுள் அணியும் உடைபற்றிய எண்ணம் தெளி 


உலக 


25. நாட்டுப்புற நம்பிக்கைகள்- தமிழவன், பக்கம் -34 . 


26. Hebrew women like the women of Assiriya in the temple, 

they had to wear a transparent veil which covered the 
whole head . and face . 


--The story of Clothes - Agaes Allen , Page 46 . 


160 


தமிழர், ஆடைகள் 


வுறுத்தும் . " உடுத்தும் முறையிலே அன்றி , மேலும் சில 
எண்ணங்களும் இது தொடர்பாக அமைகின்றன . 

யாவற் காயினும் இறைவற் கொருபச்சிலை என்ற தமிழர் 
உணர்வு , இறைவனுக்கு உடை சாத்தி வணங்கும் வழக்கினையும் 
வழிபாட்டில் கொண்டுள்ளது . 

தேம்படு மலர் குழை பூந்துகில் வடிமணி 
ஏந்திலை சுமந்து சாந்தம் விரை இ 

( 17: 1-2 ) 
எனப் பரிபாடல் இயம்பும் தன்மை , அன்றே இவ்வியல்பு கால் 
கொண்டுவிட்டதை வெளிப்படுத்தும் . 


ஆடலும் ஆடையும் 

ஆடற் கலையில் ஆடை அணிகலன்களின் இடம் போற்றத் 
தக்க ஒன்று . உள்ளத்து உணர்வுகளை முகம் பிரதிபலிப்பினும் , 
அவ்வுணர்வுகளின் முழுமை ஆடைகளில் தான் மறைந்துள்ளது 
எனக் கூறலாம் . அரசன் வேடம் போட்டு நடிப்பவன் முகத்தில் 
அரசக் களையைக் கொணரினும் மன்னனுக்குரிய உடை இல்லா 
விட்டால் அவனது நடிப்பு வெற்றி பெறா . அதைப் போன்றே 
நடனக் கலைக்கும் கோலங்கோடல் உயிர்த்துடிப்பினை ஊட்ட 
வல்லதாகும் . 
27. Egyptian Priests wore clothes similar to those worn by 

other men but in the temple they were not allowed to wear 
anything but linen . In later times they seem to have been 
allowed to wear cotton garments outside the temple . The 
Rosetta Stone , which we can see in the British Museum has 
an inscription on it written in three different scripts one in 
Greek and the others in two different kinds of Egyptian wri 
ting. It was probably written about 196 B.C. and it men 
tions Cotton garments supplied for the use of the priests. 
They were allowed to wear an outer cloth made of wool, but 
they had to take it off before entering the temple and they 
must not at anytime wear a woollen garment they touched 
the skin . The Egyptians believed that a fabric woven - from 
fibres that came from an animal was not so clean as one 
made from fibres that came that from a plant. 

- The Story of Clothes - Agaes Allen . page . 31 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


161 


இக்கோலங்களைப் பற்றிய விளக்கங்கள் இலக்கியங்களில் 
மிகுதியாக அமையவில்லை . எனினும் சில எண்ணங்கள் உண்டு 
என்பதை உறுதிப்படச் செய்கின்றன : 


அவரவர் அணியுடன் அவரவர் கொள்கையின் 
நிலையும் படிவமும் நீங்கா மரபிற் 
பதினோராடலும் 

( சிலப் , 6 :64-66 ) 
என்று இளங்கோ மாதவியின் பதினோராடலும் அவரவர் அணி 
யுடன் நடந்தது என்கின்றார் . ஈண்டு அணி என்பது உடையை 
யும் உள்ளடக்கியதேயாம் . 


கோலம் பற்றிய உணர்வு இவண் அமையினும் , இக் கோலங் 
கள் எவ்வாறு இருந்தன என்பது தெளிவுறவில்லை . 


மணிமேகலை , பெண்மை திரிந்த ஆண்மைக் கோலமாகிய 
பேடிக் கோலத்திற்கு வட்டுடையினைப் பயன்படுத்தினர் ( 3 : 123 ) 
எனச் சுட்டும் . 


இதனைப் போன்று பாவையாடல் பற்றியதொரு எண்ண 
மும் அமைகின்றது . 


திருவின் செய்யோளாடிய பாவை ( மணி . 5 : 4 ) என்னு 
மிடத்து உ . வே . சாமிநாதைய்யர் , பாவை பதினோராடலுள் 
ஒன்று . அது 

போர்ச் செய்தற்குச் சமைந்த கோலத்தோடு 
அசுரர் கோகித்து விழும் கொல்லிப்பாவை வடிவாய்த் திருமகள் 
ஆடியது என்பர் . எனவே போர்க் கோலத்திற்குரிய உடை 
யினை , பாவைக் கோலத்திற்கு அணிந்திருக்கின்றனர் எனத் தெரி 


கின்றது . 


எனவே இவ்வெண்ணச் சுவடு , பிற ஆடல்களுக்கும் அதற் 
கென்று தனித்த உடை கொண்டிருந்தனர் என்னும் எண்ணத் 
திற்கு வழி நடத்துகின்றது . 


நிலமும் ஆடையும் 

ஆடையுடுத்தத் தொடங்கிய நிலையில் மாந்தர் , தம் நிலத் 
தில் கிடைத்தவற்றை உடுத்தினர் . வணிக, கலாச்சாரத் தொடர் 
கள் பெருகப் பெருக , பிற இடத்தினின்று பெற்றவற்றையும் பயன் 
படுத்தத் தொடங்கினர் . 


162 


தமிழர் ஆடைகள் 


தமிழகத்தைப் பொறுத்தவரையில் , அங்கு விளைந்த பருத்தி 
யின் செல்வாக்கு மிகுதியாக அமைந்தது ; அமைகின்றது . 
பலவகை ஆடைகளையும் இதனுடன் இணைத்துப் பயன்படுத் 
தினர் தமிழர் . ஐந்நில மகளிரும் தழையுடையினை மிகுதியாக 
ஏற்றனர் என்பது சங்க இலக்கியம் சுட்டும் நிலை . அவ்வவ் 
நிலத்திற் கிடைத்தன கொண்டே அவையும் அமைந்தன . 


உடைய 


மரனாருடுக்கை அணிந்த குறவன் ( நற் . 64 ) , அங்குழைச் 
செயலைத் தண்டழை யுடீஇய ஆறலைத்தல் தொழில் புரியும் 
சவரர் , புளிஞர் மகளிர் ( பெருங் . 1.55 : 57 ) மரவுரியுடையவன் 
வேட்டுவன் (சீவக . 1231 ) , புலித்தோலை யுடையாக 
குகன் ( கம்ப . அயோத் . 650 ) போன்றவர்களை நோக்க நாகரிக 
வளர்ச்சி யற்றோர் தமக்குரியதாக ஏற்றுக் கொண்டன அவர் 
களுக்கு அண்மையில் கிடைத்தவற்றையே என்பது தெளிவா 
கின்றது . பிற நாகரிகங்களைப் பற்றி அறியாமையும் , விலை 
மதிப்பு அதிகமும் இந்நிலைக்குரிய காரணிகள் எனலாம் . 


நிலத்திற் கேற்ற ஆடையணியும் பழக்கம் வாயிலாக மாந்தர் 
நடைமுறை வாழ்வுடன் ஒவ்வொரு காலத்திலும் மாந்தா ஆடை 
கள் , புதிய நாகரிகம் புகுத்திய புதுமைகள் , சமுதாயத்தில் 
முன்னணி மாந்தர் நிலை , பின் தங்கிய மக்கள் நிலை என்பனவற் 
றையும் ஓரளவுக்குப் புரிந்து கொள்ளலாம் . 


செல்வந்தர் , ஏழைகள் உடைகளைக் காணப் பிற நிலைகளில் 
போன்று இதனுள்ளும் பின் தங்கிய நிலையே ஏழைகள் நிலையாக 
உள்ளது , 


ஆடையினைக் கையாளும் முறைகள் 

ஆடையினைக் கையாளும் முறையிலும் தமிழரிடம் சில 
பழக்க வழக்கங்கள் படிந்திருந்தன . விருந்தோம்பல் , குறிப்பு 
உணர்த்தல் , சூதுபோன்ற சில நிலைகளில் இவை எவ்வாறு அமை 
கின்றன என்பதைக் காணலாம் . 


28. Remember that only Royalty and Court dandics would be 

dressed in the latest fashion of the period ; the poorer folks 
dress could be well be ten years or more behind the time. 

Discovering Costume - Audery . I. Barfoot , 


page.9 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


163 


விருந்தோம்பல் 

விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா 
மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று 

( குறள் . 82 ) 
என்பது தமிழர் விருந்தினர்க்குக் கொடுத்த பெருஞ்சிறப்பிற்குச் 
சிறியதொரு எடுத்துக்காட்டு . 

செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருந்த இவ்விருந் 
தோம்பலில் தன்னை ஒத்த பிறருக்குக் கொடுக்கும் நிலையில் 
அன்பளிப்பாகவும் , இரந்து 

இரந்து நிற்கும் இரவலனுக்கு இரங்கிக் 
கொடுக்கும் நிலையில் கொடையாகவும் உடை பங்கு பெறு 


கின்றது . 


தலைவிக்குத் தலைவன் கையுறையாகத் தழையுடையினைக் 
கொடுக்கும் நிலையிலேயே ஆடை அன்பளிக்கும் நிலை தொடக்க 
முறக் காணலாம் . 

மணிமேகலையில் ஆதிரையின் கணவன் சாதுவனை நாகர் 
வழியனுப்பும்போது பூந்துகிலையும் மற்றும் பல்பொருட்களை 
யும் ( 16 : 123 ) கொடுத்து அனுப்புகின்றனர் . 

பிறப்பில் , ஆடை அளித்தலைப் பெருங்கதை பகரும் . 
ஏனோர் பிறர்க்கு மிவையென வகுத்த 
அணியு மாடையு மணியு நல்கி 

( 5.4 : 93-94 ) 
நரவாணதத்தன் பிறப்பு கொண்டாடப் படுகின்றது , 

மணத்தில் ஆடை கொடை செய்தமையினைச் சிந்தாமணிப் 
பாடல் ( 2078 ) இயம்பும் . 

அன்பளிப்புக் கொடுக்கும் தன்மையினைக் கம்பனில் 
விடங்களிலும் , 

நிலைகளிலும் காணலாம் . நற்செய்தி 
சொன்னவர்களுக்கு மகிழ்ந்து பரிசில் அளித்தனர் . 

பரதன் , இராமன் வரவினைச் சொன்ன அனுமனுக்குக் 
கோவொடு தூசு நல்மணிக் குலம் ( கம்ப . 10356 ) யாவும் நல்கு 
கின்றான் . 

இராமன் வில்லாற்றல் விளம்பிய வீரர்க்குத் தூசு அளித்தமை 
யும் ( கம்ப , 821 ) காணக் கூடுகின்றது . 

கலைக்கோட்டு முனியை அழைத்து வருவதாகக் கூறிய 
விலைமகளிர்க்குத் தூசு ஆதி ஆய பாங்கு உள அளிக்கின்றான் 
தயரதன் ( கம்ப . 218 ) . 


பல 


பல 


12 


164 


தமிழர் ஆடைகள் 


கேள்வி இன்பத்தின் போது அன்றி , காட்சி இன்பம் அடையும் 
போதும் உடையினை அளித்தனர் . 

இராமனின் கடிமணம் கண்டு மகிழ்ந்த தாயர் சீதைக்குப் பல் 
பரிசில்களுடன் பட்டாடை நல்கி மகிழ்கின்றனர் ( கம்ப . 1342) 

மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும்போது பரிசில்களுடன் உடை 
யினையும் , அளித்தனர் எனக் காண்கின்றோம் . மகவு பிறக்கப் 
போகின்றது என்ற மகிழ்ச்சியில் , வாய்ந்த நல் துகிலொடு பலவும் 
பிறருக்கு அளிக்கின்றான் தயரதன் ( கம்ப . 276 ) . 

அன்பளிப்பில் வேற்றுமை பாராட்டல் இல்லை என்பது 
சீ தையை முனிபத்தினி துன்னு 

தூசினொடு சந்திவைக் 
( ஆரணிய . 5 ) கொடுத்து வழியனுப்பும் இயல்பு இயம்பும் . 

உதவிய வீரர்களுக்கும் அன்பளிப்பு அளித்துப் பாராட்டினர் . 
கொம்புடை மலையும் தேரும் துரகதக் குழுவும் தூசும் 
அம்பரம் தன்னை நீத்தான் அலரி காதலனுக்கு ஈந்தான் 

( யுத்த . 10512 ) 
என இராமன் சுக்கிரீவனுக்கு அளித்தமை , மன்னும் நுண் தூசும் 
பிறவும் ( யுத்த . 10514 ) அங்கதனுக்கு வழங்கியமை , 

பொன் தினி வயிரப் பைம் பூண் ஆரமும் 
புனைமென் தூசும் 

( யுத்த . 10516 ) 
அனுமனுக்கு ஈந்தமை கம்பனால் விளக்கப்படுகின்றது . 

குறிப்பிட்ட செயலை நிறைவேற்றினால் அதற்குப் பரிசிலாக 
ஆடை அணிகலன்கள் தருவேன் என்று சொல்லலும் உண்டு . 
இவண் , இலக்குவனை அழைத்துவரின் , 

மதியின் ஒளிர் தூசு வகுத்தனவும் 

அதிகம் சகடு ஆயிரம் ஈகுவெனால் 
என அதிகாயன் மயிடனுக்குக் கூறும் தன்மையைச் சான்றாக்க 
லாம் . 


சூளாமணியில் விருந்து வரவேற்பில் ஆடையை எடுத்துச் 
செல்லலும் ( 467 ) ஆடையை விருந்தினரின் தவிசின் மேல் விரித் 
தலும் ( 932 ) சுட்டப்படுகின்றது . 

இன்று போன்று மணமகளின் சீதனத்திலும் ஆடை பங்கு 
பெற்றது . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


165 


பொற்பமை செங்கோடிக மொடு ஆடை புதைவுற்ற 

நற்புடைய பேழை ( 870 ) 
போன்றவற்றை மணமகளான சுயம்பிரபையுடன் அனுப்பும் 
தன்மையினைச் சூளாமணியில் காணலாம் . 


விருந்தினரை வரவேற்கும் பொழுதில் ஆடை கொண்டு செல் 
லல் , அவர்கள் வரவில் தாங்கள் மகிழ்கின்றோம் என்பதை 
யுணர்த்தவாக இருக்கலாம் . மகிழ்வில் பிறருக்குக் கொடுத்தல் , 
தங்களின் மகிழ்ச்சியையும் , அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும் 
என்ற நோக்கம் காரணம் எனலாம் . 

இவற்றை நோக்க ஆடைகளைப் பெறுவதில் அன்றைய 
மாந்தரும் இன்றைய மாந்தர் போன்று பெருமகிழ்வு - கொண் 
டனர் என்பதும் , பல்வகை அன்பளிப்பு நிலையில் ஆடை முதன் 
மையிடம் வகித்தது என்பதும் தெளிவு . மணமக்களுக்குப் புது 
உடை எடுத்துக் கொடுத்தல் , சடங்குகளில் உறவினர்க்கு அளித் 
தல் , அந்தணர்க்குக் கொடுத்தல் போன்ற சில கொடை நிலை 
களில் இன்று இவை இடம் பெறுகின்றன . 
இருப்போர்க்கு அன்பளிப்பாக 

முதலியவற்றை 
அளிக்க , இல்லாதவனுக்குத் தானம் செய்தலும் சில எண்ணங் 
களால் தெரிய வருகின்றது . 


உடை 


சங்க இலக்கியப் புறப்பாடல்களுள் மன்னன் பண்பு நலன் 
வெளிப்படும் இடங்கள் பல . மன்னனின் கொடைச்சிறப்பு , 
ஆடைக் கொடையை மன்னன் வழக்கமாகக் கொண்டிருந்தமை , 
புலவன் வறுமை நீக்கி மன்னன் மனமகிழ்ந்தமை போன்றவற்றை 
இந்நிலைகள் சித்திரிக்கின்றன . தொன்றுபடு துளையொடு பரு 
விழை போகி நைந்து கரை பறைந்த உடையினையும் ( புறம் . 376 ) 
முதுநீர்ப் பாசியன்ன உடையினையும் ( புறம் . 390 ) பாசிவேரின் 
மாசொடு குறைந்த துன்னற் சிதாரினையும் ( பொரு . 153-4 ) 
பாறிய சிதாரினையும் ( புறம் . 150 ) நீர்ப்படு பருந்தின் ஈர்ஞ் 
சிறகன்ன சிதாரினையும் ( பதி . 2 : 2 ) உடுத்திய நிலையில் இரவலன் 
காட்டப்படுகின்றான் . இவ்வேழ்மை நிலையினை மன்னன் , 
திருமலரன்ன புதுமடியையும் 

புறம் . 390 
வேறுபட்ட உடையினையும் 

புறம் . 377 
கொட்டைக் கரைய பட்டுடையினையும் பொரு . 155 


தமிழர் ஆடைகள் 


புறம் .383 


கழைபடு சொலியினிழையணி வார 

ஒண் பூங்கலிங்கத்தையும் 
அளித்துப் போக்குகின்றான் . பெற்றவர் மனமகிழ்வில் தானும் 
பங்கு கொள்கின்றான் . 


இக்கொடை பற்றிய உணர்வுகள் பிற்காலத்தில் குறைந்து 
விட்டமையை நீதி நூற்கள் கொடை கொடுத்தலை வற்புறுத்தும் 
- நிலையும் , அதனைப் பற்றிய நம்பிக்கைகளைக் கூறும் தன்மையும் 
உணர்த்தும் . இருப்பினும் , தமிழனிடம் இவ்வுணர்வு முழுமை 
யாக மறைந்து விடவில்லை என்பது ஒருசில எண்ணங்களால் 
புலப்படுகின்றது . 


நந்திக் கலம்பகத்தில் , துணியரைச் சுற்றிப் பரடு திறப்ப , 
பல்கடைத் திரிந்த பாணன் நந்தி மன்னனைப் பாடி புதுப் 
பூம்பொலன் கலன் அணிந்து , 

அணிந்து , யானை எருத்தத்தில் இருக் 
கின்றான் ( 27 ) எனப் பேசப்படுகின்றான் . எனவே உடைக் 
கொடை தனித்துச் சுட்டப்படவில்லை எனினும் பொதுநிலையில் 
கொடையில் ஆடையும் இடம் பெற்றிருக்கலாம் எனத் தோன்று 


கின்றது . 


இவற்றை இணைத்து நோக்க , சில கொள்கைகளின் அடிப் 
படையில் இப்பழக்க வழக்கங்களைத் தமிழர் கைக்கொண்டிருந் 
தனர் எனக் கருதலாம் . 


1. பிறரைக் கண்டு எழும் இரக்க உணர்வுகளுக்கு உருவளித் 

தல், 


2. தன் மகிழ்ச்சியில் பிறருக்கும் பங்களித்தல் 
3. பிறருக்கு நன்மை செய்யின் தாமும் நன்மை பெறலாம் 

என்ற அறக்கோட்பாட்டில் உள்ள நம்பிக்கை . 
அறக் கோட்பாடு என்னும்போது சங்ககாலத் தமிழர்க்கு 
இது பொருந்துமா - என்னும் வினா எழக்கூடும் . ஏனெனில் , 
அறத்தான் வருவதே இன்பம் , . அறமெனப் பட்டதே இல் 
வாழ்க்கை என்று அறம் கருதியே அறம் செய்த நிலையே காணக் 
கூடியதொரு நிலை . இருப்பினும் , 

இம்மைச் செய்தது மறுமைக்கு ஆம் எனும் 
அறவிலை வணிகன் ஆஅய் அலன் 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


167 


பிறரும் சான்றோர் சென்ற நெறி என 
ஆங்குப்பட்டன்று அவன் கைவண்மையே 


( புறம் . 134 ) 


என்று ஆஅய் அண்டிரன் கொடையின் சிறப்பு சிறப்பிக்கப்படு 
* கின்றதைக் காண்கின்றோம் . அறம் கருதி அறம் செய்தலே 
அன்றைய தமிழர் நிலையென உரைக்கும் இப்பாடல் , அறவிலை 
வணிகரில் ஒரு சிலரும் இருந்திருக்கக் கூடும் என்ற உணர்வைத் 
தரும் தன்மையில் 

அமைகின்றது . ஆஅய் அலன் என்று 
சொல்லும்போதே பிறர் உண்டு என்பது தொக்கி நிற்பது 
வெளிப்படை . எனவே இக்கருத்துடன் , பிற்கால , நம்பிக்கை 
யூட்டும் எண்ணங்களும் அதாவது அறம் செய்தால் சிறப்பாக 
வாழலாம் என்ற எண்ணங்களும் , தாமும் நன்மையடையலாம் 
என்ற எண்ணத்துடன் அறம் செய்ததனை உறுதிப்படுத்த 
வல்லன . 


தமிழர் இக்கொள்கையில் கொடையினையும் , விருந்தோம்பு 
தலையும் செய்ய , மணத்தில் கொடை செய்தல் வீண் ஆடம்பரம் 
கருதியாகும் என்னும் டாக்டா மோதிச் சந்திராவின் கருத்தும் 
இவண் கொள்ளத் தக்க ஒன்று . " 


குறிப்புக் காட்டல் 

தங்கள் எண்ணங்களைப் புலப்படுத்தவும் சில வகைகளில் 
ஆடையைப் பயன்படுத்தினர் தமிழர் . 


1. தலைவி பூப்படைந்தமையினை உரைக்க , 

சிவந்த 
உடையை உடுத்தி அனுப்புகின்றமை திணைமாலை நூற்றைம்பது 
( மருதம் . 1:44 ) உணர்த்தும் ஒன்று . 


2. மகிழ்ச்சிப் பெருக்கில் , துகில் வீசிப் புலப்படுத்தல் பல 
இடங்களில் சுட்டப்படுகின்றது . 


29. Pomp and show are a special feature of Hindu Marriages .. 

At the time of the marriage both the bride and bride 
grooms parties vie with one another to diaplay and offer 
as presente brocade saries and other rich germents . 

Costumes Textiles Cosmotics and Coiffure 
Dr.Moti Chandra , page - 58 


168 


தமிழர் ஆடைகள் 


இராமன் மணத்தில் மிதிலை நகர மகளிர் , 
விரிந்து ஒளிர் காசு பொன் தூசுவீசி 

( கம்ப . 1320 ) 
மகிழும் தன்மை , அவர்கள் மகிழ்வு எல்லையைக் காட்டுகின்றது . 


ப 


நண்பனை எதிர்கொள்வதிலும் இதனைக் காணலாம் . 
சுக்கிரீவன் இலக்குவனை, 

சுண்ணமும் தூசும் வீசி 

சூடகத் தொடிக்கைம் மாதர் 
கண் அகல் கவரிக்கற்றைக் 
கால் உற 

( கம்ப . 4475 ) 
வரவேற்கின்றான் . 

மக்களின் இம்மகிழ்வுச் செயலைச் சில இடங்களில் தேவர்க் 
கும் ஏற்றியுரைப்பார் . கம்பர் . 

பகைவனின் வீழ்ச்சியில் மகிழும் தன்மையில் தேவர்கள் மன 
மகிழ்கின்றனர். இராவணன் வீழ்வில் வடகமும் துகிலும் வீசி 
( கம்ப . 5993 ) மகிழ்கின்றனர் , இந்திரசித்து இலக்குவனால் 
வதையுண்டபின் , 

எல்லாரும் தூசு வீசி ஏறிட ஆர்த்தபோது 

கொல்லாத விரதத்தார் தங்கூட்டம் ஒத்தார் ( கம்ப . 9307 ) 
என் இவர்களின் நிலை இயம்பப் படுகின்றது . 

இப்பழக்கம் தொடர்ந்து தமிழரிடம் காணப்பட்டது என்பது 
பெரிய புராணக் குறிப்புகளால் உறுதிப்படுகின்றது . 

திருஞானசம்பந்தரைக் கண்டு காழி நகரில் மாமறையோர் 
சூழாத்தினுடன் மல்கு திருத்தொண்டர் குழாம் மருங்கு சூழ்ந்து 
தாமறுவை உத்தரியம் தனி விசும்பில் எறிந்து (திருஞான . 95 ) 
ஆர்க்கின்றனர் . 

தம்பிரான் தோழர் முதலை , வாயினின்றும் மீட்ட மகவு 
கண்டு , 

விண்ணிலுள்ளார் அதிசயித்தார் 
மறையோ ரெல்லாம் உத்தரீயம் 
விண்ணிலேற விட்டு 

( வெள் . 13 ) 
ஆர்த்தனர் எனக் காண்கின்றோம் . சமாதானத்தைப் புலப்படுத் 
தவும் துகிலை வீசினர் ( 1863 ) என்பதனைச் சிந்தாமணி யியம்பும் . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


169 


சூதும் ஆடையும் 

மிதிலைக்காட்சிப் படலத்தில் , 
கடகமும் குழையும் பூணும் ஆரமும் கலிங்க நுண் நூல் 
வடகமும் மகரயாழும் வட்டினி கொடுத்து வாசத் 
தொடையல் அம்கோதை சோர பளிங்கு நாய் சிவப்பத் 

தொட்டுப் 
படைநெடுங் கண்ணார் வட்டாட்டு ஆகும் இடம் பலவும் 

கண்டார் ( பால . 580 ) 
எனக் கம்பர் , உடையையும் வைத்துப் பெண்டிர் 

சூதாடும் 
இயல்பை விளக்குவார் . 


திருக்குறளில் , 
உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் 

அடையாவாம் ஆயம் கொளின் 
என்ற கருத்தினைக் காண்கின்றோம் . 


( 939 ) 


சூதாடின் அனைத்தும் இழப்பர் என்ற கருத்துப்பற்றிய 
உணர்விருந்தும் , உடையையும் வைத்து விளையாடும் அளவிற்கு , 
சூதாட்ட ஆர்வம் பற்றிய தமிழர் மனநிலை இங்கே வெளிப்படு 


கின்றது . 


சில ஒழுக்க நியதிகள் 

ஒழுக்கம் கருதிய மனவோட்டத்திலும் தமிழர் உடையினைப் 
பயன்படுத்தும் வழக்குண்மை இருந்ததை , அவர்களின் ஆடை 
வரலாறு இயம்பும் . தூய்மை 

அடிப்படையில் உடுத்தல் , 
உண்ணும் போது நீராடும் போது இவர்கள் உடைகள் எவ்வாறு 
அமைந்தன என்பதால் நோக்கலாம் . 
தூய்மை 

சுத்தம் சுகம் தரும் என்பதைத் தமிழர் உணர்ந்து வாழ்ந்த 
னர் . இந்நிலையில் தங்கள் வாழ்வில் முக்கியத்துவம் பெற்றிருந்த 
உடுத்தும் ஆடையும் தூய்மையுடன் அமையவேண்டும் என்று 
எண்ணினர் . புலைத்தியின் தொழில் தன்மைகள் , 

தன்மைகள் , தமிழரின் 
சுத்தமான ஆடைபற்றிய உணர்வினைச் சாற்ற வல்லன . 
பிறருடுத்த மாசுணி தீண்டார் - 

( ஆசாரக் . 12 ) 
இடரெனினும் மாசுணிதம் மேற்கொள்ளார் ( ஆசாரக் .36 ) 


170 


தமிழர் ஆடைகள் 


என்ற நிலையிலும் அவர்களின் சுத்தம் பற்றிய மன நிலையைக் 
காணலாம் . சுத்தமற்றோர்க்கு அறிவுரை போன்ற நிலையிலும் 
இக்கருத்துகள் அமைகின்றன . 


மாசுணி காரணமாகத் தங்களுக்கும் , பிறருக்கும் தீங்கு வர 
வாய்ப்புண்டு என்பதே இவ்வறிவுரைகளின் தோற்றம் எனல் 
பொருத்தமானது . 

ஆடைகளுக்கு மணமூட்டல் , புகையூட்டல் தமிழரிடம் 
இன்றும் காணப்படும் ஒரு வழக்கமாகும் . நறுமணமூட்டவும் , 
நச்சுக் கிருமிகளைக் கொல்லவும் இவற்றை இன்றைய நிலையில் 
பயன்படுத்துவது போன்றே அன்றும் புகையூட்டியும் , சுண்ண 
மிட்டும் வந்துள்ளனர் 

வந்துள்ளனர் எனக் கருத , அவர்கள் ஆடையைத் 
தூய்மைப்படுத்தக் கையாண்டதொரு வழிமுறையாக இதனை 
யும் கொண்டனர் எனக் கூறவும் வாய்ப்பு அமைகின்றது . 

ஆடை வளியுறைப்பப் போகார் ( ஆசாரக் . 36 ) என்னும் 
ஒரு கருத்து - அமைகின்றது . ஆடைவளியுறைப்பப் 
ஆடையில் உள்ள கிருமிகள் பிறர் மேல்பட , பிறருக்குத் தீமை 
நேரிடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்ததாகவும் இதனைக் 
கொள்ளும்போது இதுவும் தூய்மை பற்றியதொரு கருத்தாகவே 
அமைகின்றது . 


போதல் 


அடுத்து உடுத்தாடை நீருட்பிழியார் ( ஆசாரக் . 11 ) 
என்றதொரு எண்ணத்தையும் காண்கின்றோம் . உடுத்தாடை 
தூய்மைப்படுத்தலில் , நீரினைத் தூய்மை கெடச் செய்யல் தவறு 
என்பதே ஈண்டு அமையும் பொருள் . எனவே நீருக்கு வெளியே 
தரையில் பிழியவேண்டும் ; அல்லது குடிக்கும் நீரில் பிழியக் 
கூடாது என்ற எண்ணத்தை இதற்கு அடிப்படையாகக் கொள்ள 
லாம் . 
நீராடல் 

தமிழர் நீராடும் போது உடுத்தியே நீராடி இருக்கின்றனர் . 
ஈரணி , நீர்க்கோலம் , நீராட்டணி என்ற சொற்கள் நீராட்டுக் 
குரிய கோலத்தை விளக்குவனவாகும் . ஆயின் நீதி நூற்களில் , 
உடுத் தலால் நீராடார் 

ஆசாரக் . 11 
டுத்தாடை அல்லாதார் நீராட்டு காண அரியகண் 

திரிகடு . 11 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


171 


என உடுத்துத் தான் நீராட வேண்டும் என்று வலியுறுத்தும் 
எண்ணங்கள் அமையக் காணலாம் . இது . தொடர்பாகச் சில 
செய்திகள் இந்தியரின் பழக்க வழக்கமாகக் காணக் கிடக் 
கின்றன . 30 ஆயின் உடுத்தாது நீராடல் பற்றிய தமிழர் எண்ணங் 
கள் காணக் கூடவில்லை . எனவே பிற பகுதி மக்களின் தோய்வு 
காரணமாக , இவ்வெண்ணங்கள் நீதி நூற்களில் இடம்பெற் 
றனவோ என எண்ணத்தோன்றுகின்றது . 
உண்ணல் 

மனிதன் உயிர்வாழ இன்றியமையாதது உணவு . எனவே 
தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் எனப்பட்ட 
னர் . உண்டியினை உண்ணும்போதும் , உடுத்தலில் சில முறை 
கள் இருந்தன எனக் காண்கின்றோம் . 

பதினெண்கீழ்க்கணக்கு , ஒன்றுடுத்து உண்ணலைக் குறை 
வுடையதாகச் சொல்லுகின்றது . 

சீவகன் உணவு உண்ண , 
வெண்டுகில் மாலை சாந்தம் விழுக்கலம் சேர்த்தி 

நுண்டுகிற் றிரைகள் சேர்ந்த நூற்றுலா மண்டபத்து ( 2734 ) 
ஏறினான் எனச் சிந்தாமணி இயம்புகின்றது . 

இத்தகைய எண்ணங்களை நோக்க உடுத்தாது நீராடல் 
போன்று , இதுவும் தமிழருக்கேயுரியதா என்ற வினா எழுகின்றது . 
ஏனெனில் இதனைப்பற்றி பிற எண்ணங்கள் தெளிவு றவில்லை . 
இன்றும் தமிழரிடம் இவ்வழக்கு இல்லை ( அந்தணர்களில் ஒரு 
சிலர் மடிப்புடவையுடன் உண்ணுகின்றனர் ) . இந்தியாவில் பிற 
பகுதிகளில் அன்று முதல் இன்றுவரை இவ்வழக்கு உண்டு 


30. An unclothed bathing women not only provoked the gods 

by her impudence but ran the risk of accidental fertilisation 
by the sperm of supernatural beings while therefore nudity 
was casually sanctioned almost holy shrines in Northern 
India bathing naked was normally forbidden save in certain 
forms of solitary magic in which a particular class wantons 
was sought to be won or propitated by a sacrifice of one s 
modesty. Until recently devout women in many parts of 
the country seldom dared to enter a sacred river with more 
than a single garment on under pain of incursing the displea 
sure of the undine spirits . 

Costumes of India and Pakistan , S.N. Dar , page - 142 , 


172 


தமிழர் ஆடைகள் 


என்பர் . எனவே நீராடல் போன்று பிற பகுதி மக்களின் 
தொடர்பாகத் தமிழரிலும் ஒருசிலர் இதனைப் பின்பற்றி வந்தி 
ருக்கக்கூடும் . அல்லது சமணமதச் சார்புடையதாக இக்கருத் 
தினைக் கொள்ளலாம் . 


அரசகுல வழக்கு 

முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு 
இறை என்று வைக்கப்படும் 

( குறள் . 388 ) 
என்று மன்னனைச் செங்கோல் தவறாத நிலையில் இறையென்று 
கருதிச் சிறப்பித்தனர் தமிழர் . பிற மாந்தரினின்றும் உயர்ந்த 
நிலை காரணமாகச் சில தனிப்பட்ட வழக்கங்களும் இவர்களுக்கு 
அமைந்தன . 

அரச குலத்தினரின் பின்னால் பொருள்கள் பல எடுத்துச் 
செல்லல் மரபு . அவற்றுள் துகிலும் இடம் பெற்றிருந்தது . 
சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் மனைவி , 
கோடி யேந்தினர் பட்டேந்தினர் 

கொழுந் திரையலின் செப்பேந்தினர் 


கூனும் குறளும் ஊமும் கூடிய 
குறுந் தொழிலிளை ஞர் செறிந்து சூழ்தரக் 

( 20 : 14-17 ) 
காட்சி அளிக்கின்றாள் . 


31. Further the king had a white silk garment to be used after 
the bath while at the lunch time he wore dukula , 

Indian Costumes Coiffure and Ornament ,. Sachida 
nand Sabay , page - 26 . 
உத்தரப் பிரதேசத்தில் சிறப்பாக மேல் வகுப்பினர் உணவு 
உட்கொள்ளும்போது தைக்கப்பட்ட ஆடைகளை அணியா 
மல் இருக்கும் வழக்கம் இருக்கிறது . கிழக்கு நேப்பாளத் 
தைச் சேர்ந்த தவிரால் பிராமணர்களிடையேயும் இவ் 
வகையான வழக்கம் காணப்படுகின்றது . 

ஆண்களின் உடை - பிரனாப் குமார் தாஸ்குப்தா , 
இந்தியாவில் குடியானவர் 

வாழ்க்கை தமிழாக்கம் - 
வெ . இலட்சுமி , பக்கம் -88 . 


பழககவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


173 


இராவணன் சீதையைக் காண , 
மாலையும் சாந்தும் கலவையும் பூணும் 

வயங்கு நுண்டூகொடு காசும் 
சோலையிற் றொகுதிக் கற்பகத் தருவு 

நிதிகளும் கொண்டு பின் தொடரச் ( கந்தர , 422 ) 
செல்லலும் இம்மரபின் அடிப்படையிலேயாகும் . 

பொருட்களுடன் பலரும் செல்கையில் பேடியர் ஆணுடைய 
ராகச் சென்றனர் என இயம்பும் சூளாமணி ( 361 ) . 

பிறர் பின் செல்லலை மரியாதை கருதிய பழக்கவழக்கமாகக் 
கொள்ளலாம் . ஆயின் துகில் முதலியவற்றை ஏந்திச் செல்லலுக் 
குரிய அடிப்படை என்ன என்பது புரியவில்லை . 
பஞ்சியின் மெல்லிதேனும் 

சிறிதென 

எண்ண 
வேண்டா (சீவக . 1894 ) என்பது பொது நிலையில் அரசர்க்குப் 
பொருத்தமானதொரு உரையாகும் . இதனையுணர்ந்து செயல் 
பட்ட அவர் திறமும் சில பழக்க வழக்கங்கள் வழி புலனாகின்றது . 


பகை 


. 


பகைவர்களால் எச்சமயத்தும் தமக்குத் தீங்கு நேரிடலாம் 
என்பதனை எண்ணி , ஒவ்வொரு செயலிலும் விழிப்புடன் இருந் 
தனர் என்பதை அவர்களின் உடை , உணவு பற்றிய எண்ணமும் 
உணர்த்தும் . உடை உணவு அளித்தலைத் தமக்கு நம்பிக்கைக் 
குரியவர்களிடம் ஒப்படைத்து இருந்தனர் அரசர் . 

உடையுமடிசிலும் உருமண்ணுவாவிற்குக் 
கடனா வைத்தலிற் கைபுனைந்தியற்றி 
அகன் முடி அவன்றாள் அமர்ந்து கொடுப்ப 

( பெருங் . 3.5 : 129-30 ) 
எனப் பெருங்கதை , உதயணன் உருமண்ணுவாவிடம் இப்பொறுப் 
பினை ஒப்படைத்து இருந்ததை இயம்பும் , 

சீவக சிந்தாமணியிலும் , 
பூந்துகில் மாலை சாந்தம் புனைகலம் பஞ்சவாசம் 
ஆய்ந்தளந் தியற்றப்பட்ட வடிசில் நீரின்ன வெல்லாம் 
மாந்தரிற் மடங்கலாற்றற் பதுமுகன் காக்க வென்றாங் 

கேந்து பூண் மார்பனேவ வின்னணமியற் றினானே ( 189 ) 
எனச் சீவகனைக் காக்க , நந்தட்டன் பது முகனிடம் உரைக்கும் 
திறம் அமைகின்றது . 


174 


தமிழர் ஆடைகள் 


உடையினாலும் தீமை வரக்கூடும் என்பதனை யுணர்ந்து , 
அதனைக் கண்டறியும் வழிமுறையினையும் தெரிந்து வைத்திருந் 
தனர் என்பதை ஒரு பாடல் உணர்த்தி நிற்கின்றது . 


. 


சீவகனைக் காக்க , பதுமுகனிடம் நந்தட்டன் சொல்லும் 


போது , 


வண்ணப் பூமாலை சாந்தம் வாலணிகலன் களாடை 
கண் முகத் துறுத்தித் தூய்மை காண்டலாற் கொள்ள 

வேண்டா ( 1893 ) 
என்றுரைப்பதாகத் தேவர் அமைப்பார் . 

ஈண்டு , அரசர்களின் உடையினைப் புள்ளின் கண்ணிலும் , 
சேவலின் முகத்திலும் உறுத்தித் தூய்மை கண்ட பின்னரே பயன் 
படுத்தினர் என்பது தெளிவாவதுடன் , நச்சுப் பொருட்களைக் 
கண்டுபிடித்து விடும் ஆற்றலுடையன என இவற்றை யுணர்ந்து 
வைத்திருந்த அவர் திறமும் வெளிப்படுகின்றது . 


வையே யன்றித் துணி என்ற நிலையில் மேலும் சில பயன் 
பாடுகளையும் காண்கின்றோம் . 


1. துகிற் கொடி மிதிலை மாடத்துத் துவன்றி நின்ற நிலையில் 

கொடியாகவும் ( கம்ப . பால . 567 ) 
2. ஓவிய எழினி சூழவுடன் போக்கி என்ற தன்மையில் 

எழினியாகவும் ( சிலப் , 6 : 169 ) 


3. தூமமார்ந்த துகிலணைப் பள்ளியாகக் காட்டுமிடத்தில் 

சேக்கையாகவும் (சீவக . 1715 ) 
விலைவரம்பறிதலில்லாத வெண்டுகிலை அடுத்த நிலையில் 
நடைப் படாமாகவும் ( சீவக . 617 ) 


5. தூமமார்ந்த துகிலுறை நல்யாழினைச் சுட்டும் தன்மையில் 

உறையாகவும் (சீவக . 719 ) 
6 . கச்சை யானையாகக் காட்டும் தன்மையில் 

விலங்குகளின் மேல்விரிக்கும் துணியாகவும் ( சூளா . 139 ) 
இலக்கியங்களில் இவை இடம் பெறுகின்றன . மேலும் சில ,, 
தமிழரின் பழக்க வழக்கங்களையும் இவை புலப்படுத்தக் காண 
லாம் . 


. 


‘ பொதுவாக 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 

175 
நம்பிக்கைகள் 

நம்பிக்கைகளுக்கும் , சிறப்பாகத் தெய்வ 
நம்பிக்கைகளுக்கும் காரணம் காணு தல் இலகுவன்று என்பார் 
டாக்டர் கைலாசபதி . நம்பிக்கைகளில் ஒரு சிலவற்றிற்குக் 
காரணம் புலப்பட , பெரும்பான்மையன , தெளிவுபடாதன 
வாகவே அமையும் நிலையில் இக்கருத்து உறுதிப்படுகின்றது . 
இன்றைய நிலையில் , காரணம் முற்பட்டு , காட்ட காரணத்துடன் 
கூடியன 

சுட்டப்படத் தக்கனவற்றை நம்பிக்கைகள் 
என்றும் , காரணம் கற்பிக்க முடியாதவற்றை மூட நம்பிக்கைகள் 
என்றும் வழங்குகின்றனர் . இவற்றுள்ளும் சிலர் சிலவற்றைப் 
பொருளுடை யதாகக் கூறினும் , பிறர் ஏற்றுக் கொள்வது 
இல்லை . எனவே காரணம் சுட்டப்பட்டனவும் மூடநம்பிக்கை 
யாக வழங்சப்படல் உண்டு . இந்நிலையில் நம்பிக்கை என்பது 
இன்னதென்று வரையறைப்படுத்தவோ , எடுத்தியம்புவதோ 
இயலாத ஒன்றாகின்றது . எனவே மாந்தர் மனத்தின் ஒருவித 
உணர்வே நம்பிக்கை என லாம் . 


எனச் 


மாந்தர் தம் மனம் எண்ணும் நிலையில் உள்ள அனைத்துப் 
பற்றியும் பலவித நம்பிக்கைகள் கொண்டுள்ளனர் . அருவி 
நீருடன் இணைந்து ஓடிவரும் பொருட்கள் போன்று , காலந் 
தோறும் மனிதனின் பல் தரப்பட்ட நம்பிக்கைகளும் அவனது 
வாழ்க்கை வரலாற்றில் படிந்து கொண்டே வருகின்றன . ஓடி 
வரும் நீரில் சில பொருட்கள் ஆங்காங்கு தங்கி விடுதல் போன்று 
சில அவ்வக் காலத்திற்குரியனவாகத் தங்கி விடலும் உண்டு . 


காலம் ; நாடு போன்ற பல சூழல்களுக்கேற்ப நம்பிக்கைகள் 
மாறுபடுவதையும் நாம் காண்கின்றோம் . சான்றாக , சிலவற்றை 
நோக்கலாம் . எகிப்தியப் பாதிரிமார்கள் , செடியினின்றும் கிடைக் 
கும் ஆடை , பிற ஆடைகளை விடத் தூய்மையானது எனக் கருதி 
அதனையே கோயிலினுள் அணிந்தனர் . ஆயின் இன்று தமிழரில் 
அந்தணர் கம்பளி ஆடை எப்போதுமே மடித்தன்மையுடையது 
என்று கருதுகின்றனர் . இதைப்போன்று தூய்மையுடன் ஆடை 
இருக்க வேண்டும் . - கந்தையுடை ( அழுக்குடை ) யுடுப்பின் 


32. பண்டைத் தமிழர் வாழ்வும் வழிபாடும் - க . கைலாசபதி , 

பக்கம் -44 . 


176 


தமிழர் ஆடைகள் 


மூதேவி வந்து அடைவாள் என்பதும் தமிழர் நம்பிக்கையாகும் . 
ஆயின் மங்கோலிய மக்களிடம் காணப்பட்ட இதற்கு எதிரான 
தொரு நம்பிக்கையினை மார்கோபோலோ சுட்டுவார் . 


3 


துணிகளை மங்கோலிய மக்கள் துவைக்க மாட்டார்கள் . 
உண்மையிலேயே ஆற்று நீரில் துவைத்தால் அங்குள்ள தேவதை 
களுக்குக் கோபம் வரும் என்று எண்ணினர் . இந்நம்பிக்கை 
களின் மாறுதலுக்குரிய காரணம் புரியவில்லை . . இத்தகைய 
முரண்பட்ட நம்பிக்கைகளுக்கு அவரவர்களின் மனஓட்டமே 
காரணம் எனலாம் . 

இந்நம்பிக்கைகள் முழுவதையும் காண , இவை மனிதனின் 
எதிர்பார்ப்பின் அடிப்படையிலும் , மீவியல்புக் கூறுகளுடன் 
தொடர்பு கொண்டும் , இயற்கைச் சக்தியின் மேல் உள்ள அச்சம் , 
காரணமாகவும் , சமுதாயச் சூழலில் எழுந்தனவாகவும் பல் நிலை 
களில் தோற்றம் கொண்டிருக்கக் காண்கின்றோம் . 
இந் நம்பிக்கைகளுள் சில சிந்தனை ஓட்டத்திலேயே நின்றுவிட , 
பல பழக்க வழக்கமாகவும் உருவெடுக்கின்றன . 

இத்தகைய நம்பிக்கைக் கூறுகளுள் ஆடை தொடர்பாகவும் , 
சிலவற்றை 

மாந்தர் கொண்டு திகழ்ந்தனர் . இவையும் , 
ஆடையைப் பற்றிய மக்களின் சிந்தனைகளுக்கேற்பமாறுபட்டன . 
ஆடையின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வோர் தேவதை இருந்த 
தாக நம்பினர் வடநாட்டார் ... தமிழரிடம் இந்நம்பிக்கை 
இல்லை . 
33 . மார்க்கோபோலோ - மாரிஸ் காலிஸ் - தமிழாக்கம் - பெ . 

திருஞான சம்பந்தன் , பக்கம் -73 . 
34 . வேத இலக்கியங்களில் ஆடையின் ஒவ்வோர் உறுப்பிற்கும் 

ஒவ்வோர் தேவதை இருந்ததாகச் சொல்லப்படுகிறது . 
- கலைக் களஞ்சியம் , தொகுதி -1 , பக்கம் 352 . 
Since clothing was associatad with man only the Vedic 
Indian sepsibly considered that clothes must be connected 
with divine mysteries . Different parts of the garment were 
therefore consecrated to different gods while the borders 
and middle portion were considered the preserve of 
ancestors . 
-John Kenneth Galbraith Introduces India 
Ed . Frank Moracs and Edward Howe, 
-- Indian Costumes - Tara Ali Baig , Page - 154 . 





பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


177 


இவண் , நாகரிகம் எவ்வளவோ முன்னேறி இருந்தாலும் சில 
சந்தர்ப்பங்களில் சில நம்பிக்கைகளில் ( மூடநம்பிக்கைகளில் ) 
பிடிப்பு ஏற்படத்தான் செய்கிறது . அப்படி மூடநம்பிக்கைகள் 
என்று சொல்லப்படுபவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் இல்லா 
மல் இருந்ததில்லை . அத்தகைய நம்பிக்கைகளுக்கு விஞ்ஞான 
மருத்துவரீதியில் ஏதோ ஓர் காரணம் இருக்கத்தான் செய்கிறது 
என்ற உண்மையை All About Superstitions என்ற புத்தகம் 
நல்ல தெளிவான முறையில் விளக்குகிறது அவற்றில் சில . 

1. சேலையின் முந்தானையைக் குழந்தை தொட்டுவிட்டால் 
குழந்தைக்கு வியாதி வரும் . 

2. புதுத்துணிகளை வெள்ளிக்கிழமை வெட்டவோ கிழிக் 
கவோ கூடாது . 
என்ற எண்ணத்தையும் இணைத்து நோக்கலாம் ( மங்கை - ஆகஸ்ட் 
79 , இதழ் . பக்கம் 52 ) . 


இந்நிலையில் , இலக்கியங்கள் உணர்த்தும் , தமிழரின் ஆடை 
யுடன் தொடர்புடைய நம்பிக்கைகள் என்னென்ன என்பதை 
தமிழர் ஆடை வரலாறு . உணர்த்துமாற்றை இவண் காணலாம் . 


1. வினை 


என்று 


செய்யும் வினைகளுக்கேற்ப , நன்மையினையும் , தீமையினை 
யும் மாந்தர் அடைவர் என்பது தமிழரிடம் அன்று முதல் 
வரை வழங்கிவரும் ஒரு நம்பிக்கையாகும் . 

ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் 
எழுமையும் ஏமாப்புடைத்து 

( 126 ) 
பிறப்பில் வாழும் நிலை ,. எழுபிறப்பிலும் 
சிறப்பினைத் தரவல்லது என்னும் தெய்வப்புலவர் குறள் இக் 
கருத்தில் எழுந்ததே . இதனைப்போன்று தீயோராயினும் அவர் 
களின் செல்வ வாழ்வுக்கு உரிய காரணம் முற்பிறவியில் செய்த 
பயனே என்ற 

எண்ணம் தமிழரிடம் இருந்தது . இதனை 
நாலடியார் , 

புணர் கடல் சூழ் வையத்துப் புண்ணியமோவேறே 
உணர்வதுடையா ரிருப்ப உணர்விலா 
வட்டும் வழுதுணையும் போல் வாரும் வாழ்வாரே 
பட்டும் துகிலும் உடுத்து 

( நாலடி . 264 ) 
என்றியம்புகின்றது . 


178 


தமிழர் ஆடைகள் 


வினை பற்றிய நம்பிக்கை ஒருபுறமிருப்பினும் - சிறப்பான 
வாழ்வு என்பது பட்டும் துகிலும் உடுத்து வாழ்தலே என்ற 
நம்பிக்கையும் அவர்களிடம் இருந்திருக்கலாம் எனத் தோன்று 
கின்றது . 

நல்வினைகளுள் ஒன்று கொடை செய்தலாகும் . தமிழரிடம் 
இவ்வியல்பு தொன்றுதொட்டே காணப்பட்டது 

என்பது 
விருந்தோம்பலிலும் இரவலர்க்கு ஈதலிலும் பெறப்படும் . 
இவற்றுள் ஆடைக் கொடை செய்வார் நன்மையடைவர் செய்யா 
தார் தீமை அடைவர் என்னும் நம்பிக்கையும் காணப்பட்டது . 

கற்றாரை கற்றது உணரார் என மதியார் 
உற்றாரை யன்னண மோராமல் - அற்றார்கட்கு 
உண்டி உறையுள் உடுக்கை யினை ஈந்தார் 
பண்டிதராய் வாழ்வார் பயின்று 

( ஏலாதி .9 ) 
எள்ளே பருத்தியே எண்ணெய் உடுத்தாடை 
வள்ளே துணியே யிவற்றோடு - கொள்ளென 
அன்புற்றசனம் கொடுத்தான் றுணையினோ 
டின்புற்று வாழ்வா னியைந்து 

( ஏலாதி .50 ) 
ஐயமே பிச்சை யிருந்தவர்க் கூணாடை 
ஐயமே இன்றி ஈந்தான்- வையமும் 
வானும் வரிசையாற் றானாளு நாளுமே 
யீனமே இன்றி இனிது 

( ஏலாதி .70 ) 
என்று ஆடைக் கொடை செய்யின் சிறந்த வாழ்வு கிடைக்கும் 
என்னும் நம்பிக்கைகளை மாந்தர் மனத்தில் ஊட்டும் வண்ணம் 
க்கருத்துகள் அமைகின்றன . 
உடா அதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் 
கெடாத நல்லறமும் செய்யார் வைத்தீட்டினார் இழப்பர் 

( நாலடி .10 ) 
என்ற நிலையில் ஆடைக் கொடை செய்யாது தானும் உடாது 
இருப்போர் அடைவது தீமையே என்றதொரு நம்பிக்கையும் 
அமைகின்றது . 

உடை கொடுப்பவன் நன்மையடைவதும் , கொடாதவன் 
தீமை அடைவதும் உண்டு எனினும் , எதையும் கொடுப்பதைத் 
தடுப்பவன் கொடாதவனை விடத் தண்டனை பெறுவான் 
என்பதையும் தமிழர் நம்பினர் . இதனடிப்படையில் எழுந்தது வே , 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


179 


கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூஉம் 
உண்பதூஉம் இன்றிக் கெடும் 

( 166 ) 
என்ற குறட்பாவாகும் இதனையே கம்பர் , 

கொடுப்பது விலக்குக் கொடியோர்-தம்சுற்றம் 

உடுப்பதூஉம் உண்பதுவும் இன்றி அழியும் காண் ( கம்ப . 451 ) 
என்று வலியுறுத்தக் காணலாம் . 


குடிசெய்வல் என்னும் ஒருவற்குத்தெய்வம் 
மடிதற்றுத் தான் முந்துறும் 

( 1023 ) 
என்ற குறள் கருத்தும் , குடி உயர்ந்து விளங்கச் செய்வேன் என்று 
முயற்சி செய்யும் ஒருவனுக்குத் தெய்வம் விரைந்து வந்து உதவும் 
என்னும் நம்பிக்கையில் எழுந்ததே . 


கனவு 


கனவு பலிக்கும் என்பதும் அவை பின் வருவதுணர்த்தும் 
நன்னிமித்தமாக அல்லது தீநிமித்தமாக அமையக் கூடும் என்பதி 
லும் தமிழர் நம்பிக்கை கொண்டிருந்தனர் . ஆடை பற்றிய சில 
கனவுகளையும் இலக்கியங்கள் சுட்டி , அவை மூலம் தமிழரின் இந் 
நம்பிக்கையினை வெளிப்படுத்துகின்றது . 
காழக நீப்பவும் களிறு மேற் கொள்ளவும் 

( புறம் .41 ) 
என்னும் எண்ணத்தைச் சங்கப்பா நவிலும் . களிறு , பன்றி என்ற 
பொருளில் அமைந்து , பன்றியின் மேல் ஊர்ந்து செல்லல் 
போன்றும் , ஆடையை நீத்தல் போன்ற கனவும் கேட்டுக்கு 
அறிகுறி என்னும் தமிழர் எண்ணத்தைப் புலப்படுத்துகின்றது . 


சிலம்பிலும் இக்கனவு பலித்தல் விளக்கப் படுகின்றது . 
கூறை கோட்பட்டுக் கோட்டு மாவூரவும் 

( 15:98 . ) 
என்று தான் கண்ட கனவினைச் சொல்லுகின்றான் கோவலன் . 
அதனால் வருவதொரு தீங்கு உண்டு என்ற தன் நம்பிக்கையை 
யும் வெளியிடுகின்றான் . அவனது 

அவனது கனவு 

பலித்து வாழ்வு 
முடிவுற்றதையும் , பிறரின் துன்ப நிலையையும் இலக்கியம் 
இயம்புகின்றது . ஆடை நீத்தலுடன் காழகம் பறித்தல் போன்ற 
கனவும் கேட்டுக்கு அறிகுறி என்ற தமிழர் நம்பிக்கை இவன் 
வெளிப்படுகின்றது . 


13 


180 


தமிழர் ஆடைகள் 


கனவு 


திரிசடை இராவணனை அரத்த ஆடையனாகக் 
கண்டு , அதனைச் 

சீதைக்குக் கூறுகின்றாள் ( சுந்தர . 174 ). 
அவனுக்குக் கேடும் , சீதையின் நல்வாழ்வுக்குரிய நிமித்தமாகவும் 
இதனைச் சுட்டுகின்றாள் . அரத்த ஆடையைக் காணல் , உடுத்தி 
யவர்கட்குத் தீது தரும் நிமித்தம் என்ற உணர்வு இங்கே அமை 
கின்றது . கம்பன் செம்மையை மங்கலக்கோலம் என்று எண்ணிய 
தமிழர் உணர்வினையும் காட்டுவான் . ஆயின் கனவில் அர்த்த 
ஆடை தீங்கு தருவதாகச் சுட்டுகின்றான் . எனவே இரத்தத் 
தொடர்பு காரணமாக இதனைக் கனவில் காணல் நன்றன்று 
என்று எண்ணியிருந்திருக்கலாம் . அல்லது அரத்த ஆடையினை 
இரத்தம் தோய்ந்த ஆடை எனக் கொள்ளலும் இக்கருத்துக்குப் 
பொருத்தமாகின்றது . 

ஆடையைப் பற்றிய இவ்வனைத்துக் கனவுகளும் தீநிமித் 
தங்களாகவே அமைவதை இங்கே சுட்டலாம் . இன்றைய நாட்டுப் 
புற நம்பிக்கை பெண் உடையைக் காணல் தீது 85 என் 

என்று சொல்ல 
லும் இத்துடன் இணைத்து நோக்கத் தக்கதாகும் .. 
கற்பு 

மணிமேகலையில் ஆதிரை எரிபுக , கற்புத் தீயினால் , தீ 
அவள் மேல் பற்றவில்லை . இதனை , கற்புடைய பெண்டிர் உடுத்த 
கூறை எரியுண்ணாது ( 10:30 ) எனக் கற்புடைமை காரணமாக , 
உடல் அன்றி உடையும் எரியுண்ணாது என்ற நம்பிக்கையைச் 
சுட்டி விளக்குவர் சாத்தனார் . கற்பின் சிறப்புக் காரணமாக 
உடையும் சிறப்புப் பெறுகின்றது . பிற பெண்டிரிடம் இருந்து 
கற்புடைய பெண்டிர் உயர்ந்தவர்கள் என்பதையும் கற்பின் 
திறத்தையும் மேம்படுத்தும் நிலையில் இந்நம்பிக்கை தமிழரிடம் 
காணப்பட்டது எனலாம் . 
மந்திரம் 

மாந்தர் மந்திரசக்தி யுடையவராக இருத்தல் கூடும் என்ற 
நம்பிக்கையும் தமிழரிடம் இருந்தது . 
அந்தரத் தறுவை வைப்பார் அந்தணர் அங்கைக்கொட்டி 

( 1279 ) 
35 . கனவில் பன்றி , பூ , பெண் , ஆடு , பச்சைமரம் , பெண் உடை , 

விறகு வண்டி , ஓடும் நீர் போன்றவற்றையும் காண்பது 
நல்லதல்ல . 
- நாட்டுப்புற நம்பிக்கைகள் - தமிழவன் , எண் .245 . 


பழக்கவழக்கங்கள் நம்பிக்கைகள் 


181 


என்ற சிந்தாமணிப் பாடல் அந்தணர் மந்திரத்தால் அறுவை 
யினை அந்தரத்தில் நிறுத்துவர் என்ற நம்பிக்கையுணர்வினை 
வெளிப்படுத்தும் . 


மந்திரத்துடன் மேலும் சில மீவீயல்புக் கூறுகள் இடம் பெறு 
கின்றதைக் காண்கின்றோம் . இயக்கர் மீவியல்பு ஆற்றல் 
பொருந்தியவர்கள் - என்ற எண்ணமும் இதனுள் அமைகின்றது . 
எனவே மனிதர்களிடம் இருந்தும் தனிப்பட்டவர்கள் , மேம்பட்ட 
வர்கள் என்னும் நம்பிக்கையில் இவர்கள் துகில் சோர்வுறாது 
என்றும் மாசுறாது என்றும் நம்பினர் . இதனைச் சிந்தாமணிப் 
பாடல் ஒன்று விளக்குகின்றது . 


துவென வுரு வென இயக்கி என்றலும் 
புதிதிது பூந்துகில் குழல்கள் சோர்தலால் 
மதுவிரி கோதையம் மாலைநின் மணம் 
அது முறை யியக்கலின் இயக்கி யாகுமே 

(1015 ) 
எனக் காந்தர்வதத்தை கூறுவதாக அமைகின்றது . குணமாலை 
யைக் கண்டு , பூந்துகிலும் , குழலும் சோர எழுதுதலின் புதிய ஓர் 
இயக்கி என்கின்றாள் . எனவே இயக்கிக்குத் துகில்கள் சோர்வு 
றாது என நம்பிய மக்கள் நம்பிக்கை தெளிவாகின்றது . இதற்குரிய 
விளக்கத்தில் உ . வே . சா . அவர்கிள் ஆடையுடன் பிறத்தலும் ; 
மயிர் பிறந்த காலத்தில் இருந்த படியே இருத்தலும் இயக்கர்க்கு 
இயல்பு என்பர் என்னுமொரு எண்ணத்தையும் வெளிப்படுத்து 
கின்றார் . தமிழரிடம் இந்நம்பிக்கை இன்று இருப்பதாகத் 
தெரியவில்லை . 


கற்பகக் கானம் பற்றியதொரு நம்பிக்கையும் இலக்கியத்தில் 
இடம் பெறுகின்றது . 

துறவின் போது அனைத்துப் பொருட்களையும் பரிசிலாக 
நல்கும் சீவகனை , 

பூந்துகில் புனைகலமாலை பூசுசாந் 
தாய்ந்துல குணவு வந்தருளி மாமணி 
காந்திய கற்பகக் கானமாயினான் 
ஏந்திய மணிமுடி யிறைவ னென்பவே 

( 2997 ) 
எனச் சுட்டுவார் திருத்தக்கதேவர் . இவை முறையே விசித்திர் 
வஸ்திரங்களைக் கொடுக்க வல்லது . ஸ்ரீபுராணத்தில் கண்டது 
என்று இதற்கு விளக்கம் அமைப்பார் உ . வே . சா . அவர்கள் . 


182 


தமிழர் ஆடைகள் 


இன்றும் கற்பகத்தரு கேட்டது எல்லாம் கொடுக்க வல்லது என்ற 
நம்பிக்கை தமிழரிடம் உண்டு. கற்பகத்தரு கொடுக்கும் நிதியும் 
பொருளும் பலப்பல என்ற எண்ணமும் தமிழரிடம் காணப்பட்டது 
என்பது கம்பன் பாடல் வழிப் ( சுந்தர . 422 ) புலனாகின்றது . 
புராணக் கதைகளின் மேல் தமிழர் கொண்ட நம்பிக்கையின் 
விளைவே இந்நம்பிக்கையும் எனக் கருதலாம் . 


முடிவுரை 

பனித வாழ்வில் முக்கியப் பங்கு சொள்ளும் பழக்க 
வழக்கங்களும் நம்பிக்கைகளும் தமிழர் ஆடை வரலாற்றில் 
பெற்றுள்ள சிறப்பினை நோக்க , 

காலம் , சமுதாய நிலை , நிலம் , தொழில் , சடங்கு 
போன்ற ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ப , ஆடை வகைகளையும் 
அமைத்துக் கொண்ட தமிழரின் அறிவு மேம்பாடு . 

2. வாழ்வியற்கூறுகள் ஒவ்வொன்றிலும் ஆடையின் தாக்கம் 
அமைய , தமிழர் ஆடைக்குக் கொடுத்திருந்த முக்கியத்துவம் . 

3. மனித வாழ்வியல் ஆய்வுக்கு , ஆடை ஆய்வும் சிறந்த 
பயனைத் தரவல்லது . 


போன்ற பல கருத்துக்கள் வெளியாகின்றன. 


. 


மேலும் 

உலக நிலையில் , மாந்தர் பழக்க வழக்கங்கள் , 
நம்பிக்கைகளுடன் தமிழர் நிலையினை ஒப்பிட்டுக்காண 
டுத்தும் முறை , உடையமைப்பு இவற்றில் தான் வேறுபாடு 
அமைகின்றதே தவிர , அடிப்படைகளில் மிகுதியான வேற்றுமை 
இல்லை . எனவே மாந்தர் மனம் , காலம் , சூழல் இவற்றால் வேறு 
படினும் அடிப்படை உணர்வுகளில் ஒற்றுமையுடையது என்பது 
தெளிவுறுகின்றது . பகவத்கீதையின் , வேற்றுமையில் ஒற்றுமை 
யுடையது. எண்ணங்கள் என்ற கூற்று வண் பொருந்தக் 
காணலாம் . 


36. Know that knowledge whereby are sees in all beings immu - 

table entity ... a unity in diversity was written in the 
Bhagavath Gita ...... 
-- John Kenneth Galbraith Introduces India - Ed.Frank 
Moraes and Edward Howe , Indian Costume , Tara Ali Baig , 
Page - 154 . 


மீவியல்புக் கூறுகள் 


தமிழர் , ஆடையுடன் தொடர்பாகக் கொண்டிருந்த சில 
நம்பிக்கைகளைக் கண்டோம் . இந்நம்பிக்கை யடிப்படையில் , 
மீவியல்புக் கூறுகளுக்கு என்று தங்கள் உடையினை அளித்த 
தமிழர் மன நிலையையும் இலக்கியங்கள் சுட்டிச் செல்கின்றன . 
தாங்கள் வணங்கும் - தெய்வம் , அரக்கன் , இயக்கன் , பூதம் 
போன்ற பல இதனுள் அடங்குகின்றன . இவ்விளக்கங்கள் , இக் 
கூறுகளின் இயற்கை இகந்த ஆற்றலுடன் , பல புராணக் கதைகள் 
மக்களிடம் பயின்று வந்தமையையும் வெளிப்படுத்துகின்றன . 
இவற்றை இவண் நோக்கலாம் . 


1. சிவபெருமான் 


மேவியந் தோலுடுக்கும் தில்லையான் ” எனச் சிறப்பிக்கப் 
படுமளவிற்குத் தோலுடையுடன் பிணைக்கப்பட்டு , காட்சி 
தருபவனாகக் கூறப்படுபவன் சிவபெருமான் . பெரும்பாலான 
இலக்கியப் பயிற்சிகளும் இவனுடைய ஆடையாகச் சுட்டுவது 
களிற்றுரிவை , புலியதளாடை இவையேயாகும் . மானுரியும் சில 
டங்களில் சுட்டப்படுகின்றது . 


பல இடங்களில் இயல்பாக பயிற்சி பெறும் இவ்வெண்ணங்கள் , 
சில இடங்களில் குறிப்பாக , இவற்றுடன் இணைந்த கருத்து 
களையும் நவில்கின்றன . 


சங்க இலக்கியத்தில் , 


184 


தமிழர் ஆடைகள் 


கொலை யுழுவைத் தோலசை இயும் ( கலித்- கடவுள் 

வாழ்த்து . 11 ) 
வரிகிளர் வயமான் உ . ரிவை தைஇயும் ( அகநா . கடவுள் 

வாழ்த்து . 14 ) 
என காட்டப்படுகின்றது இத்தெய்வம் . 

பின்னைய பக்தி இலக்கியங்களில் இவற்றின் பயிற்சி , உச்ச 
நிலைச் செல்வாக்குடன் அமைகின்றது . 

செம்பட்டு டுத்து சிறுமானுரியாடை 
அம்பட்டசைத் தானை நான் கண்ட தாரூரே 

(திருநாவுக் . தேவா . 19 : 6 ) 
மதயானை யுரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் 

( பிரான் - கந் . தேவா . 9 : 5 ) 
புலியின்னுரி தோல் உடுத்திருந்தாய் ( பிரான் - கந். தேவா . 

87:10 ) 
உடுத்த புலித்தானைக் களிற்றுரிவை போர்வையான் 

( கம்ப . 765 ) 
வேக வெங்களிற்றின் வன் தோல் மெய்யிறப் 

போர்த்த தையல் பாகன் ( கம்ப . 6982 ) 
களிற்றுரி புனைந்த கண்ணுதல் கடுப்ப 

( சல் . 72 ) 
புலியினை யுரித்துடையுடுப்ப 

( கல் . 87:28 ) 
போன்ற , பல சான்றுகளை இவண் காட்டலாம் . 
" தாருகா வனத்து முனிவர்கள் 

பிட்சாடனராக வந்த 
சிவபெருமான் மீது கோபம் கொண்டு அவரை அழிப்பதற்காக 
ஒரு கொடிய யாகத்தைச் செய்தனர் . அந்த வேள்வித் தீயிலிருந்து 
புலி , பாம்பு , மான் , பூதம் முதலியன எழுந்தன . அவற்றை 
அம்முனிவர்கள் சிவபெருமான் மேல் ஏவினர் . சிவபெருமான் 
புலியைக் கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்தார் ! 

கெஜாசுரன் என்பவன் பிரமதேவனிடத்து வரம் பெற்று , 
தேவர்களையும் , முனிவர்களையும் வருத்தினான் . ஒரு நாள் 
அம்முனிவர்கள் கெஜாசுரன் வருதலைக் கண்டு பயந்து , காசியில் 
உள்ள விசுவேசனது சன்னிதியை அடைந்து , 

விசுவேசனை 
வேண்டினர் . கெஜாசுரன் அவர்களைத் துரத்திக் கொண்டு 
வந்தான் . அப்பொழுது சிவபெருமான் தோன்றி அந்த யானை 
அவுணனைக் கொன்று அதன் தோலையுரித்து மேலாடையாகப் 
போர்த்துக் கொண்டார் . " 


மீவியல்புக் கூறுகள் 


185 


எனச் சிவனின் தோலுடுக்கும் இயல்பிற்குரிய காரணத்தை 
நந்திக் கலம்பக உரையாசிரியர் , 

பாய் புலியினுரியசைத்த பல புள்ளிப் படிவமெல்லாம் 
ஆயிரவாய்க் கருங்கச்சை யனலுமிழ வசைத்தனையே 
சோர் மதத்த வார் குருதி சோனை நீரெனத்துளிப்ப 

வேர் மதத்த கரியுரிவை யேகாச மிட்டனையே 
என்ற பாடலுக்கு விளக்கம் அளிக்கும் வாயிலாக இயம்பு 
கின்றார் . " 

எயில் எரித்தவன் யானையுரித்த நாள் 
பயில் உறுத்து உரிபோர்த்த நற்பண்பு 

( கம்ப . 694 ) 
உடைய சிவனைக் காட்டுவான் கம்பன் . எயில் எரித்து அதன் 
பின் யானையையும் உரித்துள்ள சிவன் பற்றிய எண்ணம் இவண் 
குறிப்பாகச் சுட்டப்படுமாற்றைக் காணலாம் . 

இதைப் போன்றதொரு விளக்கத்தினை , கல்லாடத்தில் 
அமையும் , ‘காருடல் பெற்ற தீவிழிக் குறளினைஉரி செய்துடுத்து 
என்ற பாடலடிக்கும் காண்கின்றோம் . 

நெரிந்து திரண்ட அறலுடைய சடையினையுடைய தாருக 
வனத்து இருடிகள் பகைமையாலே கண் சிவந்து உளம் வெகுண்டு 
தீக்குழி தோண்டி சருக்கம் என்னும் உறுப்பினையுடைய 
உணர்தற்குரிய வேத மந்திரத்தை ஓதி , நெய் முதலியன 
பெய்யப்பட்ட அவ்வேள்விக் குறி வயிறுளைந்து தன் வலிமை 
யாலே ஈன்று விட்ட பெரிய வாயினையுடைய புலியையும் 
தாழையின் முட்களைச் செறித்து வைத்தாற் போன்ற கூர்த்த 
பற்களையுடைய பாம்பினையும் 

கரிய உடம்பினையுடைய 
தீக்காலும் விழிகளையும் படைத்துள்ள முயலகன் என்னும் 
பூதத்தினையும் உரித்துத் தோலைப் போர்த்திய , திருக் 
கூத்தியற்றிய சிவபெருமான் என்பது 

இவண் 

அமையும் 
விளக்கம் . 

பிற்காலத்தைச் சார்ந்த திரிகூடராசப்பக் கவிராயரும் 
இக்கருத்தமையவே , 


1. நந்திக் கலம்பகம் - சோ . அருணாசல தேசிகர் விளக்க உரை ; 

பக்கம் . 34 . 
2. கல்லாடம் மூலமும் உரையும் , பொ.வே. சோமசுந்தரனார் , 

பாடல் . 33 : 17-18 . 


186 


தமிழர் ஆடைகள் 


எட்டா முடைதாரம் உன்னியருக் கீந்து கொண்ட 
பட்டாமுடை தாரம் பாங்மைத்து 
என்றமைகின்றார் . 


(102 ) 


திரிபுரம் எரித்த விரிசடைக் கடவுள் இவ்வாறு தோலாடை 
யுடன் பேசப்படுவதற்குரிய காரணம் என்னவாக இருக்கலாம் 

ஆராயின் இரண்டு எண்ணங்களை நாம் நினைக்கத் 
தோன்றுகின்றன . 


என்று 


1. புலியின் தோல் வெயிலுக்குக் குளிர்ச்சியையும் , குளிருக்கு 
வெப்பத்தையும் அளிக்கத்தக்கது என்பர் . 

புலியின் 

தோல் 
மட்டுமல்லாது விலங்குகளின் தோலுக்கே இத்தகையதொரு 
சக்தி இருக்கவேண்டும் எனத் தோன்றுகிறது . தோலாடைகளின் 
சக்தியையுணர்ந்த அன்றைய ஒருசில மாந்தர் , 

ஆடைகளில் 
பெரும் வளர்ச்சிபெறாத காரணத்தால் , தோலாடைகளை 
அணிந்தனர் . தாம் பயன்படுத்துவனவற்றை , தாங்கள் வணங்கும் 
தெய்வத்திற்குச் சாத்தி மகிழும் மனநிலையுள்ள மனிதன் 
அன்று , தங்களது தோலாடையினையும் , தங்கள் தெய்வத்திற்கு 
வழங்கினர் . எனவே இத்தெய்வம் , தோலினையுடுத்துவதைப் 
பழக்கமாகக் கொண்டதொரு சமுதாயத்தினரால் படைக்கப் 
பட்டிருக்கக் கூடும் ; 

தொடர்பாகத் தோலாடை 
பெற்றிருக்கவும் கூடும் . 


இதன் 


2. புலி , யானை போன்ற வலிமைமிக்க 

வலிமைமிக்க விலங்குகளை 
வென்றவன் என்று கூறுமாற்றான் , சிவன் முழுமுதற்கடவுள் , 
தன்னிகரில்லா ஆற்றல் உடையவன் என்பதைப் புலப்படுத்த 
எண்ணி இருக்கலாம் . 


என்பனவே அவ்வெண்ணங்கள் . 


இவற்றைத்தவிர , 


சூழு மரவத்துகிலும் துகில் கிழிக் கோவணக் கீழும் 

( திரு . தேவா . 2 : 9 ) 
பட்டுடுத்து தோலுடுத்து பாம்பொன்றார்த்து 

( திரு. தேவா . 216-11 ) 
எனச் சில இடங்களில் பட்டு , துகில் உடுத்தியதாகவும் சிவனைக் 
காட்டுவர் . 


மீவியல்புக் கூறுகள் 


187 


2. திருமால் 

திருமாலின் ஆடையாக மிகுதியாகப் பயன்படுத்தப் படுவது 
பொன்னாடையே . 
பொன்புனையுடுக்கையோன் ( 15:28 ) எனப் 

பரிபாடல் 
பகரும் . 

பொலம் பூவாடையிற் பொலிந்து தோன்றிய செங்கண் 
நெடியோன் நின்ற கோலத்தை ( 11 : 50-51 ) சிலப்பதிகாரம் 
சாற்றும் . 

திருமகள் செல்வத்திற்குரியவள் எனச் சொல்லப்படுபவள் . 
எனவே திருமகளின் கணவன் என்ற முறையில் திருமாலும் மிகச் 
சிறப்பான பொன்னாடையுடன் காட்டப்படுகின்றான் போலும் . 

திருமாலின் அவதாரமாகிய இராமன் , கண்ணன் , வாமனன் 
போன்றோர் ஆடைபற்றிய எண்ணங்களும் ஒரு சில காணக் 
கிடைக்கின்றன . 

இராமன் காடு செல்லும்போது அணிவது மரவுரி . இதனைப் 
பிற்கால இலக்கியமான முக்கூடற்பள்ளு, 

கற்றைச் சடை கட்டி மரவுரியுஞ் சோலை தான்பண்டு 

கட்டிக் கொண்டான் உங்கள் சங்கு கையன் அல்லோடி ( 168 ) 
என்றியம்பும் . 

குறள் உருவமான வாமன உருவத்தில் தோலுடன் பேசப்படு 
கின்றான் . பொங்கிலங்கு புரி நூலும் தோலும் தாழப் பொல்லாத 
குறருரு என ( நாலா.திவ் . பெரிய . திரு -4 : 4 : 7 ) இவண் அமைப்பர் 
ஆசிரியர் . 

கண்ணன் அவதாரத்தில் , கண்ணனது திருவிளையாடலில் 
ஒன்றான மகளிர் துகில் கவரும் திறனும் பல படப் பேசப்படு 
கின்றது . 

அண்டர் மகளிர் தண்டழை உடீஇயர் 
மரஞ்செல மிதித்த மாஅல் போல ( அகம் . பாலை 2:59 ) 
பட்டைப் பணித் தருளாயே 

( நாச் . திரு . 3 : 3 ) 
மறி உடை ஆயர் மாதர் வளை துகில் வாரும் நீரால் 
பொறி வரி அரவின் ஆடுப் புனிதனும் போலும் அன்றே 

( கம்ப . 26 ) 


188 


தமிழர் ஆடைகள் 


கரியோன் கடும் ப துகில் கலர்ந்தொளிர 

( கல . 87-5 ) 
தோகையர் நற்றுகில் கொண்ட நறுந் 

துழாய் மார்பா ( மூலரு -2 : 434-6 ) 
கருந்து கிலக் கோவியரைக் கொள்வாய் கமலை 
தருந்துகி னோக்கத் தகாதோ 

( 2 : 506-8 ) 
எனவே 

இவண் சூழல் காரணமாக மாந்தர் தங்கள் 
உடையினை மாற்றிக் கொள்ளல் போன்று , திருமாலின் பல 
அவதாரங்கட்கும் ஏற்ப , ஆடையினை மாற்றி அமைத்துள்ளனர் 
என்பதும் , துகில் கவரும் கண்ணன் கதை சங்ககால மக்களிடமே 
பயிற்சிபெற்று விட்டதொரு புராணக்கூறு என்பதும் தெளிவுறு 


கின்றன . 


3. முருகன் 

சிவப்பிற்கும் , முருகனுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு . சங்க 
இலக்கியத்தில் குன்றியேய்க்கும் உடுக்கையரைக் ( குறுந். கடவுள் 
வாழ்த்து -3 ) செய்யனாகச் சிவந்த ஆடையனாக ( திருமுருகு 206 ) 
மருங்கில் கட்டிய நிலனேர்பு துசிலிகினனாக ( திருமுருகு . 214 ) 
உடையும் ஒலியலும் செய்யனாக( பரி 19:97 ) காட்டப்படுகின்றவன் 
இவன் . வெண்மை ஆடை முருகனுக்கு அணியப்பட்டாலும் , 
செந்துகில் தான் இவனுக்கு ஏற்புடையது என்று மக்கள் கருதினர் 
எனத் தோன்றுகிறது . ஏனெனில் , 


வேல் வலானுடை தாழ்ந்த விளங்கு வெண் துகில் ஏய்ப்ப 
வாலிது கிளந்த வெண்காற் சேயும் ( மு.கலி . 105-18 ) 


என்னும் பாடலுக்கு முருகன் தனக்குரித்தல்லாத வெண்டுகில் 
உடுத்தாற் போன்று என விளக்குவார் நச்சினார்க்கினியர் . 
4. வி நாயகன் 

கம்பன் புலியதளாடையனாக விநாயகனையும் காட்டு 
கின்றான் . 
பொக்கணத்தன் புலியதளாடை யன் 

(கம்ப . 320 ) 
5 . 

சிவபெருமான் உடை அதிகமான பயிற்சிபெற்றமை போன் 
அவன் தேவியும் பல நிலைகளில் சுட்டப்படுகின்றாள் . காளியாக , 
கொற்றவையாக இவள் காட்சியளிக்கும் திறத்தில் , 


உமை 


ஆடையும் தொழிலும் 


189 


ஆனைத் தோல் போர்த்துப் புலியீனுரியுடுத்து ( சிலப் . 12 : 8 ) 
கரியினுரிவை போர்த்தணங்காகிய 
வரியினுரிவை மேகலையாட்டி 

( சிலப் . 12 : 61-2 ) 
துளையெயிற் றுரகக் கச்சுடை முலைச்சி ( சிலப் . 12:59 ) 
எனப் போற்றப்படுகின்றாள் . 

இவ்வாறு உரிவையினை உடுத்திய நிலையில் , சிவனின் 
குடும்பத்தினரைக் காண்கின்றோம் . சிவனின் எல்லாப் பொருட் 
களையும் அவனைச் சார்ந்தோர்க்கும் சொல்லிச் செல்லும் 
வழக்குண்மையே இதற்கு அடிப்படை எனலாம் . 

அடுத்து காளிக்கு , கக்சு சுட்டப்படுதலை இலக்கியப் பயிற்சி 
களினின்றும் தெரிகின்றோம் . இதற்குரிய காரணம் ஒன்றையும் 
அறிஞர் ஒருவர் சுட்டுகின்றார் . 


இவர்களைத் தவிர , சில தெய்வங்களின் உடை பற்றிய ஒரு 
சில எண்ணங்களே சுட்டப்படுகின்றன . 

நாமகள் வெண்ணிற ஆடையுடுத்தியிருத்தலை , கலிங்கத்துப் 
பரணி காட்டும் . 

மண்மடந்தை தன் சீர்த்தி வெள்ளை சாத்தி ( கலிங் . 14 ) 
பலராமன் நீல ஆடை யுடுத்தியவனாகச் சங்க லக்கியத்தில் 
சுட்டப்படுகின்றான் . 
பாலன்ன மேனியான் அணிபெறத் தைஇய 

நீல நீருடை போல ( நெய் . கலி . 7 ) 
தீக்கடவுள் பால் புரை வெள்ளெயிற்றுப் பார்ப்பனக் 
கோலத்தினன் எனச் சிலப்பதிகாரம் ( 21:48 ) சிறப்பிக்கும் . 

மென் தூதர் நிணச் சட்டை அணிந்திருந்தனர் எனப் பேசும் 
சீவக சிந்தாமணி ( 1080 ) . 


இயக்கன் இயக்கியர் ஆடை பற்றிய மக்கள் நம்பிக்கையினை 
நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் கண்டோம் . 
3 The late Mr. Longhurst has pointed out that the Mother 

Goddess Durga is the only goddess who is frequently 
shown with this ribbon like binder . As she is a sertility 
goddess , the implication is obvious , the breasts are heavy 
with mothers milk and must be supported , 
- A History of Indian Dress - Charles Fabri :Introduction . 


19o 


தமிழர் ஆடைகள் 


அரக்கன் , அரக்கியர் உடையையும் சில பாடல்கள் இயம்பு 


கின்றன . 


வயிற்றள் வயக்கொடு மாசுணம் வீசும் 

கயிற்றளசைத்த முலைக் குழி கண்ணாள் (கம். 2072 ) 
என அரக்கியின் உடையின் தன்மை பேசப்படுகின்றது . 

பூதம் துகிலுடுத்து ஆடும் தன்மையை துணங்கையம் பூதம் 
துகிலுடுத்து எனச் சங்க இலக்கியமும் ( பெரும்பாண் 235. ) மூன்று 
பூதங்களின் வேறுபட்ட ஆடை 

பற்றிய எண்ணத்தைச் 
சிலப்பதிகாரமும் ( சிலப் 22:46 , 22:67 , 22 : 90-91 ) சுட்டும் . 


முடிவுரை 
மீவியல்புக் கூறுகளுடன் தொடர்புடைய 

ஆடைகளைப் 
பற்றிய இலக்கிய எண்ணங்களை , இக்கூறுகள் பற்றிய மாந்தர் 
தம் பல்வேறு மன நிலைகளையும் சித்திரிக்கும் வகையில் அமைந் 
துள்ளன எனலாம் . 


ஆடையும் தொழிலும் 


இயற்கையோடு இயைந்தது மனித வாழ்வு . 

அறிவு 
முன்னேற்றம் அடையா நிலையில் உண்ண உணவும் , உடுக்க 
உடையும் , இருக்க இருப்பிடமும் அளித்து மனிதக் குழந்தையைத் 
தாலாட்டினாள் இயற்கையாகிய அன்னை . இயற்கையின் அடிச் 
சுவட்டில் மனித வளர்ச்சி அமைய , தன் வாழ்க்கையைப் பல 
நிலைகளிலும் உயர்த்தத் தொடங்குகின்றான் மனிதன் . காடு 
களை வெட்டிக் கழனியாக்கிப் பயிர்செய்தலில் அவனது முதல் 
நோக்கம் நிறைவேறுகிறது . உணவுத் தேவை பூர்த்தியானவுடன் , 
உடை உருவாக்கலில் அவனது எண்ணம் செல்கின்றது . படிப் 
படியாக ஆயகலைகள் அறுபத்தி நான்கிலும் தேர்ச்சி பெறு 
கின்றான் . 

இத்தகைய நன்கு தேர்ச்சி பெற்றதொரு சமுதாயத்தை , 
நாம் அறியும் தமிழர் வரலாற்றின் தொடக்க நிலையாகக் காண் 
கின்றோம் . தமிழரின் முதல் நூல்களாகக் கருதப்படும் தொல் 
காப்பியம் , சங்க இலக்கியம் இரண்டும் பண்பட்டதொரு தமிழர் 
சமுதாயத்தை நம்முன் படம்பிடித்துக் காட்டுகின்றன . இதற்கு , 


யாதும் ஊரே யாவரும் கேளிர் 
தீதும் நன்றும் பிறர்தர வாரா 
நோதலுந் தணிதலு மவற்றோரன்ன 
சாதலும் புதுவதன்றே வாழ்தல் 
இனிதென மகிழ்ந்தன்று மிலமே முனிவின் 
இன்னாதென்றலுமிலமே 

( புறம் . 192 ) 
என்னும் கணியன் பூங்குன்றனாரின் பாட்லைப் பானைச் சோற் 
றுக்குப் பதமாகக் கூறலாம் . 


192 


தமிழர் ஆடைகள் 


இவ்வளவு பெரும் சிறப்புடன் வாழ்ந்த தமிழர் , பல தொழில் 
கள் வாயிலாகவும் தம் வாழ்க்கையைச் செம்மைப் படுத்தினர் . 
இவரது பல்தொழில்களிலும் சிறப்புடன் விளங்கியது ஆடைத் 
தொழிலாகும் . மேம்பாடு அடைந்ததொரு நிலையில் இன்று 
காணப்படும் இத்தொழிலின் விதை அன்றே போடப்பட்டு 
விட்டது என்பதனை இவ்வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது . 


ஆடைத் தொழில் 


ஆடையுடன் தொடர்புடைய அனைத்துத் தொழில்களை 
யும் ஆடைத்தொழில் எனலாம் . அதாவது , 


1. மூலப் பொருட்கள் சேகரித்தல் 
2. மூலப் பொருட்களைத் தயார்ப்படுத்தல் 
3. நூல் நூற்றல் 


4. பாவு 


5. நெய்தல் 
6. மிளிரச் செய்தல் 
7. மணமூட்டல் 
8. தைத்தல் 


9. வணிகம் 


10. வெளுத்தல் 


போன்ற அனைத்துக் கூறுகளையும் இதனுள் அடக்கலாம் . 
ஆடை உருவாக்குதற்குரிய தொழில்கள் , ஆடை பயன்பாட்டுடன் 
கூடிய தொழில்கள் என இரண்டு நிலையினும் ஆடையுடன் 
தொடர்புடைமை காரணமாக ஆடைத்தொழில் என்று இவண் 
சுட்டப்பட்டது . எல்லா 

ஆடை 

வகைகளுக்கும் த்கைய 
அனைத்துக் கூறுகளும் அமையா . பொருட்களுக்கு ஏற்ற 
வண்ணமே இத்தொழில்களும் அமைகின்றன . நாட்டுக்கு ஏற்ற 
வாறு கச்சாப்பொருள் அமைய , மூலப்பொருட்களுக்கு ஏற்ற 
வாறு தொழில் தன்மை அமைதலையும் இவண் சுட்டவேண்டும் . 


1 


மாந்தரின் ஆடை வரலாற்றைப் பார்க்க , எல்லா ஆடை 
களையும் எல்லா மாந்தரும் பயன்படுத்தியதாக எண்ணமில்லை . 
நிலத்தில் கிடைக்கும் பொருட்களுக்கு இணங்கவே மாந்தர் 


ஆடையும் தொழிலும் 


* 193 


1 


காண 


முதலாடை அமைகின்றது . எகிப்தியர் சணலைக் கொள்ள 
எஸ்கிமோக்கள் தோலையும் , இந்தியர் பருத்தியையும் கொண் 
டனர் . உறவுகள் விரியவிரிய எல்லாப் பொருட்களும் எல்லா 
விடத்திலும் கிடைக்கத் தொடங்கவே , மாந்தர் எல்லாப் 
பொருட்களையும் தமது தொழில் திறனுக்கு ஏற்றவாறு 
கொண்டனர் ; கொள்கின்றனர் . சணல் , பருத்தி , பட்டு போன்ற 
வற்றிலேயே இத்தகையதொரு தனித்தன்மையைக் 
முடியும் . மாந்தரின் ஆதி ஆடைகளாகக் கருதக்கூடிய தழை , 
மரப்பட்டை போன்றன , மனித சமுதாயத்தினரின் பொதுச் 
சொத்து ஆகும் . எனவே இவற்றை முதன்மை ஆடைகளாகவும் , 
பின்னர் அந்தந்த நாட்டுப் பொருட்களான பருத்தி , சணல் , 
பட்டுப் போன்றவற்றையும் , அடுத்த நிலையில் எல்லாப் பொருட் 
களையும் மனிதன் ஏற்றுக் கொண்டான் எனல் கொள்ளத் 
தக்கது . 


மூலப் பொருட்கள் ( Raw Materials ) 

எந்த ஒரு பொருளின் உற்பத்திக்கும் முதனிலைத் தேவை 
யாய் அமைவதனை மூலப்பொருள் எனலாம் . இதனைக் கச்சாப் 
பொருள் என்றும் சுட்டுவர் . ஆடை உருவாக்கத்திற்குரிய அடிப் 
படைப் பொருள்கள் முந்நிலைகளில் அமைகின்றன . அவற்றை , 
1. தாவரத்தில் இருந்து பெறுவன ( Vegetable Fibre ) - தழை , 

மரப்பட்டை , பருத்தி , சணல் . 
2. விலங்குகளிடம் இருந்து பெறுவன ( Animal Fibre ) - 

தோல் , பட்டு , மயிர் . 
3. செயற்கை யிழைகள் ( Synthetic Fibre ) உருவாக்கப் 

பயன்படுவன - கரி , பிராணவாயு , போன்ற பிற . 
தாவரங்கள் , விலங்குகளினின்றும் பெறுபவற்றை இயற்கைப் 
பொருள் என்று குறிப்பிடலாம் . செயற்கை இழைகளைப் பெறு 
தல் அறிவியல் வளர்ச்சி தந்த முன்னேற்றமாகும் . ஆய்வு 


1. Ancient Egyptians wore garments made of wool , linen and 

laler cotton 

--The Story of Clothes , Agens Allen , page - 26 . 
2. கலைக் களஞ்சியம் - தொகுதி -1, பக்கம் -352 . 


194 

தமிழர் ஆடைகள் 
எல்லைக்குள் இதுபற்றிய குறிப்பின்மையால் இயற்கைப்பொருள் 
பற்றிய விளக்கமே இவண் அமைகின்றது . 

இயற்கைப் பொருளையும் நாம் இரு நிலைகளில் பகுத்து 
நோக்கலாம் . 

1. தழையுடை , மரனாருடை , தோலாடை 
2. மயிராடை , பருத்தியாடை , பட்டாடை , 

முதல் பகுதியில் அமையும் மூன்றும் ஆடைத் தொழிலுக் 
குரிய படிநிலைகள் அனைத்தையும் பெறவில்லை . பெற இயலாது 
என்பதும் தெளிவு . இலை , தழைகளைக் கிடைத்தபடியே 
தொடுத்து அணிந்திருக்க வேண்டும் . எனவே உடுத்தலுக்குரிய 
தன்மையில் அமைத்த அமைப்பு மட்டுமே இதன் தொழிலா 


கின்றது . 


மரனாருடைகள் , சில செப்பம் செய்து உடுத்தியதாகச் 
சுட்டப்படினும் , அம்முறையின் விளக்கம் புலனாகவில்லை . 

தோலாடை பற்றியும் ஒரு சில குறிப்புகள் தவிர விளக்கமாக 
ஏதும் அறியயியலவில்லை . 

இவை பற்றிய விளக்கங்கள் மிகுதியாகக் கிடைத்திருப்பின் , 
இவற்றைப் பற்றிய தெளிந்த அறிவு கிடைத்திருக்கும் . ஆயின் 
பழந்தமிழ் இலக்கியங்களை நோக்க , அனைத்தும் நாகரிக வளர்ச்சி 
யடைந்த செல்வாக்கும் தலைமையும் உடைய மாந்தரையே 
அதிகமாக விளக்குகின்றன . ஒரு சில குறிப்புகளே கீழ்நிலை 
மாந்தரைப் பற்றி அமைகின்றள . எனவே இலை தழைகள் , 
மரவுரி , தோல் போன்றவற்றை உடுத்தும் மக்கள் இருந்திருப் 
பினும் பாடல் பெறும் அளவிற்கு அவர்கள் சமுதாயத்தில் இடம் 
பெற்றிருக்கவில்லை என்பதையும் இங்கு உணர முடிகிறது . 

இந்நிலையில் மூலப் பொருட்கள் ஒவ்வொன்றையும் கிடைக் 
கும் சான்றுகள் வழி நோக்கலாம் . 
1. இலை தழைகள் 

விவிலிய நூல் ஆதாம் ஏவாள் உடையாக இலை தழை 
களைச் சுட்டும் . பின்னரே இறைவன் அவனுக்குத் தோலுடை 
தருகின்றான். இவை 

புராணச் 

செய்தியாக அமையினும் , 
3. தமிழியல் , தொகுதி - 6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகை 
கள் , பக்கம் -91 . 


ஆடையும் தொழிலும் 


195 


இரண்டு உடைகளையும் பற்றிய எண்ணம் விவிலிய நூற்காலத் 
லேயே இருந்தது என்ற உண்மை விளக்கமாகின்றது . 

இலக்கியங்களில் தழையுடையின் சிறப்பான தொழில் முறை 
களைக் 

காணல் அரிது . எத்தழையை , எதனுடன் எவ்வாறு 
இணைத்தால் அதன் அழகு மிளிரும் என்ற கண்ணோட்டம் சிறப் 
பிடம் பெற்றிருந்ததை மட்டுமே உணர முடிகிறது . 
கானல் ஞாழல் கவின் பெறு தழையள் 

( ஐங் , 191 ) 
வண்ண வொண்டழை நுடங்க 

( ஐங் . 73 ) 
அம்பகை மடிவைக் குறுந்தொடி மகளிர் ( அகம் . 201 ) 
என்ற ஒரு சில சான்றுகளை இவண் சுட்டலாம் . 

சங்க இலக் 
கியமே தனைப் பற்றிய மிகுதியான செய்திகளைத் தரப் பின் 
னைய இலக்கியங்கள் ஒருசில இடங்களில் குறிப்பிடுகின்றனவே 
தவிர , விளக்க முற்படவில்லை . 

இன்று பல்வேறு வளர்ச்சி நிலைகளின் காரணமாக , தழை 
யுடுத்திய இன்றும் உடுத்திக் கொண்டிருக்கின்ற பழங்குடிகளைப் 
பற்றிய எண்ணத்தை நாம் அறிய முடிகின்றது . சென்னை அருங் 
காட்சி யகத்தில் காணப்படும் தழையுடை இதன் 

விளக்கத் 
திற்குச் சிறந்ததொரு சான்று ஆகின்றது . மலைவாழ் மக்கள் 
மிகச் செம்மையாக அமைத்துள்ள இதன் தொழில். தன்மையும் 
தெரியவருகின்றது . 


நாகரிக வளர்ச்சி , தழை உடையின் நீண்ட உழைப்பின்மை , 
பிறவகை நீண்ட நாள் உழைக்கும் துணிகள் , அவற்றில் அமைந் 
துள்ள வண்ணக் கோலங்கள் போன்ற பலவகையான வேலைப் 
பாடுகள் முதலானவற்றின் காரணமாக இவ்வுடை நாட்டு மக்க 
ளிடையே தன் மதிப்பினை இழந்துவிட்டது என அறுதியிட்டுக் 
கூறலாம் . 


2 . 


மானார் 


ஆதி மனிதன் உடைகளுள் ஒன்று மரனாருடை . தழையுடை 
அளவிற்குச் சங்க இலக்கியத்தில் நாருடைகள் பற்றிய செய்திகள் 
சிறப்பிடம் பெறவில்லை . எனினும் இன்றுவரை உடை மூலப் 
பொருள்களுள் ஒன்றாகத் திகழ்கின்றது இது . தழையுடை , 
மரனாருடை இரண்டையும் நோக்க , தழையுடையினைப் பெண் 
களும் மரனாருடையினை ஆடவரும் முதலில் அப்படியே ஏற்றுக் 


14 


தமிழர் ஆடைகள் 


196 


கொண்டனர் என்பதும் , பின்னர் மரனாருடையினைச் செப்பம் 
செய்து பெண்டிரும் உடுத்தினர் என்பதும் இலக்கியத்தின் வழி 
புலனாகவல்லது . இதற்கு நாரினும் இயன்றன நார் நூல் வெண்டு 
கில் எனப் பெருங்கதை இயம்பும் நிலையினைச் சான்றாகச் 
சுட்டலாம் . 


இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட நார்ப் பட்டுகள் பெரு 
வாரியான அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது எனும் பெரிப் 
புளூஸ் உரை இதனை உறுதிப்படுத்தக் காணலாம் . இதனை 
எவ்வாறு செப்பம் செய்தனர் என்பதை இலக்கியத்தினின்றோ 
பிற வரலாற்று மூலங்களினின்றோ அறிய இயலவில்லை . 


3 . 


தோல் 


விலங்குகளின் தோலினை ஆதிமனிதன் உடுத்தினான் 
என்பதை அறிஞர் பலர் ஏற்றுக் கொண்டுள்ளனர் . குளிர்ப்பகுதி 
மக்களுக்கு இது அதிகமாகப் பயன்பட்டிருக்கலாம் . நியாண்டர் 
தால் மனிதர்கள் கைக்கொண்ட கருவிகளைப் பார்க்கும்போது 
அவர்கள் தோல் ஆடையைத் தான் பயன்படுத்தி இருக்க 
வேண்டும் என்பர் ... தொடக்கத்திலேயே எஸ்கிமோ மக்களும் , 
கனடாவின் 

காரிபோ மலைவாசிகளும் பதப்படுத்திய துண்டு 
களைத் தற்கால அமைப்பினைப் போன்று ஒன்றுடன் ஒன்றாக 
வேண்டிய வண்ணம் இணைத்துப் பயன்படுத்தினர் என்பர் . 
இத்தகைய தோல் ஆடையின் செல்வாக்கு , தமிழ் இலக்கியங் 
களில் காணயியலாத ஒன்று . எனவே இதனை அமைத்த விதமும் 
புலனாகவில்லை . 


4. மயிர் 


மிருகங்களின் தோல் மீதுள்ள அடர்ந்த மயிற்றினைப் பக்கு 
வப்படுத்தி ஆடைக்குப் பயன்படுத்தும் நிலை உலகில் பரவலாகக் 
காணப்படும் ஒன்று . தோல் போன்று இதுவும் குளிரினின்றும் 


4. பெரிப்புளூஸ் ( கி.பி. 50-80 ) - வி . எஸ் . வி . ராகவன் , பக்கம் -20 . 
5. தமிழியல் , தொகுதி -6, தமிழ் இலக்கியத்தில் ஆடைவகைகள் 

அ . மீரா முகைதீன் , பக்கம் -91 . 
6. தமிழியல் , தொகுதி -6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடைவகைகள் , 

அ . மீரா முகைதீன் , பக்கம் .91 . 


ஆடையும் தொழிலும் 


197 


பாதுகாத்துக்கொள்ளவே மக்களிடம் செல்வாக்குப் பெற்றது . 
தோலாடைகளின் வெறுக்கத்தக்க தோற்றம் , சரியான அளவில் 
உடுத்த முடியாமை , அதிகக் கனம் இவற்றின் காரணமாகத் தன் 
விருப்பிற்கேற்ப மயிரினைக் கொண்டு ஆடை உருவாக்கலைக் 
கண்டுபிடித்தான் என்னும் கூற்று ஏற்றுக்கொள்ளத் தக்கதே . 
தமிழரிடம் மயிராடை பற்றிய ஒரு சில எண்ணங்கள் மட்டுமே 
காணக் கிடக்கின்றன . மயிரினும் இயன்றன எனப் பொது நிலை 
யிலேயே குறிக்கப்பட்டு இருப்பினும் , ஓரிரு இடங்களில் எலிமயிர் 
என்று சிறப்பித்தும் சொல்லப்படக் காண்கின்றோம். பிறவகை 
மயிர்கள் பற்றியோ , மயிராடையின் ஆக்கமுறை பற்றியோ 
அறியக் கூடவில்லை . ஆட்டின் மயிரினால் இன்று செய்தல் 
போன்று , 

கி.மு. 4000 -த்திலேயே ஐரோப்பாவின் ஏரிப்பகுதி 
மக்கள் கம்பளி ஆடைகளைச் செய்தனர் என அறிகின்றோம் . 
வடநாட்டார் , மான் மயிரினைப் பயன்படுத்தினர் என்ற எண்ண 
மும் உண்டு . காட்டு மிருகங்களின் மயிரிலிருந்து துணி நெய்யப் 
பட்டது என்னும் கருத்து , கலைக் களஞ்சியத்தில் அமைகிறது . 
குசுமாலின் பட்டையிலிருந்து இழைகள் செய்து மயிர்களோடு 
கலந்து போர்வை செய்தனர் 10 என , பட்டையுடன் 

மயிர் 
சேர்த்து ஆடை செய்த தன்மையினையும் காண்கின்றோம் . 

எனவே ஒவ்வொரு நாடும் அவரவர்க்கு ஏற்ற , கிடைத்த 
விலங்குகளின் மயிரினை ஆடைக்குப் பயன்படுத்திற்று 
கொள்ளலாம் . 


1 


எனக் 


உலகில் 


5. பருத்தி 

மிகப்பரந்த நிலையில் பயன்படுத்தப்பட்ட , 
படும் சிறப்பு இதற்குண்டு . பருத்திக்கும் இந்தியாவிற்கு முரிய 
7 . Animal Pelts were too cumbersome , of ungainly propor 

tions and often too heavy , so man resorted to weaving thre 
ads made from the hair of sheep and similar apimals to 
obtain the necessary warm covering . 

- Fundamantals of Dress , Marietta Kettunen , page - 148 . 
8. தமிழியல் , தொகுதி -6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகை 

கள் , அ . மீரா முகைதீன் , பக்கம் -92 . 
9. தமிழியல் , தொகுதி -6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகை 

கள் , அ . மீராமுகைதீன் , பக்கம் -98 . 
10. தமிழியல் , தொகுதி -6, தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகை 

கள் , அ . மீரா முகைதீன் , பக்கம் -97 . 


198 


தமிழர் ஆடைகள் 


12 


தொடர்பு தொன்மையானது ; முதன்மையானது . சிந்துவெளி 
நாகரிகத்திலேயே பருத்தி பற்றிய எண்ணங்கள் காணக் கிடக் 
கின்றன . மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட எண்ணற்ற 
நூற்கதிர்த் திருகுகள் இம்மக்களில் ஏழையர் செல்வந்தர் என்ற 
வேறுபாடின்றி நூற்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்ததைத் தெரிவிக் 
கின்றன 1 என்பர் . பிறநாட்டார் எண்ணங்களும் , தொல் 
பொருள் ஆய்வுகளும் பருத்தி இந்தியாவிற்குரியது என்பதை 
உறுதிப்படுத்துகின்றன . உலகில் மற்ற நாடுகள் 

நாகரிகம் 
அடையும் முன்னரே இந்தியர் பருத்தியை விளைவித்து நூல் 
11. தமிழியல் , தொகுதி -6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகை 

கள் , அ . மீரா முகைதீன் , பக்கம் -95 . 
12. India is the oldest known cotton producing country . For 

30 Centuries the natives cultivated the plant and its fibres 
were spun and manufactured into various cotton stuffs - from 
the filmiest gossamers to the coarsest and largest wearing 
varieties . As carly as 1000 B.C. , regulations appeared , in 
the laws of Manu , restricting the amount of sizing to be 
used in the manufacture of cotton yarns , which is an indica 
tion that the industry was well developed by that time . 
- Fundamentals of Dress , Marietta Kettunen , page - 147 . 
India is generally recognised as the craddle of Cotton , Ind 
ustry . 
It may be noted that from 1500 B. C. , to . about the begin - 
ning of the sixteenth century , India was the centre of Cot 
ton Industry and the cloth which was woven in a rather 
crude , and primitive manner was of exceptional fineness 
and qualiy . 

Mathews Textile Fibers - Ed , Herbert R. Maversberger . 
Cotton : History Growth and statistics - R. F. Nickerson . 
For cotton as far as we know an Indian invention and it 
occurs without doubt about 2300. B.C. , at Mohenjo Daro in 
Sindh . . It was also exported from there . 
- A History of Indian Dress , Charles Fabri . 
In India atleast 3000 years ago men and women helped by 
their children cultivated cotton plants and turned the fiufty 
fibers into garments . Gradually the use of cotton spread 
throughout the ancient world of the Far East and Near 
East and eventually came Europe . 
- Clothes and the Man - Sydney D. Barney , page - 119 . 
In the maiter of dress material India is believed to have 
given to the world cotton and cotton goods . 
- Selected papers - Sunit Kumar Chatterji, Vol.l , page - 133 


. 


ஆடையும் தொழிலும் 


199 


நூற்று ஆடை நெய்யக் கற்றுக் கொண்டனர் எனப் பெரிப்புளூஸ் 
உணர்த்தும் . பருத்தியைச் சீனர்கள் நீண்டகாலம் அதன் பயனு 
ணராது அழகுச் செடியாகவே வளர்த்தனர் என்கின்றது கலைக் 
களஞ்சியம் . 


இந்தியருடன் பழந்தொடர்பு கொண்டிருந்த பருத்தி 
அஞ்ஞான்றே தமிழராலும் பயன்படுத்தப் பட்டது . தமிழின் 
முதல் இலக்கியமான சங்க இலக்கியத்திலேயே இவ்வாடையின் 
சிறப்புப் பற்றிய பல எண்ணங்கள் நவிலப்பட்டுள்ளன . பருத்தி 
யைக் குறிக்கப் பஞ்சு , நூல் என்ற பிற சொற்களையும் வழங் 
கினர் . நூல் என்றாலே பருத்தியாடை யைச் சுட்டுவதைக் 
கொண்டும் தன் பெருமையை உணரலாம் . 
6. பட்டு 

சங்க இலக்கியத்தில் ஒரு சில இடங்களிலும் பின்னெழுந்த 
இலக்கியங்களில் அதிகமான பயிற்சியுடனும் உயரிய நிலையில் 
உணர்த்தப்பட்ட பட்டு சீனத்திற்குரியது என்பது அறிஞர் கருத் 
தாகும் .13 பட்டின் தோற்றம் கி.மு. 2640 என்பதை வரலாறு 
உணர்த்துகின்றது . இப்பட்டின் இரகசியம் பல வருடங்களாகச் 
சீனர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது . 

பாதுகாக்கப்பட்டு வந்தது . பிற நாடுகளுக்குப் 
பரவிய இதன் வரலாறு குறித்துப் பல கருத்துகள் நிலவுகின்றன . 
அவையாவன , சப்பானியர் இரண்டு சீன மகளிரைக் கடத்திச் 


13. The manufacture of silk fabrics dates back to 2640 B.C. , 

according to Chinese myths relative to the subject . 
- Fundamentals of Dress , Marietta Kettunen , page - 145 . 
Chinese myths date the culture of silk back to 2640 B.C. , 
when the empress Si - Ling - Chi learned not only how to rear 
the caterpillars but what is more important how to unwind 
the filament that formed their cocoons . 
- Mathews Textile Fibers - Ed : Herbert R. Maucrsberger , 
The Silk Fibers and Yarns - Charles J. Brick , page - 102 . 
Silk cloth though woven in Tamilagam during the Sangam 
age appears to have been originally introduced from China 
that accounts for the name ( Sinam ) to denote silk . 

A Social History of the Tamils - K. K. Pillai , part - I , 
page - 203 . 
சீனா தான் உலகில் பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகித்திருந் 
தது . உலகிலேயே , பட்டு முதல் முதல் உற்பத்தி செய்யப் 


னாள் .15 


200 

தமிழர் ஆடைகள் 
சென்று இக்கலையைக் கற்றனர் . இந்தியனை மணந்த பெண் 
தன் கூந்தலில் பட்டுப் பூச்சியைக் கடத்தி , இக்கலையைப் பரப்பி 

இரண்டு துறவிகள் மூங்கிற் குழாய்களில் அடைத்து 
இதனைப் பரப்பினர் 10 போன்றன . 

தமிழ்நாட்டைப் பொறுத்தவரையில் சங்க காலத்திலேயே 
பட்டு பற்றிய எண்ணம் இருப்பினும் சீனப்பட்டுக்குத் தனிமதிப்பு 
இருந்து வந்துள்ளது என்பதைச் சான்றுகள் நிறுவுகின்றன . 
இதனை இப்பட்டுச் சீனம் என்று சிறப்பு கருதிக் கூறும் கூற்றால் 
அறியலாம் ( நன் , விருத் . 290 ). எனினும் தமிழகத்திலும் சிறப் 
பாகப் பட்டுத்தொழில் நடைபெற்று வந்ததைத் தொல் 
பொருள் ஆய்வுகள் புலப்படுத்துகின்றன. மூலப் பொருளான , 

பட்டது சீனாவில் தான் பதனிடப்படாத பட்டு ( Raw silk ) 
அயல் நாடுகளுக்குக் கால் நடையாகவே கொண்டு வரப்பட்டு 
ஏற்றுமதி செய்யப்பட்டது . 

- பெரிப்புளூஸ் , பக்கம் 290 . 
14. ஏறக்குறைய கி.மு. 2700 - இல் சீன அரசியான சிலிங்கி பட்டி 

ழையைக் கண்டுபிடித்துத் தன் கணவனுக்குப் பட்டாடை 
நெய்து தந்தாள் . தன் நாட்டு ஏழைகட்குச் சொல்லித் தந்த 
தன் பலன் பட்டின் தேவதையாக அவள் போற்றப்படு 
கிறாள் . மிக ரகசியமாகப் போற்றப்பட்டு வந்த அக் 
கலையை , சப்பானியர் கி . மு . 289 அளவில் இரண்டு சீன 
மகளிரைக் கடத்திச் சென்று அதனைக் கற்றனர் . 
- தமிழியல் , தொகுதி -6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடைவகை 

கள் , அ . மீரா முகைதீன் , பக்கம் -92 . 
15. The Secret of silk culture was a mystery to them until a 

Chinese princess married an Indian prince of Khotam . 
Before leaving Chine to embark on her wedding journey the 
deftly tucked some silk worm eggs into her elaborately dres 
sed hair and so was able to pass the vigilant customs officer 
undetected . 

- Fundamentals of Dress , Marietta Kettunen , page - 145 . 
16. It is said that the secret of silk manufacture did not become 

known in Byzantium until two persian monks approached 

the Emperor Justinian .... p . 146 . 
17. சீனப்பட்டு தான் பட்டில் உயர்ந்ததாகும் , பட்டுத் துணி 

கள் என்பவை சீனப் பட்டுக்களையே குறிப்பிடுகின்றன . 

- பெரிப்புளூஸ் , பக்கம் -239 , 243 . 
18. திருக்காம்பூரில் பட்டு நூல் கட்டு ஒன்றும் கண்டுபிடிக்கப் 

பட்டது . இது கி.பி. 4 அல்லது 5 - ஆம் நூற்றாண்டினதாக 
இருக்க வேண்டும் . 
தொல்பொருளாய்வும் தமிழர் பண்பாடும் , சா குருமூர்த்தி , 
பக் . 231 . 


ஆடையும் தொழிலும் 


201 


பட்டினை எவ்வாறு பெற்றனர் என்பத்றிய எவ்வகைச் சான்றும் 
இல்லை . மேலும் இலக்கியங்கள் பட்டினைப் பற்றிய பல கருத் 
துக்களைத் தரினும் , பருத்தித் தொழில் போன்று விளக்கமாக 
இத்தொழில் பற்றிய அறிவைத் தரவில்லை . 

இதனால் பட்டு நெசவு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களிலேயே 
ஆரம்ப காலத்தில் நடைபெற்றிருந்திருக்க வேண்டும் என ஊகிக் 
கலாம் . இன்றும் பட்டு நெசவு அருகியிருக்க , பருத்தி நெசவு 
அதிகமாகக் காணப்படல் பட்டு , பருத்தியை விடவும் கிடைத் 
தற்கு அரியது என்பதனால் இருக்கலாம் , 


ஆடையின் மூலப் பொருட்கள் அனைத்தையும் நோக்க , 
அவை பற்றிய உணர்வுகள் இருப்பினும் , ஆடையாக உருவாக்கப் 
பட்டமை பற்றிய தெளிவினை நாம் அறிய முடியவில்லை . 
தமிழர் உருவாக்கினர் என்ற உணர்வு சில இடங்களில் அமையி 
னும் , போதிய விளக்கம் கொண்டு , அவர்களின் தொழில் 
அறிவினை நாம் பெற இயலவில்லை . இந்தியருக்கே உரியது என்ற 
முறையில் , பருத்தி பற்றிய எண்ணங்களே பரவலாகக் காணப் 
பட்டு , பருத்தியாடையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த 
தொழிலாளர் தமிழர் என்பதைப் புலப்படுத்துகின்றது . 


ஆடைத் தொழிலின் முதல் நிலையாக மூலப்பொருளைத் 
தொகுத்தல் அமைய அடுத்த நிலையினை 1. உருவாக்கல் 2 . 
மிளிரச்செய்தல் என இருபெரும் பிரிவுகளாகப் பகுத்து நோக்க 
லாம் . 


1. உருவாக்கல் 


பருத்தி போன்ற மூலப் பொருள்கள் முதலில் நூலாகி இறுதி 
யில் துணி என்ற நிலையில் மாற்றம் பெறுவதனை உருவாக்கல் 
எனலாம் . இம்மாற்றத்திற்கு உறு துணையாவது நெசவு . 

செய்யும் தொழிலெல்லாம் சீர் தூக்கின் 
நெய்யும் தொழிற்கு நிகராகா 
மிகப் பழங்காலத்திலிருந்தே உறையூர் பருத்தி நெசவுக்கும் 
பட்டு நெசவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகத் 
திகழ்ந்து வந்து இருக்கின்றது . 
- தொல்லியல் ஆய்வுகள் , டாக்டர் கோ . வி . இராமன் ,, 
பக்கம் . 43 . 


202 


தமிழர் ஆடைகள் 


என்பது நெசவின் சீர்மையைப் பரப்பும் பாடல் . தனிச் சிறப் 
புடையதொரு தொழில் எனினும் , இதன் தோற்றம் இன்ன 
தென்று வரையறுத்துச் சொல்ல இயலவில்லை . கூடை பின்னுத 
லில் இருந்து நெய்யும் தொழில் தெரிந்தது . அதோடு நூற்ற 
லுக்கு வேண்டிய கச்சாப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. 
இவை இரண்டும் தறியில் துணியை நெய்வதற்குரிய ஆதாரமா 
யின என நெசவுத் தொழிலின் தோற்றம் பற்றிய எண்ணத்தைக் 
கலைக் களஞ்சியம் நவிலும் . பறவைகள் கூடுகட்டும் தன்மையி 
லிருந்து மாந்தர் நெய்யும் உணர்வினைப் பெற்றனர் என்ற 
கருத்தும் உண்டு .19 இத்துடன் தென்னை மரத்தின் பன்னாடை , 
சிலந்தியின் வலை , அல்லது ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்து 
காட்சி தரும் பொருட்களும் இவ்வுணர்வினை மானிடருக்கு 
அளித்திருக்க வாய்ப்புண்டு. 

இவ்வுணர்வு பெற்ற மனிதன் பின்னர் இவ்வுணர்வுக்கு 
வடிவம் கொடுக்க முற்பட்டதே நெசவுக் கருவிகளின் கண்டு 
பிடிப்பாகும் . இழைகளைப் பிணைக்கக் கதிரைக் கண்டுபிடிக் 
கின்றான் . சிறு நூலாக இருந்தபோது கை விரலையும் பின்னர் 
நீளமுள்ள நூலினைக் கம்பியிலும் இணைத்திருப்பர் . இதுவே 
நூற்புக் கதிரின் தோற்றம் எனக் கருதலாம் . அடுத்த நிலையில் 
நெசவுத்தறி உருவாக்கப்படுகின்றது . இதிலிருந்து படிப்படி 
யாகப் பட்டறிவு கொண்டு முன்னேறுகின்றான் . தன்னுடைய 
பணியினை எளிதாக்க ,. சிறப்பாக்கப் பல நெறி முறைகளைக் 
கையாளுகின்றான் . இன்றைய பிரம்மாண்டமான ஆலைகள் 
இத்தகைய உணர்வின் படிப்படியான வளர்ச்சி நிலையேயாகும் . 

மக்கள் கைத்தொழிலாக , குடிசைத் தொழிலாக இருந்த 
இத்தொழில் 19 - ஆம் நூற்றாண்டில் அறிவியல் வளர்ச்சியினால் 
பெரும் ஆலைத்தொழிலாக மாறிற்று . இருப்பினும் கைத் 
தொழில் தன் சிறப்பினை இழக்கவில்லை என்பதனைக் கைத்தறி 
யில் உருவாகும் காஞ்சிப் பட்டினைக் கொண்டு சுட்டலாம் . 
19. Birds provided the inspiration to primitive inan for wearing 

his clothing. By cbserving the intricate way in which birds 
interwinged twigs for nests, human beings may have 
seized upon 

the possibility of interwearing strands 
of grasses shreads of bark , dried animal intestines 
and the long hair of animals to make mats and garmants . 
Spinning grew out of the need to produce strand longer 
than the longest hair and grass fibers . 
- Fundamantals of Dress , Marietta Kettunen , Pacg . 143 . 


- 


ஆடையும் தொழிலும் 


203 


அமெரிக்காவில் இன்று அணியப்படும் உடைகளில் 80 , 90 % , 
தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகின்றன . இந்திய நாட்டைப் 
பொறுத்தவரையில் மிகப்பெரிய குடிசைத்தொழில் 

கைத் 
தறியே . மொத்தப்பருத்தித் துணி உற்பத்தியில் ஏறத்தாழ 
மூன்றில் ஒரு பங்கைக் கைத்தறியே உற்பத்தி செய்கின்றது . 
இந்தியாவின் அனைத்துக் கிராமங்களிலும் தமிழ்நாடு உட்பட 
கைத்தறி உள்ளது . இதில் ஈடுபட்டுள்ளோரில் பெரும்பாலோர் 
பெண்கள் . விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மிகுதியான 
மக்களுக்குக் கைத்தறித் துணிதான் 

கைத்தறித் துணிதான் வேலைவாய்ப்பு அளிக் 
கின்றது என்பதும் குறிப்பிடத் தக்கது . 


பட்டுடைகள் தமிழ்நாட்டில் காஞ்சி , ஆரணி , கும்பகோணம் , 
தாராசுரம் , சேலம் , திருப்புவனம் , பரமக்குடி ஆகிய இடங்களில் 
தயாராகின்றன . காஞ்சியில் காணப்படும் பட்டாடைகள் 
இரட்டை இழைப் பாவு ஊடையில் நெய்யப்படும் தனிச் சிறப்புப் 
பெறுகின்றன . 


பருத்தியிழை 10 , 20 , 40 , 60 , 80 , 100 , 120 என எண் வரிசை 
யில் அதன் மென்மை யியல்பிற்கு ஏற்ப நவிலப்படுகிறது . 
இவற்றுள் 120 - ஆம் எண் நூல் மிகச் சிறப்பான மென்மையான 
ஆடையைத் தரவல்லதாகும் . 


நெசவுத் தொழிலுக்கு மூலப் பொருட்களை அதன் இயற்கை 
நிலையில் அவ்வாறே பயன்படுத்த இயலாது . தொழிலுக்கு 
வேண்டிய சில முன்னேற்பாடுகளைச் செய்தல் இவண் தேவைப் 
படுகின்றது . அவை பற்றிய விளக்கங்கள் வருமாறு . 


தூயயை செய்தல் 


விதை 


மூலப் பொருட்களில் காணப்படும் அழுக்கு , 
இவற்றைப் போக்கி நூல் இழைக்கு ஏற்றவாறு அமைத்தலே 
பருத்தியினின்றும் நாம் பெறலாகும் தூய்மைப்படுத்தும் முறை 
யாகும் . சங்கப் பாக்களில் பஞ்சினைத் தூய்மை 

செய்யும் 
தன்மையைச் சிலபாடல்கள் சுட்டுகின்றன . வெள்ளிய முகிலினைக் 
காண்கின்ற கவிஞருக்குப் பஞ்சினை வில்லால் அடித்துத் தூய்மை 
செய்யுங்கால் மெல்லிய துகள்களாய்ப் பரந்து செல்லும் காட்சி 
தான் நினைவுக்கு வருகின்றது . 


204 


தமிழர் ஆடைகள் 


கார்தலை மணந்த பைம்புதற் புரவின் 
வில்லெறி பஞ்சியின் வெண்கழை தவழும் ( அகம் .133 ) 
பெய்து புலம் திறந்த பொங்கல் வெண்மழை 
எஃகுறு பஞ்சின் துய்ப்பட்டன்ன துவலை தூவல் கழியும் 

( அகம் . 217 ) 


என்று அக்காட்சியைச் சிததிரிக்கின்றார் . கடையப்படுகின்ற 
பஞ்சு , முகிலின் மென்மையான அசைவிற்குச் சிறப்பு ஒப்புமையா 
கின்றது . இன்றும் வெள்ளிய மேகத்தினைக் காணுங்கால் , பஞ்சு 
பரந்து செல்லும் இயல்பு காட்சிக்கு வரல் இயற்கையே . 
நற்றிணையும் இதனை , வில்லெறி பஞ்சியின் மல்கு திரை ( 299 ) 

வில்லால் அடிபட்ட பஞ்சுக்கு , அலையை உவமிக்கக் 
காணலாம் . அலையின் தோற்றம் ஈண்டு , அடிபட்டுப் பரவும் 
பஞ்சினுக்குச் சிறந்த ஒப்புமையாகின்றது . 


என 


இவ்வுவமைகள் பஞ்சு அடிக்கும் பாங்கினை அன்றி கருவிகளை 
யும் பெயரளவில் நமக்கு உணர்த்துகின்றன . வில் , எஃகு என்ற 
கருவிகளால் பஞ்சு அடித்தனர் என்று அறிகின்றோம் . இன்றும் 
பஞ்சு அடிக்கும் கருவியை வில் என்று குறிப்பது வழக்கம் . 
கருவி இரும்பினால் செய்யப்பட்டமை காரணமாக எஃகு என்று 
அழைக்கப்பட்டிருத்தலும் கூடும் . இரண்டும் ஒன்றையே குறிப் 
பனவா அன்றித் தனித்தனிக் கருவியா என்பதனை அறிய இயல 
வில்லை , - இக்கருவியின் அமைப்பு முறையினை அறியவரின் 
இன்றைய நிலையோடு ஒப்பிட்டு நோக்க இயலும் . 


நூற்றல் 


தூய்மைப்படுத்தப்பட்ட பொருளை 

நூலாக நூற்பது 
நூற்றலாகும் . இவ்விழை இழைத்தலும் 

இவ்விழை இழைத்தலும் சங்கச் சான்றோர் 
நாவிலேயே தோற்றம் பெறக் காணலாம் . 


பருத்திப் பெண்டின் பனுவலை ( நூல் ) நெருப்புச் சினம் 
தனிந்த நிணத்திற்கு உவமிப்பர் புலவர் . இவ்வொப்புமை 
யாக்கத்திற்கு அடிப்படை இதன் நிறமே . நெருப்பில் வெந்த ஊன் , 
பருத்திப் பனுவலின் நிறத்தில் இருத்தல் கண்கூடு . மேலும் இப் 
பெண்டிரின் நுண்மையான நூற்கும் திறனை , நுணங்கு நுண் 
பனுவல் ( நற் . 353 ) என்ற பா அடியில் நுண்மையாக நவில்வார் 
மற்றொரு கவிஞர் . 


ஆடையும் தொழிலும் 


205 


இறையனார் களவியல் உரையில் இந்நூற்புத் தன்மை , 
சிறப்பாக இயம்பப்படுகிறது . 
நுண்ணியப் பலவாயப்பஞ்சின் நுனிகளாற் கைவன் 

மகடூஉத் தனது 
செயற்கை நலம் தோன்ற ஓரிழைப் படுத்தலாம் 

உலகத்து நூனூற்றல் என்பது ( பக் . 14 ) 
என்பதினின்றும் மகளிர்க்கும் , நூற்புத் தொழிலுக்குமுரிய 
நெருங்கிய தொடர்பும் தெளிவாகின்றது . 

பல் நிலைகளிலும் பொருந்தும் இரண்டை ஒப்புவித்து 
விளக்கல் அறிஞர் உத்திகளில் ஒன்று . கவியெனக் கிடந்ததாகக் 
கோதாவரியைச் சுட்டிக் கவிக்கும் நதிக்கும் ஒப்புமை காட்டு 
வான் கவியிற் சிறந்த கம்பன் . அறிவு தரும் நூலுக்கும் , ஆடை 
தரும் நூலுக்கும் உள்ள நெருக்கத்தை தம் நூலில் நவில்கின்றார் . 
நன்னூலார் . 

பஞ்சிதன் நூலாப் பனுவலிழையாச் 
செஞ்சொற் புலவனே சேயிழையா - எஞ்சாத 
கையே வாயாகக் கதிரே மதியாக 
மையிலா நூன் முடியுமாறு 

( நூற்பா -24 ) 
காட்டுவார் . சொல் -பஞ்சு; செய்யுள் - இழை ; புலவன். 
நூற்கும் பெண் ; வாய் - கை ; மதி - கதிர் என்ற நிலையில் இரண்டு 
நூற்களும் ஒன்றுபடுகின்றன. நூற்புத் தொழிலின் முழுநிலையும் 
ஓரளவு ஈண்டு வெளிப்படுகின்றது . மரபாகத் தொடர்ந்து வரும் 
நூற்புத் தொழிலில் , நூற்புக் கருவியை இன்றும் கதிர் என்றே 
அழைக்கின்றனர் ; குழல் எனலும் உண்டு . 

இவ்வாறு அனைத்து இடங்களிலும் பருத்தி நூல் பற்றிய 
எண்ணத்தையே கண்ட நாம் கல்லாடம் காட்டும் ஒரே பாடல் 
மூலம் பட்டு நூல் பற்றிய உணர்வையும் அறிந்து கொள்ள முடி 


எனக் 


கின்றது . 


பொறியுடலுழையே யெறிபுன மணியே 
பாசிழைப் பட்டு நூற் கழிபரப்பிய 
கிளை வாய்க் கிடைத்த வளைவாய்க் கிளியே ( 81 : 35-1) 
தினை அரிந்து விடப்பட்ட புனத்தில் உள்ள மணிகளே 
பச்சை நிறமுடைய பட்டு நூலைக் கழியின்கண் பரப்பி 
வைத்தாற்போன்று மூங்கிலின் கண் இருக்கின்ற வளைந்த 


206 


தமிழர் ஆடைகள் 


வாயுடைய கிளிகளே , என்னும் இவ்வருணனையில் மூங்கிலில் 
இருக்கும் கிளிகளுக்குக் கழியில் பரப்பிய பச்சைப்பட்டு நூல் 
உவமையாக அமைகின்றது . 

பட்டு நெசவு பற்றிய பிற எண்ணங்கள் தெளிவு படவில்லை 
யாயினும் கழியில் பட்டு நூலை நூற்கும் 

நூலை நூற்கும் தொழில் தன்மை 
யினைத் தெளிவுபடுத்தும் இக்காட்சி பட்டு நூல் நெசவு பற்றிய 
அன்றைய மாந்தர் உணர்வை விளக்குகின்ற தன்மை ஈண்டு 
புலனாகின்றது . 


நூற்புக்கருவி பலவற்றில் நூற்ற நூலைப் பின்னர் பெரிய 
ராட்டினத்தில் தகுந்த முறையில் நூற்பர் ; அதனை எடுத்து 
நீளமாக விரிப்பர் ; பசையிட்டுத் தோய்த்து நூலுக்கு மெருகு 
ஏற்றுவர் , இவ்வாறு நெசவுக்கு ஏற்றபடி அமைத்தலே பா ஆகும் . 
இதனை பாவாற்றுதல் என்றும் வழங்குவர் . 

பா என்னும் சொல் , பாவுதல் என்னும் பொருளில் பரந்து 
காணப்படும் தன்மையை விளக்கும் . இலக்கியச் சான்றுகளில் 
இந்நிலையே உணர்த்தப்படுகின்றது . சங்கப் புலவர்கள் 
உவமையின் வழி , பா பரந்து கிடக்கும் தன்மையை விளக்குவர் . 

துகிலாய்ச் செய்கைப் பாவிரித்தன்ன 

வெயில்விர்பு நுடங்கும் வெவ் வெங்களரி ( அகம் -293 ) 
ஈண்டு , வெயிலின் விரிந்த பரப்பு , துகிலைச் செய்யும் தொழில் 
தன்மையுடைய பா விரிந்து கிடக்கும் தன்மையைப் புலப்படுத்தி 
அமைகின்றது . 
நெய்தல் 

துணி உருவாக்கவின் இறுதி நிலையே நெய்தலாகும் . ஆற்றிய 
பாவினைத் தறியின் பல்வேறு பகுதிகளின் துணையினாலும் 
ஆடையாக உருவாக்குதலே நெய்தலாகும் . இதனைத் தமிழர் 
சிலர் தறி நெய்தல் என்றும் வழங்குகின்றனர் . இந்நெய்யும் 
தன்மையில் , தறி நெசவு , விரல்நெசவு , மேல்நோக்கி நெசவு , 
கீழ்நோக்கி நெசவு எனப் பலவகையுள்ளன என்பர் . தமிழகத்தில் 
இவ்வேறுபாடுகள் இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. தறியின் 
பகுதிகளாக அச்சு மரம் , படைமரம் , விழுது கம்பு , குத்துக்கம்பி , 
20. தமிழியல் - தொகுதி -6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடைவகைகள் . 

பக்கம் -93 . 


ஆடையும் தொழிலும் 


2017 


கால்பலகை,ஓடம் , ஊடை குழல் , பாவு போன்றன அமைகின்றன . 
இவற்றுள் ஊடை குழலும் , ஓடமும் நெய்யும் போது இணைந்து 
பாளின் குறுக்காகச் செல்லும் தன்மையன . ( பாவு குழல் என்ற 
ஒன்று முண்டு. பாவுக்குரிய நூல் நூற்கும் சூழல் இது ) . 

இவற்றுள் குழலும் , ஓடமும் இணைந்து செல்லும் நிலையே 
இலக்கியப் பயிற்சி பெறக் காண்கின்றோம் . பெருங்கதை , யூகியும் , 
உருமண்ணுவாவும் பாவிடு குழலின் ஆயிடைத்திரிதர என அங்கு 
மிங்கும் திரிதருதலைச் சுட்டுகின்றது . சிந்தாமணியில் , 

நின்னை அமராதார் 
நெய்யு நுண்ணூனாழிகை யினிரம்பா நின்று 
சுழல்வோரே 

(சீவக .3019 ) 
என்ற பாடலடிக்கு , நெய்தற் றொழிலையுடைய தார் கிடக்கும் 
நாடாப்போல மறுகுவர் 

உ.வே.சா.வின் கருத்து , 
குழலுடன் இணைந்த நூலைக் குறிப்பிட்டு , அதன் ஓரிடத்தும் 
நில்லாத் தன்மையைப் புலப்படுத்துகின்றது . நாடா என்ற இதன் 
இன்னொரு சொல்லாட்சியும் இதன் தெளிவாகின்றது . 

கம்பன் சில இடங்களில் இக்காட்சியைச் சித்திரிக்கின்றான் . 
ஐயனும் இளவலும் அணிநில மகள் தன் 
செய் தவம் உடைமைகள் தெரிதர நதியும் 
மைதவழ் பொழில்களும் வாவியு மருவி 
நெய்குழ லுறுமிழை யெனநிலை ! திரிவார் 

( 309 ) 
இராமனும் இலக்குவனும் ஒருவரை விட்டு ஒருவர் 
பிரியாமற் பூமியிலே சுற்றிவரும் தன்மை இயம்பப் படுகிறது 


என்ற 


என 


அழலும் கண்களிறு அணியொடும் துளிபடும் ; கவி 
கழலும் பல்படைத் தொகுதியும் ; அன்னதே சுடர்த்தேர் 
கழலும் சோரி நீர் ஆற்றொடும் கட்கிடைக் கலக்கும் 
குழலும் நூலும் போன்ம் ; அனுமனும் தானும் அக்குமான் 

( 7682 ) 
அனுமனும் , இலக்குவனும் போர் செய்யும் நிலை இது . 

ஒன்றை ஒன்று நீங்காது இணைத்து செல்லும் தன்மையினை 
யும் , அங்கு மிங்கும் சென்று கொண்டிருக்கும் தன்மையினையும் 
சுட்டி , பாவு , ஓடம் இரண்டின் நெய்தல் தொழிலை விளக்கமுற 
அமைக்கின்றமையை 

காணலாம் . நளவெண்பாவும் 
வ்விபைபினைப் பாவாடு குழல் என ( 76 ) உவமிக்கும் . 


இவண் 


208 


தமிழர் ஆடைகள் 


தமிழரின் நெய்யும் இயல்பினைக் காட்டும் கம்பன் , கலிங்கக் 
கம்மியரின் நெய்தலின் வேகத்தையும் 
வேகத்தையும் சிறப்பித்துப் 

பேசக் 
காணலாம் . இலக்குவன் அரக்கர் சேனையை விரைந்து நூறும் 
நிலையினை , 
கால் என கடு என கலிங்கக் கம்மியர் நூல் என 

( 9120 ) 
விரைந்தான் என்பர் . 

இவ்வாறு படிப்படியாக உருவாகிய துணிகளை , துண்டு 
படுத்திப் பயன்படுத்தினர் . அறுவை , கூறை , துண்டு போன்ற 
சொற்களின் தோற்றம் துண்டு படுத்தலால் அமைந்ததைச் 
சொல்லாய்வில் கண்டோம் . 

இத்தகைய தன்மையில் தோற்றம் பெற்ற ஆடைகளின் 
மென்மையும் மேன்மையும் 

புலவர் தம் செஞ்சொற்களால் 
நயமுற எடுத்தியம்பப் படுகின்றன . 

கொன்றை மென்சினை பனிதவழ்பவை போல் 
பைங்காழ் அல்குல் நுண்துகில் நுடங்க ( பெரும் . 328-29 ) 


கொன்றை 


என இடையில் அணிந்த ஆடை அதன் மென்மை காரணமாக , 
மரத்தின் 

மென்மையான கொம்பில் தவழும் 
பனியினை ஒத்துக் காணப்படும் என்றுரைக்கின்றார் இக்கவிஞர் . 
இழை மருங்கறியா நுழை நூற் கலிங்கம் 

( மலை .52 ) 
என்னும் தன்மையில் , இழைபோன விடத்தை ஊடுருவிப் 
பார்ப்பினும் புலனாகாத் தன்மையென உரைத்து , அதன் 
மென்மையியம்பப் படுதலையும் காணமுடிகிறது . காம்பு 
சொலித்தன்ன அறுவை ( சிறு . 235 ) என்பதும் மென்மைக்குரிய 
சான்றேயாகும் . 
ஆடையின் சிறப்பு , 

சிறப்பு , வினைஞர்களின் கைத்திறனுக்குரிய 
சான்றாகவும் விளங்குகிறது . சோணாடு நற்றுகிலினை உற்பத்தி 
செய்வதில் தலைசிறந்து விளங்கியது என்பதை இலக்கியச் சான்று 
தெளிவுப்படுத்துகின்றது . 
மூவருலாவில் அமையும் , 

... நேரிய நின் 
வெற்பில் வயிரமும் வேந்த நின் சோணாட்டுப் 
பொற்பின் மலிவன பூந்துகிலும் 

( 1.666-68 ) 
என்னும் அடிகள் சோழ நாட்டில் மலிந்து காணப்பட்ட துகிலின் 
சிறப்பினை இயம்புகின்றது . 


ஆடையும் தொழிலும் 


209 


மேலும் உறையூர் நல்ல நேர்த்தியான பருத்தி ஆடை 
நெசவிற்கும் வியாபாரத்திற்கும் - பெயர் பெற்றது . அங்கே 
தயாரான ஆடைகள் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப் 
பட்டன என்னும் தொல்லியல் ஆய்வுகள் என்ற நூலில் கோ.வி. 
இராமன் (பக்கம் . 24 ) எழுதிச் செல்லும் எண்ணமும் மேற்கண்ட 
கருத்துக்கு அரணாகின்றது . இத்துடன் இந்தியாவின் பிறபகுதி 
மாந்தராலும் வெளிநாட்டார் நவிலும் தன்மையாலும் நம் 
நாட்டு ஆடைகளின் உயர்வு வெளிப்படக் காணலாம் . 


11 


ஆர்கரு , துணிகள் - இது அக்காலத்திலேயே உறையூர்ச் 
சேலைகளுக்குப் புகழ்பெற்ற இடம் ஆகும் . சேலை மிக மெல்லிய 
நூலால் நெய்யப்பட்டு இருக்கும் . ஒரு புடவையை ஒரு தேங்காய் 
மூடியில் வைத்து அடக்கி , அயல் நாட்டு அரசிக்கு அனுப்பிய 
வரலாறும் உண்டு . ரோமப் பேரரசில் உறையூர் ஆடைகளை , 
ரோம அரசர்களும் பெண்களும் விரும்பி வாங்கினர் என்று 
வரலாறு கூறுகிறது என்ற கூற்றினையும் , " சென்னேரா 
என்பவர் தாம் வரைந்த வழிச்செலவு வரலாற்றில் எழுபத் 
தெட்டு முழ நீளமுடையவையாயிருந்தும் உள்ளங்கைகளில் 
அடக்கிவிடும் அத்துணை மெல்லிய விலையேறிய ஆடைகள் 
நெய்தற்கும் அதற்குரிய பருத்தியைச் செப்பம் செய்தற்கும் தமிழர் 
கையாண்ட முறையைப் பற்றிப் பரக்கக் கூறியுள்ளார் என்ற 
கருத்தையும் சான்றுகளாகப் போற்றலாம் . 
2. மிளிரவைத்தல் 


சோதி 


ஆடை உருவாக்கத்திற்கு அடுத்த நிலை ஆடையை மிளிர 
வைத்தலாகும் . தங்கமுருக்கித் தழல் குறைத்துத் தேனாக்கி 
எங்கும் பரப்பிய தோரிங்கிதமோ ? வான்வெளியைச் 
கவர்ந்து சுடர் மயமாம் விந்தையினை ஓதிப் புகழ்வார் உவமை 
யொன்று 

காண்பாரோ ? கண்ணை யினிதென்றுரைப்பார் ; 
கண்ணுக்குக் கண்ணாகி விண்ணை அளக்கு மொளி மேம்படு 
மோரின்பமன்றோ ? நல்லொளிக்கு வேறு பொருள் ஞாலமிசை 
யொப்புளதோ ? புல்லை நகையுறுத்திப் பூவை வியப்பபாக்கி 


21. பெரிப்புளூஸ் , பக்கம் -264 . 
22. மேனாட்டறிஞர் கண்ட தமிழகம் 

பக்கம் .59 . 


வர தவீரப்பன் , 


210 


தமிழர் ஆடைகள் 


மண்ணைத் தெளிவாக்கி நீரில் மலர்ச்சி தந்து விண்ணை வெளி 
யாக்கி விந்தை செயுஞ் சோதியினனக் காலைப் பொழுதினிலே 
கண் விழித்து நான் தொழுதேன் . தமிழர் எதிலும் எவ்விடத்தி 
லும் எக்காலையிலும் காணக்கிடைக்கும் அழகினைக் கண்டு 
களிப்பதில் இணையற்றவர் என்பதற்குச் சான்றாக அமைவது 
பாரதியின் இப்பாடல் . 

இவ்வாறு எதிலும் அழகைக் காணும் , காணவிழையும் மனித 
மனம் தன்னுடன் மிக நெருங்கிய ஆடையிலும் காண எண்ணி 
யதே ஆடையினைப் பல்வகையிலும் வனப்பூட்டுதலுக்கு அடிப் 
படையாகும் . இந்நிலையில் ஆடையின் ஒவ்வொரு பகுதியும் 
இவர்தம் கை வண்ணத்தில் அழகுபெறத் தொடங்கியது . 
இவற்றை வண்ணமூட்டல் , பூவேலைப்பாடுகள் செய்தல் , 

கரை 
யழகு செய்தல் , மணமூட்டல் , பளபளப்பாக்கல் போன்ற பல 
வகைகளாகக் காணலாம் . 


ளும் 


1 . வண்ணமூட்டல் 

இயற்கை மானுடனுக்கு அளித்த பல செல்வங்களுள் நிறம் 
பற்றிய உணர்வும் ஒன்றாகும் . - பச்சைநிறக் கம்பளத்தைப் 
போர்த்தியது போன்று வானளாவ உயர்ந்து நிற்கும் மலையும் , 
அலை அலையாகப் பரந்து செல்லும் நீனிற மேகமும் , பல நிறக் 
கலவையால் மனதைக் கொள்ளை கொள்ளு வானவில்லும் , 
கொஞ்சும் எழில்படைத்த பறவைகளின் மென்மைமிகு நிறக் 
கூட்டங்களும் நிறம் பற்றிய உணர்வை மனிதனுக்கு ஊட்டியதில் 
முன்னிற்பன . இயற்கையின் எழிற் காட்சிகளில் இதயத்தைப் 
பறிகொடுத்த மனிதன் தன் படைப்பிலும் அவற்றைக் கண்டு 
களிக்க எண்ணிய விருப்பின் விளைவே வண்ண உருவாக்கத்தின் 
வெளிப்பாடு எனலாம் . ஆடைகளுக்கும் நிறமூட்டி , கவர்ச்சியும் 
அழகும் மிகச் செய்கின்றான் . சங்கப் பாக்களிலேயே இத்தகைய 
வண்ண ஆடைகளைக் கண்டு வியக்கின்றோம் . இவண் குன்றி 
யேய்க்கும் உடுக்கை , 

பொன்புனையுடுக்கை , நீலக் கச்சை , 
கல்தோய்த்த உடுக்கை , கருந்துவராடை என்ற நிலையில் சிவப்பு , 
மஞ்சள் , நீலம் , காவி , கறுப்பு போன்ற பல நிறங்களைக் காண் 
கின்றோம் . கால்வளர்ச்சியில் கடுமையான நிறம் தவிர மென்மை 
யான நிறங்களையும் ஊட்டினர் . 

பெருங்கதையில் மகளிர் நீராட்டுப் பற்றிக் கூறுமிடத்துக் 
கொங்குவேளிர் , 


ஆடையும் தொழிலும் 


211 


அவிழ்ந்த கூந்தலர் நெகிழ்ந்த வாடையர் 


... 


* 


னையா விருப்பிற் றம் விளையாட்டு முனை இ 
கயம் பாடவிய புறங்கரை போந்த பின் ( 1.42 : 193-98 ) 

அவர்கள் தங்களை அணிசெய்து கொள்கின்ற தன்மையை 
உரைக்கின்றார் . 

பைங்கூற் பாதிரிப் போது பிரித்தன்ன 
அங்கோசிகமும் வங்கச் சாதரும் 
கொங்கார் கோங்கின் கொய்ம்மலரன்ன 
பைங்கேழ்க் கலிங்கமும் பட்டுத் தூசும் 
நீலமு மரத்தமும் வாலிழை வட்டமும் 
கோலமொடு புணர்ந்த வேறு வேறியற்கை 
நூலினு முலண்டினும் நாரினும் இயன்றன 
யாவை யாவை யவையவை மற்றவை 
மேவன மேவன காமுற அணிந்து 

( 1 :42 : 204-12 ) 
என்று விளக்குகின்றார் . பல்வண்ண ஆடைகள் இங்கே உணர்த்தப் 
படக் காண்கின்றோம் . 

கம்பன் , காடேகுவான் இராமன் என்பதறிந்த நகர மகளிர் 
செயலாக , 
பல்நிறத் துகிலினைப் பறித்து நீக்கி 

( 1885 ) 
சாதாரண ஆடையினை அணிந்தனர் என்பதனைக் காட்டு 
கின்றான் . 

நிறமுடைய ஆடைகள் பற்றிய வண்ணத்துடன் , 
இவை உயர்வான ஒன்றாகவும் , இன்பத்தின் புலப்பாடாகவும் 
விளங்கியது என்பதும் இவண் தெளிவுபடுகின்றது . 


வண்ணம் தோய்க்கும் இயல்பு புலப்படும் நிலையினையும் 
பெருங்கதை பேசுகின்றது . 

வெண்ணூல் பூந்துகில் வண்ணம் கொளீ இ 
நீலக் கட்டியும் மரகதத் தகவையும் 
பாசிலைக் கட்டியும் பீதகப் பிண்டமும் 
பிடித்துருக் கொளீஇக் கொடித் திரியோட்டிக் 
கையமைத் தியற்றிய கலிங்கத் துணி பினர் ( 3.1 : 95-100 ) 


இதற்குரை எழுதும் கழக உரையாசிரியர் , வெள்ளிய நூலாலி 
யன்ற அழகிய துகிலின் கண் வண்ண மூட்டி நீனிறக் கரையும் 


15 


212 


தமிழர் ஆடைகள் 


மரகத நிற உடலும் பச்சிலைக் கரையும் பொன்னிற உடலும் 
பல்வேறு கோலமாகக்கொண்டு கொய்து கூட்டிப் பிடித்து 
உருவமைத்து ஊடே ஊடே பூங்கொடி யுருவ முண்டாக வண்ண 
நூற்றிரிகளைப் போக்கி ஒப்பனை செய்தமைத்த கலிங்கமாகிய 
ஆடைகளை யுடுத்தோராய் செல்கின்றனர் என்கின்றார் . இவண் 
வண்ண மூட்டலுடன் பிற ஒப்பனை பற்றிய எண்ணமும் அமை 


கின்றது . 


வண்ணங்கள் பல இருந்தும் ஆடைக்குரிய வண்ணங்களாக 
ஐந்தினைத் தான் கருதியிருந்தனரோ என்ற எண்ணம் , 

அறுவைக் கோதிய ஐவகை வண்ணம் ( பெருங் . 2.5 : 128 ) 

அஞ்சு வண்ணத்தின் ஆடையுடுத்தாள் ( கம்ப . சுந்தர . 174 ) 
போன்ற குறிப்புகளால் எழுகின்றது . 
பின்தோன்றிய இலக்கியங்களும் 

லக்கியங்களும் இப்பஞ்ச வணத்தையே 
சிறப்புற இயம்புகின்றன . 


சான்றாக , 
பட்டும் , பஞ்ச வணத்தழகு துலங்க 

( முக்கூடற் . 8 ) 
ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் வேறுண்டோ நீ 

நோக்கிய வண்ணங்கள் நூறுடையாய் ( தமிழ்விடு . 74 ) 
என்பனவற்றைக் காட்டலாம் . 

பஞ்சவணம் என்பது வெள்ளை , கறுப்பு , சிவப்பு , மஞ்சள் , 
பச்சை என்ற ஐவகை நிறங்கள் என , தமிழ் லெக்சிகன் இயம்பு 
கிறது . இவண் நீல ஆடை சுட்டப்படவில்லை . பொது நிலையில் 
இலக்கியங்கள் கறுப்பினை விடவும் நீல ஆடையையே சிறப்பிக் 
கின்றன . எனவே நீல நிறம் விடப்பட்டதன் காரணம் மேலும் 
ஆய்வுக்குரிய ஒன்று . இவ்வனைத்து எண்ணங்களும் இத்தொழி 
லின் தொன்மையை உணர்த்துவன . உறுதுணையாக , தொல்லி 
யல் ஆய்வு களும் அமைகின்றன . சங்க காலத்தைச் சார்ந்ததாகக் 
கணிக்கப்படும் சாயத்தொட்டிகள் , அரிக்கமேட்டிலும்23 , 


23. அரிக்கமேட்டில் வெண்துகில்களுக்குச் சாயமிடுவதற்குப் 

பயன்படுத்தப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட இரண்டு 
சாயத் தொட்டிகள் அாழ்ந்து எடுக்கப்பட்டன . 
--தொல்லியல் ஆய்வுகள் - டாக்டர் கே . வி . 

இராமன் , 
பக்கம் -28 , 


ஆடையும் தொழிலும் 


213 


பட்டது 


நூலில் 


உறையூரிலும் 24 அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன . தொல் பொரு 
ளாய்வும் தமிழர் பண்பாடும் என்னும் கட்டுரை ஒன்றும் அரிக்க 
மேடு சாயத்தொட்டி பற்றிய எண்ணத்தைத் தருகின்றது ( தமிழ்ப் 
பொழில் , 1971 , நவம்பர் - டிசம்பர் , பக்கம் -231) . 

இவ்வாறு வண்ணம் தோய்க்கும் தொழில் தன்மையைக் 
காண , அனைத்துச் செய்திகளும் நெய்த அறுவையில் வண்ணம் 
தோய்த்தலையே சுட்டுகின்றது . அறுவைக் கோதிய ஐவகை 
வண்ணம் என்னும்போது ஆடை என்ற பொருளே அமைகின்றது . 
அடுத்து , 

வெண்ணூல் பூந்துகில் வண்ணம் கொளீஇ 
என்பதும் வெண்ணூலால் ஆகிய பூந்துகிலுக்கு வண்ணம் ஏற்றப் 
என்பதைத் தெரிவிக்கின்றது . 

வண்ணம் 
தோய்த்துப் பின்னர் அதனை ஆடையாக நெய்தனர் என்பதற் 
குரிய சான்றுகள் எதையும் 

காணக் 

கூடவில்லை . 
ஆடையை நெய்த பின்னரே அதற்கேற்ற சாயம் தோய்த்தனர் 
என்பது உறுதிப்படுகின்றது . ஆயின் இன்று நூல்களே வண்ணம் 
தோய்க்கப்பட்டு ஆடையாக நெய்யப்படுகின்றன . 
பூவேலைப்பாடுகள் செய்தல் 

அழகுக்கு அழகு செய்வதில் தமிழர் மிகுந்த ஆர்வம் உடை 
யவர் என்பதனை ஆடைகளிலும் பூக்கள் போன்ற சித்திரங்களை 
அமைத்து அதன் மதிப்பினை உணர்த்தினர் என்பதால் பெற 
லாம் . சங்க காலத்திலேயே இக்கலையுணர்வில் தமிழர் தேர்ந் 
திருந்தனர் . பூவிரிக்கச்சை , பூந்துகில் , சில்பூங்கலிங்கம் என்று 
அடைகள் வழியாகப் புலப்படுத்தப்படும் சித்திரச் செயற்பாடு 
கள் , விளக்கமாகவும் புலவரால் இயம்பப் படுகின்றன . 


எனவே 


24. சங்க காலச் சோழர் தலைநகரான உறையூரில் நடைபெற்ற 

அகழ்வாராய்ச்சியின் மூலம் நெசவுத் தொழிலுக்குப் பயன் 
படுத்தப்பட்ட சாயத்தொட்டியின் இடிபாடு ஒன்று கண்டு 
பிடிக்கப்பட்டது . அதன் காலமும் சங்க காலத்தைச் சார்ந்த 
தாகக் கணிக்கப்பட்டுள்ளது . பண்டைத் தமிழ் மக்கள் பல் 
வண்ணங்களில் உடை 

உடை அணிந்தார்கள் என்ற உண்மையை 
இந்த ஆதாரத்தினாலும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் . 
- பழந்தமிழகத்தில் நெசவுத் தொழில் - அரங்க பொன்னு 
சாமி , கொங்கு , 13-3-1976 , பக்கம் -59 . 


- 


214 


தமிழர் ஆடைகள் 


வித்தகரியற்றிய விளங்கிய சைவினைச் 
சித்திரச் செய்கைப் படாம் போர்த்ததுவே 
ஒப்பத் தோன்றிய உவவனம் 

( மணி . 3 : 167-169 ) 
படாத்திற்கு உவவனம் உவமையாகின்றது . படாம் , வினை 
யில்வல்ல வித்தகரின் கைவண்ணத்தால் பொலிவு பெற்று 
இருப்பதுபோல என்னும் நிலையில் சித்திரச் செய்கையைச் 
சிறப்பிக்கின்றார் சீத்தலைச் சாத்தனார் . 

வண்ணங் கொளீஇய நுண்ணூற் பூம்படம் 
எழுதுவினைக் கம்மமொடு முழுது முதல் அளைஇ 

( பெருங் . 1.42 : 34-5 ) 


பொருந்து பூம்பொய்கைப் போர்வையைப் போர்த்துடன் 

கருங்கட்பாவை கவின் பெறவைகினாள் ( சீவக . 1033 ) 
என்பனவும் , ஆடையில் செய்த சித்திரக் கோலங்களைச் செப்பு 
வனவே . கம்பன் சித்திர நுண்டுகிலைக் காட்டுவான் . இத்தகைய 
வேலைப்பாடுகளைத் துகிலிகைத் தொழில் என , சூளாமணி 
சுட்டும் . வடிவங்கள் எழுதப்பட்ட ஆடை சித்திரக் கம்பி என்று 
வழங்கப்பட்டது என்ற எண்ணமும் ஈண்டு நினைத்தற்குரியது . 

பூவேலைப்பாடுகளே அன்றி ஆடையில் முத்துகளை வைத்து 
இணைத்து அழகூட்டும் கலையைப்பற்றி இயம்புகின்றது நந்திக் 
கலம் பகம் . 
அடிவிளக்கும் துகிலாடைவிளக்கும் அரசர் பந்திப் 

பிடி விளக்கும் 
விடி விளக்கு மதுவே நாங்கள் பூண்பதும் வெண்முத்தமோ 

(4. அதிகமாகக் காணப்படும் செய்யுள் ) 
கரையழகு செய்தல் 

தங்களுக்கெனச் மரபுகளையும் , நம்பிக்கைகளையும் 
காலங்காலமாகத் தமிழரும் கொண்டுள்ளனர் . கரையில்லாத 
ஆடையைக் கட்டுதல் கூடாது என்ற எண்ணமும் , 28 அவற்றுள் 
ஒன்று . 


சில 


23. எங்கள் நாட்டு ஆடை - ச . தண்டபாணி தேசிகர் , கலைமகள் 

தொகுதி -6 , 1934 , பக்கம் -203 . 
26. எங்கள் நாட்டு ஆடை , ச . தண்டபாணி தேசிகர் , கலைமகள் 

தொகுதி -6 1934 , பக்கம் -203 . 


ஆடையும் தொழிலும் 


215 


காண 


பண்டுதொட்டே தம் ஆடைகளில் கரையின் சிறப்புக்கு 
முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளனர் என்பதைக் 
இவ்வெண்ணத்தின் தோற்றம் அன்றே கால்கொண்டிருக்குமோ 
என்ற சிந்தனை எழுகின்றது . 

சங்க இலக்கியம் பட்டுடையில் அமைந்த கரையினை , 
கொட்டைக் கரைய பட்டுடை ( பொருநர் . 155 ) என்று இயம்பும் . 
பட்டுடையில் அமைந்த கரையும் வேலைப்பாட்டுடன் அமைந்தது 
என்பது இதனால் புலப்படும் . 
கரையழகிற்கு மிக முக்கியத்துவம் இருந்தது என்பதனை , 

குஞ்சி அழகும் கொடுந்தானைக் கோட்டழகும் . 
மஞ்சள் அழகும் அழகல்ல - நெஞ்சத்து 
நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையில் 
கல்வி அழகே அழகு 

( நாலடி . 131 ) 
என்ற பாடல் புலப்படுத்தி நிற்கின்றது . 

கரைகளில் எழுத்துருவங்கள் வர மேல் தூக்கி நெய்யப் 
பெற்ற 

ஆடைகளும் , கரை வேறு உடல் வேறு நிறமாகப் 
பாவோடி உண்டை மறித்து வாங்கிய ஆடைகளும் இருந்தன 
என்பது பொன்னெழுத்து நூல் யாப்பு என்ற பெயரானே 
அறியப் பெறும் " " என்னும் கருத்து கரை அழகுக்கும் இயல்புக் 
கும் ஏற்ப ஆடைகளின் பெயரும் அமைந்திருந்தன என்பதை 
உணர்த்துவதாகும் . கரையின் சிறப்புக்கு மக்களிடையே உள்ள 
செல்வாக்கு , அவளுக்கென்ன மகராசி முப்பாகம் புடவை கட்டு 
கிறாள் , என்ற பழமொழியினாலும் விளக்கம் பெறும் . முப்பாகம் 
புடவை என்பது மேலும் , கீழும் கரையும் இடையில் உடலும் 
வரும் தன்மையுடைய சேலையாகும் . இன்றும் கரையின் சிறப்புக் 
கிணங்கச் சேலையின் மதிப்புக் கூடல் கண்கூடு . 
மணமூட்டல் 

மணப் பொருட்கள் எனில் அவற்றின் பால் மால் கொள்வது 
மாந்தர் இயல்பு . தம்முடம்பைச் சந்தனக் கலவைகளால் மண 
மூட்டிய தமிழர் தம் உடைகளுக்கும் 

தம் உடைகளுக்கும் புகைகளால் நாற்றம் 
கொளுவினர் . 

வங்க வீட்டத்துத் தொண்டியோரிட்ட 
அகிலும் புகையு மாரமும் வாசமும் 
தொகு கருப்பூரமும் சுமந்துடன் வந்த 

( 14 : 106-7 ) 
27. எங்கள் நாட்டு ஆடை , ச . தண்டபாணி தேசிகர் , கலைமகள் 

தொகுதி -6 பக்கம் -203, 


என்பது 


216 

தமிழர் ஆடைகள் 
என்ற சிலப்பதிகார அடிகளுக்கு அரும்பதவுரையாசிரியர் 
துகில் - பட்டு வர்க்கம் நாற்றம் கொளுவுதலால் இவற்றுடன் 
எண்ணினார் என்று உரை விளக்கம் தருவார் . மணப் பொருட் 
களுடன் ஆடையையும் ஒருங்குவைத்து எண்ணப்படும் அளவிற்கு 
வாசமூட்டலுடன் நெருங்கிய தொடர்புடையது 
வண் புலனாகும் . 

இம்மணமூட்டுப் பொருளைப் புகை என்றும் தூமம் என்றும் 
லக்கியங்கள் குறித்துச் செல்கின்றன . சங்க காலத்திலேயே , 
மென்னூற் கலிங்கம் கமழ்புகை மடுப்ப 

( மது . 653 ) 
என்று கால் கொண்ட இச்செயல் , 

காடிக் கலந்த கோடிக் கலிங்கம் 
கழும வூட்டும் காழகில் நறும்புகை 

முழுநிலா மாடத்து முடிழுதறடவக் ( பெருங் .1.54 : 9-11 ) 
எனவும் , 

பூந்துகிற் கொடுத்த தீந்தேன் அகிற்புகை 
பொன்னன்னார் தம் கூந்தலிற் வண்டு 

கொப்புளித்திட்ட வாசம் ( சீவக . 1855 ) 
தூமஞ் சூடிய தூத்துகில் ஏந்தல்குல் 
தாமஞ் சூடிய வேற்றடங் கண்ணினார் (சீவக . 875 ) 
தூமத்தினார்ந்த துகிலேந்திய அல்குல் தாதை 

( சீவக . 1966 ) 
எனவும் தொடர்ந்து பயின்று வரக் காணலாம் . 

அழகியதொரு உவமை வாயிலாகப் புகையூட்டும் தன்மை 
யைச் சிந்தாமணி நயமுற எடுத்துக் காட்டுகிறது . 

காடியுண்ட மகளிரும் கழுமவூட்டும் பூம்புகை 
மாடமாலை மேனலார் மணிக் குழலின் மூழ்கலிற் 
கோடுயர்ந்த குன்றின் மேற்குழீஇய மஞ்ஞைதஞ்சிற 

காடு மஞ்சினுள் விரித்திருந்த வண்ணமன்னரே (சீவக . 71 ) 
என்பது அப்பகுதி . துகிலுக்கு ஊட்டிய புகையின் மிகுதியால் 
மகளிரின் குழல்கள் மறைய அவர்கள் மாடத்தின் மேலிருக்கும் 
தன்மை , மலை மேற்றிரண்ட மயில்கள் தஞ்சிறகை அவ்விடத்து 
உலாவு மஞ்சினுள்ளே விரித்திருந்த தன்மையை ஒத்தது என்று 
இவண் சிறப்பிக்கப் பட்டுள்ளது . இதனால் துகிலினை அணிந்த 
பின்னும் தூமம் சேர்த்தனர் என்பது பெறப்படும் . 


ஆடையும் தொழிலும் 


217 


துகிலுடன் பிற பொருட்களுக்கும் புகையூட்டிய நிலையினை , 

காடிக் கொண்ட கழுவுறு கலிங்கம் 

தோடமை தூமடி விரித்த சேக்கை ( நெடு . 133-35 ) 
என்பது சுட்டும் . சிந்தாமணியும் இதனை , 

தூமமே கமழுந் துகில் சேக்கை மேற் 
காமமே நுகர்வார் 

( சீவக . 135 ) 
என்று விளக்கக் காணலாம் . 

புகையூட்டும் முறையில் சில வழிமுறைகளைக் கையாண்ட 
தையும் இலக்கியங்கள் தெளிவாச உணர்த்தியுள்ளன . பத்துப் 
பாட்டுள் ஒன்றான நெடுநல்வாடை , . 

தண்ணறுந் தகர முளரி யமைத்து 

இருங்காழ் அகிலொடு வெள்ளயிர் புகைப்ப ( நெடு .55-6 ) 
எனப் புகையூட்டலுக்கு அகிலையும் , அயிரினையும் பயன்படுத்தி 
யதை விளம்பும் . 

குணதிசை மருங்கின் வெள்ளயிர் தன்னொடு 
குணதிசை மருங்கின் காரகிற் துறந்து 

( 4 : 35-6 ) 
என்று சிலப்பதிகாரத்தும் இது பேசப்படுகின்றது . 


சிலப்பதிகார உரையில் , அயிர் - கண்டு சருக்கரை ; கண்டு 
சருக்கரையுடன் அகிலைப் புகைத்தல் மரபு என்ற விளக்கத்தை 
அரும்பத உரையாசிரியர் அளிக்கின்றார் . எனவே அகிற் புகை 
யுடன் , கண்டு சருக்கரையையும் மணத்தை மிகுதிப்படுத்தப் பயன் 
படுத்தியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளல் இங்குப் 
பொருத்தமாகின்றது . 


புகையுறுப்புக்கள் ஆறு ; அவையாவன நேர்கட்டி , செந்தேன் , 
நிரியாசம் , பச்சிலை , சந்தனம் , அகில் என்று பகருவர் : 28 


இவற்றுள் அகிற்புகையே ஆடைகளுக்கு ஊட்டுவதில் 
முதன்மை பெற்றது என்பதனை , அனைத்து இடத்தினும் 
அதனையே சுட்டும் தன்மை உறுதிப்படுத்துகின்றது . தூமம் 
என்பதற்கும் அகிற்புகை என்றே பொருள் உரைப்பதும் இவண் 
இணைத்து நோக்கற்பாலது ( சீவக . 719 ) . 


28. Tamil Lexicon , Vol . V , part- I. 


218 

தமிழர் ஆடைகள் 
சிந்தாமணியின் 71 - ஆம் பாடலில் உ . வே . சா . அவர்கள் 
குறிப்புரை நவிலுங்கால் துகிலுக்கு ஊட்டிய புகையினை, 
பூம்புகை என்றாராயினும் அகிற்புகையே கொள்க என்று உரைப் 
பதும் இதற்குத் துணையான தொரு கருத்தாகும் . 

ஆடைகளுக்குப் புகை மட்டுமன்றிச் சுண்ணமும் தூவி , மணங் 
காட்டியதனைத் தேவர் காட்டுகின்றார் . 

கற்கணஞ் செய்த தோண் மைந்தர் காதலால் . 
நற்சுணப்பட்டுடைப் பற்ற நாணினால் 
பொங்கணத்தால் விளக்கவிப்பப் பொங்கிய 
பொற்சுணம் புறம்பனை தவழும் பொற்பிற்றே 

( சீவக . 91 ) 
என்ற பாடலில் சுண்ணப்பட்டு என்பதற்கு வாசனைப் பொடியை 
அளைந்த பட்டு என்று விளக்குவர் தமிழ்ப் பேராசிரியர் 
உ . வே . சா , அவர்கள் . 


இன்ப உணர்வில் தமிழருக்கிருந்த ஆர்வத்தினையே இச் 
செயல்கள் புலப்படுத்தி நிற்கின்றன . கற்பூரத்தைத் துணியில் 
வைத்தால் பூச்சிகள் அரிக்காது என்ற எண்ணம் இன்று காணப் 
படும் ஒன்றாகும் . புகையிடுதலை இதனுடன் இணைத்து 
நோக்க , துணிகள் பழுதுபடாது காக்கவும் , ஆடைகளின்வழி 
உடம்பில் நோய்க் கிருமிகள் தாக்காமல் தடுக்கவும் , நறுமணம் 
பெறவும் இப்பழக்கத்தினைத் தமிழர் கொண்டு இருந்திருக்கலாம் 
என்ற எண்ணம் எழுகின்றது . இஃது உறுதிப்படின் தமிழரின் 
அறிவியல் ஆய்விற்குச் சிறந்ததொரு சான்றாய் அமையும் . 

இது தவிர அணிகலன்களை மெருகூட்டல் போன்று ஆடை 
யினையும் மெருகூட்டவும் சில தொழில் முறைகளைக் கற்று வைத் 
திருந்தனர் தமிழர் என்பதை , கற்களினால் தோய்த்து ஆடை 
யைப் பளபளப்பாக்கினர் என்ற அறிஞரின் ? எண்ணம் விளக்கக் 


காணலாம் . 


29. உலக 


நாடுகளில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட புதியகற்காலப் 
பொருட்களிலும் ஆடைகளைப் பதப்படுத்தும் கற்கருவிகள் 
கிடைத்துள்ளன . 
- தமிழகத்தில் நெசவுத்தொழில் , டாக்டர் மா . ராசமாணிக் 
கனார் , தமிழ்ப்பொழில், தொகுதி -35 , 1960 . 
தேய்ப்புக்கல் நெய்த துணிகளைத் தோய்த்துப் பளபளப் 
பாக்கப் பயன்படுவது . 
-- சேலம் மாவட்டக் கோயில்கள் , ஆ . ராஜேந்திரன் , பக் . 12 


219 


ஆடையும் தொழிலும் 


ஆடை உருவாக்கலிலும் பயன்பாட்டிலும் எண்ணம் செலுத் 
திய தமிழர் அதன் பாதுகாப்பிலும் பொறுப்புடன் செயல் 
பட்டதை இலக்கியங்கள் நவில்கின்றன . ஆடைகளைச் சிறப் 
புடைய வட்டிகளில் வைத்துப் பாதுகாத்தனர் என்பதற்குரிய சில 
சான்றுகளை இவண் சுட்டலாம் . 

செப்பில் வைத்தனர் என்பதனை , 
மாலையும் சாந்தும் மடியும் பெய்த 
கையுறைச் செப்பொடு 

( பெருங் . 1.35 :27-8 ) 
தூமணித் துகில்களார்ந்த வலம்புரித் துலங்கு செப்பு 

(சீவக . 2475 ) 
என்ற பகுதிகள் சுட்டுகின்றன . வட்டியில் 

சுட்டுகின்றன . வட்டியில் வைத்திருந்தனர் 


என்பது , 


அணிகலப் பேழையும் ஆடைவட்டியும் ( பெருங் . 1.38 : 163 ) 

கலிங்க வட்டியும் கலம்பெய் பேழையும் ( பெருங் . 1.38 : 285 ) 
என்பவற்றால் தெளிவாகின்றது . மேலும் பேழையிலும் இது 
வைத்துப் பாதுகாக்கப்பட்டது என்பதனை , 

செங்கோடிகமொடு ஆடைபுதைவுற்ற பேழை ( சூளா . 870 ) 
என்ற குறிப்பு உணர்த்தும் . 


என்றும் 


31 


ஈண்டு செப்பு , வட்டி , பேழை என்பன வெவ்வேறு வகையான 
பெட்டி வகைகளாக அமைந்திருக்கக் கூடும் எனத் தோன்றுகிறது . 
ஆயின் இவற்றின் வேறுபாடு புலனாகவில்லை . அமைப்பு நிலை 
யிலேயே இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பது அணிகலன் 
களின் காப்பகமாக முதலில் விளங்கிய பேழை பின் ஆடைகளின் 
பாதுகாப்பிற்கும் பயன்பட்டமையால் உணர முடிகிறது . அகராதி 
செப்பு என்பதைச் சிமிழ் என்றும் , 70 பேழை என்பதைப் பெட்டி 

உரைப்பதைக் காண , செப்பு சிறிய அளவு உடைய 
தாகவும் , பேழை பெரியதாகவும் இருந்திருக்கலாம் எனத் தோன்று 
கிறது . செப்பு வலம்புரி வடிவம் கொண்டிருந்ததனைச் சிந்தாமணி 
வலம்புரித் துலங்கு செப்பு எனும் கூற்றால் அறிவுறுத்தும் . 

இவற்றுடன் மணியியல் யவனச் செப்பின் மங்கலத் துகில் 
( சீவக . 1146 ) என்னுமாற்றான் செப்புகளை அலங்கரிக்க மணி 
களைப் பயன்படுத்தினர் என்பதும் செப்பில் வைத்துப் பாதுகாபத் 
30. Tamil Lexicon , Vol . III , part - 1 . 
31. Tamil Lexicon , Vol . V , part - iii , 


நம் 


இன்று தைத்தல் , தையல் என் 
220 

தமிழர் ஆடைகள் 
சப்படலை மங்கலமாகக் கருதினர் என்பதும் புலப்படுகின்றது . 

பெட்டியில் வைத்துப் போற்றும் தன்மை பெருங்கதை ,சிந்தா 
மணி , சூளாமணியிலேயே காட்டப்பட , அதற்கு முன்னைய சங்க 
இலக்கியம் , சிலம்பு போன்றவற்றில் காணக் கூடவில்லை . எனவே 
பின்னைய வளர்ச்சி நிலையாக இதனைக் 

கொள்வதில் 
தவறில்லை . பலநிலைகளில் மேம்பாடடைந்திருந்த 
முன்னோர் ஏதேனும் ஒரு வகையில் சிறப்புற ஆடையினைப் 
பாதுகாத்திருப்பர் . ஆயின் அவ்வழி புலனாகுமாறில்லை . 

கலிங்க வட்டி , கலிங்க நாட்டினின்றும் பெறப்பட்டது. என்ப 
தும் இவண் உணர்ந்துகொள்ள முடிகின்றது . 

வெளியே 
கொண்டு செல்லவும் இவற்றைப் பயன் கொண்டனர் என்பதை 
யும் சில சான்றுகள் உணர்த்துகின்றன . 

மாலையும் சாந்து . ஆடை போன்றன பெய்த செப்பினை 
வயந்தகன் உதயணனைக் காணச் செல்லும்போது எடுத்துச் 
செல்கின்றான் ( பெருங் . 1.35 : 27-29 ) எனும் கூற்றும் , நீர் விழவிற் 

அணிகலப் பேழையையும் ஆடை வட்டியையும் எடுத்துச் 
செல்கின்ற வழக்கும் ( பெருங் . 1.38 : 163 ) தனைத் தருகின்றன. 
தையற்கலை 
தைத்தலைத் துன்னம் 

சொல்லால் குறித்தனர் 
பண்டைத்தமிழர் . துன்னுதல் என்றால் பொருந்துதல் 
என்பது பொருளாதலால் இழைகளைப் பொருத்துதல் காரண 
மாகத் துன்னம் என்ற பெயரால் இதனைச் சுட்டினர் எனலாம் . 
கின்றனர் . தைத்தல் என்ற சொல் சங்கப் பாக்களிலேயே 
இடம்பெறினும் , துன்னுதல் என்ற பொருளில் அது வழங்கப்பட 
வில்லை . 

அணிதல் , ஊடுருவுதல் என்ற பொருளில் காணப்பட்ட 
தைத்தல் என்ற சொல் , பின்னர் அணியும் முறையில் ஏற்பட்ட 
வளர்ச்சியாலும் , துணியினை ஊடுருவி ஊசிகொண்டு தைக்கும் 
தன்மையாலும் , தைத்தல் என்ற சொல்லாட்சி பயிற்சி பெறத் 
தொடங்கியிருக்கக் கூடும் எனக் கருதலாம் . கிழிந்த துணியைத் 
தைக்க வேண்டிய தேவையும் , உடுத்தும் முறையில் ஏற்பட்ட 
வளர்ச்சி நிலையும் தைத்தல் தொழிலுக்கு அடிப்படையாயிற்று . 
பல்கலை வல்லுநர்களாகிய தமிழர்கள் நெய்தல் தொழிலில் 
32. Tamil Lexicon , Vol.IV , part - 1 . 


காக 


என் 

ற 


ஆடையும் தொழிலும் 


221 


பெற்றிருந்த தேர்ச்சியைத் தைத்தல் தொழிலிலும் சங்ககால 
முதற்கொண்டே பெற்றிருந்ததையும் இலக்கியங்கள் - இயம்பு 
கின்றன . இதனைப் பதிற்றுப்பத்தின் ஓர் உவமை வழி நிறுவ 


லாம் . 


இரும்பனம் புடைய லீகை வான்கழல் 

மீன்றேர் கொட்பிற் பனிக் கயமூழ்கிச் 
சிரல் பெயர்ந்தன்ன நெடுவள்ளூசி 

நெடுவசி பரந்த வடுவாழ் மார்பின் 
அம்பு சேருடம் பினர் சேர்ந்தோரல்லது 

( பதி . 42 : 1-5 ) 
என்னும் நிலையில் , வீரனின் மார்பில் காட்சி அளிக்கும் ஊசியால் 
தைக்கப்பெற்ற வடுவானது கயத்தில் மீனினைக் கொத்தும் 
சிரலின் செயலுக்கு உவமிக்கப்படு கிறது . கயமாகிய புண் ; இழை 
யாகிய சிரல் ; ஊசியாகிய வாயலகு ; கயத்தில் மீனினைக் கொத் 
திக் கொண்டு சிரல் தன் வாயலகையும் வெளியே எடுக்கும் 
தோற்றம் போன்று , புண்ணிலிருந்து , அதனைத் தைக்கையில் 
ஊசியும் நூலும் வெளிவருகின்றன . இத்தகைய தையல் பெற்ற 
வடு என்று உரைக்கும் தன்மை , தமிழரின் தையல் அறிவுக்குச் 
சிறந்ததொரு எடுத்துக் காட்டாகும் . 

தமிழரின் ஆடையைத் தைக்கும் தையல் தொழிலினை , 
1. கிழிந்த துணியினைச் சீர்செய்தல் 2 . உடையாக வடிவங் 
கொடுத்தல் என்ற இரு நிலைகளில் பகுத்து நோக்கலாம் . 


சீர்செய்தல் 


ஏழைப் புலவனின் இழிந்த உடையினைச் சித்திரிக்கும் 
சில பாடல்களைச் சங்க இலக்கியத்தில் காணலாம் . பல நிலை 
களில் சிதாரின் சிதைவு இயம்பப் படினும் வேற்றிழை நுழைந்த , 
தையல் இடம்பெற்ற இடத்தினையும் சில காட்டுகின்றன . 


ஏழ்மை காரணமாகச் சிதைந்த பழைய சிதாரினைக் கிழிசல் 
தெரியாவண்ணம் தைத்துச் சீர்படுத்தி உடுத்தியுள்ளான் புலவன் . 
இதனை , வேற்றிழை நுழைந்த வேர் நனைச் சிதார் ( புறம் . 69 ) 
என்று கவிஞர் காட்டுவார் . நோக்கு நுழைகல்லா நுண்மைய 
பூக்கனிந்த ஆடையைச் சங்கப்பாடல் சுட்ட , அதன் சிறப்பு 
எண்ணி வியந்தது போன்று ஈண்டு பயில்வோர் மனம் புலவனுக் 


222 


தமிழர் ஆடைகள் 


என்ற 


காக இரங்கும் வண்ணம் சிதார் காட்சி தருகின்றது . இதனைப் 
போன்றதொரு காட்சி , பொருநராற்றுப்படையிலும் இடம் 
பெறுகின்றது . 

ஈரும் பேனும் இருந்திறை கூடி 
வேரொடு நனைந்து வேற்றிழை நுழைந்த 
துன்னற் சிதார் துவர நீக்கி 

( 79-81 ) 
மன்னன் அரவுரியன்ன அறுவையை அளிக்கின்றான் . 

சரும் பேனும் மிக்கு , வியரினால் நனைந்து வேற்று நூலால் 
தைக்கப்பட்ட சிதாரினை ஈண்டு காண்கின்றோம் . வேற்றிழை 
என்பதற்கு நிறம் வேறுபட்ட இழை என்பர் உரையாசிரியர் . 
தைக்கப்பட்ட ஆடை 

நிலையில் துன்னம் என்ற 
சொல்லாட்சி அமைவதும் கருதற்பாலது . 
வடிவங் கொடுத்தல் 
உடுக்கும் நிலையில் 

அதாவது துணிக்கு ஒரு வடிவம் 
கொடுக்கும் நிலையிலும் தைத்தல் தொழில் அமைகின்றது . 
பொதுநிலையில் தமிழரின் உடைகள் , துணியினை அவ்வாறே 
உடுத்த நிலையிலேயே காணப்படுகின்றன . எனினும் , 

எனினும் , படம் , 
மெய்ப்பை , குப்பாயம் , கஞ்சுகம் போன்றவற்றைத் தைத்துத்தான் 
அணிந்திருக்க முடியும் என ஊகிக்கலாம் . சொல்லாய்வு இதனை 
வலியுறுத்தும் . 

தையல் தொழில பறறிய அறிவிருந்தும் தைத்த ஆடைகளை 
இன்றியமையாததாகக் கருதாமையே அவற்றிற்கு முக்கியத்துவம் 
அளிக்காமைக்கும் , 

சட்டை போன்றவற்றைத் 

தைத்தலின் 
விளக்கங்கள் அமையாமைக்குமுரிய காரணம் எனலாம் . 
தையற் தொழிலாளர் இருந்தமையை , 

துன்ன காரரும் தோலின் துன்னரும் 

கிழியினும் கிடையினும் தொழில்பல பெருக்கி ( 5 : 33-4 ) 
என்று சிலம்பும் , தோலின் துன்னரும் துன்ன வினைஞரும் என 
மணி மேகலையும் ( 28 : 38-9 ) காட்டும் . இவண் துன்ன காரர் துன்ன 
வினைஞர் என்பன . தையற்காரரையும் , தோலின் துன்னர் , 
தோலினால் படைக்கலங்களுக்கு உறை முதலியன தைப்போரை 
யும் விளக்கி நிற்கின்றது . தையல் தொழிலில் முக்கியத்துவம் 
வகிக்கும் ஊசி பற்றிய குறிப்புகள் இடம் பெறலையும் தையல் 
தொழில் அறிவுக்குரிய சான்றாக நினைக்கலாம் . 


உனை 


2 


ஆடையும் தொழிலும் 


கொற் சேரித் துன்னூசி விற்பாரில் என்று பழமொழி ( 73 ) 
இயம்பும் குறிப்பினைத் திருக்கோவையாரும் கம்பனும் நல்கக் 
காணலாம் . கம்பன் பாடல் , 
இருப்புக் கம்மியற்கு இழை நுழை 

ஊசி ஒன்று இயற்றி 
விருப்பின் கோடியால் விலைக்கு எனும் 

பதடியின் விட்டான் 
கருப்புக் கார்மழை வண்ண ! அக் 

கருந்திசை களிற்றின் 
மருப்புக் கவ்விய தோளவன் 
மீளருமாயம் 

( 9964 ) 
என வரும் . 


சை யான 

யானையின் 


திசை 

மருப்புக்களினால் தோண்டப்பட்ட 
யுடைய ஊசி ஒன்றைச் செய்து கொண்டு இரும்புத் தொழில் 
செய்யும் கொல்லனிடத்தில் விருப்பத்தோடு சென்று விலைக்கு 
வாங்கிக் கொள்க என்று விற்கும் அறிவிலிபோல் மாயவனாகிய 
நின் மேல் மீருதற்கு அரிய மாயக்கணையை விட்டான் . என்னும் 
பொருள் அமையும் இப்பாடலில் , இன்றுபோன்றே அன்றும் 
கொல்லர் ஊசி போன்றவற்றைச் செய்தனர் என்பது பெறப்படு 
கின்றது . இழைநுழை ஊசியினை , நூல் நுழைதற்குரிய ஊசி 
என்று உரையாசிரியர் உரை குறிப்பிடுகின்றது . ஆடை இழையில் 
நுழையும் ஊசி என்ற பொருளையும் இதற்குக் கொள்ள , தையல் 
தொழில் பற்றிய உணர்வு . மீண்டும் உறுதிப்பட வாய்ப் 
பாகின்றது . 
வணிகம் 

"வினையே ஆடவர்க் குயிரே என்ற போற்றத்தகு மன 
உணர்வுடன் வாழ்ந்தவர் தமிழர் . பலவினைகளுள் ஒன்றான 
வணிகம் மிகப் பழமையான தொழிலுமாகும் . கொள்வதும் 
மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது வணிகம் செய்தல் 
தமிழர் வணிக நெறி . திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி 
வாழ்க்கைத் தரத்தை உயர்த்திய தமிழர் , பிறநாடுகளில் இருந்து 
சிறந்த பொருள்களைப் பெற்றும் உயர் தரமான பொருட்களை 
உற்பத்தி 

செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியும் சீரும் 
சிறப்புடனும் வாழ்ந்தனர் . இந்தியரின் வணிபச் சிறப்பு அறிஞர் 


224 


தமிழர் ஆடைகள் 


எண்ணங்களில் தெளிவுறுவது போன்று , தமிழரின் வணிகச் 
சிறப்பும் பல் சான்றுகளினால் புலப்படுகின்றது . 


உடை 


பட்டினப் பாலையில் , 
வான் முகந்த நீர் மலைப் பொழியவும் 
• மலைப் பொழிந்த நீர் கடற்பரப்பவும் 
மாரிபெய்யும் பருவம் போல 
நீரினின்று நிலத்தேற்றவும் 
நிலத்தினின்று நீர்ப்பரப்பவும் 
அளந்தறியா பலபண்டம் 
வரம்பறியாமை வந்தீண்டி 

( 125-132 ) 
என்ற அடிகள் பொது நிலையில் , தமிழர் வணிகத்தின் தன்மையை 
நவில்கின்றன . 
இத்தகைய வாணிபத்துள் சிறப்புடன் திகழ்ந்தது தமிழரின் 

வணிகம் என்பதற்கும் அறிஞரின் விளக்கங்கள் - சில , 
சான்று பகர்கின்றன . சந்திர குப்த மௌரியனுக்கு அமைச்சனா 
கவும் ஆசானாகவும் திகழ்ந்த சாணக்கியர் தாம் அருளிய அர்த்த 
சாத்திரத்தில் , பாண்டிய நாட்டு முத்துகளையும் பஞ்சாடை 
களையும் போற்றித் தென்னாட்டுடன் வாணிகம் செய்தலே 
33. We have clear evidence that there 

regular 
commercial intercourse between India and China before 
the begioning of the Christian Era . 
Indian Inheritance , Vol . [ 1 - Art History and Culture 

Eds . K.M. Munshi & Divakar , Page - 220 . 
The Roman merchants were suïprised at the indescribable 
fineness of the Indian Silk , 
- The Classical Age of the Tamils , M. Arokiasami , 

page - 72 . 
34. மிகப் பழைய காலத்தே தமிழ்நாட்டு அரசுகள் தங்கட்கே 

யுரிய நாகரிகத்தில் திளைத் தொளிர்ந்தன . தென்னாட்டி 
லிருந்தே இந்தியத் தேக்குமரம் , மஸ்லின் ஆடை இவற் 
றியைப் பாபிலோனியர் 

தங்கள் 

நாட்டிற்கு எடுத் 
தேகினர் என்பது தெளிவாகின்றது . 
--பர்னேட் . மேனாட்டறிஞர் கண்ட தமிழகம் , வரத 
- வீரப்பன் , பக்கம் -27 , 


was 


ஆடையும் தொழிலும் 


225 


உடை 


சிறந்தது என்பார் . என்னும் கருத்து வெளிநாட்டுடன் அன்றி , 
நாட்டின் பிறபகுதியுடனும் தமிழர் செய்த உடை வணிகச் 
சிறப்பை விளக்க வல்லதாகும் . 
இத்தகைய தமிழரின் 

வணிகப் பெருமைக்கு , 
இலக்கியங்களும் ஒருசில கருத்துகளை நல்கி , தமிழரின் உடை 
வணிக அறிவினைத் தருகின்றன . 
கலிங்கம் , 

வங்கச்சாதர் போன்ற ஆடைப் பெயர்கள் 
பிறநாட்டினின்றும் வருவிக்கப்பட்ட ஆடைகளின் பெயர்களைக் 
குறித்து அமைவன . கலிங்கப் . பெட்டி , யவனப்பேழை 
என்பனவும் வணிகத் தொடர்பினை விளக்குவனவே . இவை 
ஆடையுடன் வந்த பேழைகளாக அல்லது ஆடைகளை வைத்துக் 
கொள்ளப் பிற நாட்டினரிடம் இருந்து வருவித்துக் கொண்டன 
வாகவே இருக்கலாம் . 
உள்நாட்டு 

வணிக முறையினையும் சில குறிப்புகள் 
உணர்த்துகின்றன . 

தெண்டிரை அவிர் விறல் கடுப்ப 
குறியவும் நெடியவும் மடிதருவிரித்து 
சிறியரும் பெரியரும் கம்மியர் குழீஇ 
நால்வேறு தெருவிலுங் காலுற நிற்றரக் 

(519-22 ) 
காணப்படும் தன்மையை மதுரைக்காஞ்சி சுட்டும் தன்மையில் 
தெருவில் ஆடைகொணர்ந்து விற்கும் நிலையினை விளக்குகிறது . 


தூசுந் துகிரும் ஆரமும் அகிலும் 
மாசறு முத்தும் மணியும் பொன்னும் 
அருங்கல வெறுக்கை யோடளந்து கடையறியா 
வளந்தலை மயங்கிய மறுகும் 

( 5 : 18-21 ) 
எனச் சிலப்பதிகாரம் , பல்வளங்களும் நிரம்பிய மறுகில் ஆடையும் 
காணப்பட்டதை உரைக்கும் . மேலும் , 


நூலினும் மயிரினும் நுழை நூற்பட்டினும் 
பால்வகை தெரியாப் பன்னூ றடுக்கத்து 
நறுமடி செறிந்த அறுவை வீதியும் 


( சிலப் , 14 : 205-7 ) 


35. இந்தியப் பண்பாடும் தமிழரும் , எஸ் . இராமகிருஷ்ணன் , 

பக்கம் -41 . 


226 


தமிழர் ஆடைகள் 


என்ற எண்ணம் அறுவை விற்க தனித்த வீதிகளே இருந்தமை 
யினைப் புலப்படுத்தும் . 
ஆடை தூய்மை செய்தல் 

தமிழரின் சுகாதார உணர்வின் எதிரொலிகளை , அவர் தம் 
ஆடையினைத் தூய்மை செய்யும் நிலையிலும் காணலாம் . 
புலைத்தி , காழியர் பற்றிய செய்திகள் ஆடையினைத் தூய்மை 
படுத்துவோர் பற்றிக் குறிப்பிடுவதாகும் . 

ஊரவர் ஆடை கொண்டொலிக்கும் புலைத்தி ( கலித் . 72 ) 
என்ற எண்ணம் புலைத்தி ஊர்மாந்தரின் ஆடையினை வெளுத்துக் 
கொடுக்கும் தொழில் தன்மையை இயம்புகின்றது . ஊரொலிக்கும் 
பெருவண்ணார் என பெரிய புராணம் சுட்டுதலும் , (திருக்குறிப்பு 
113 ) ஒட்டக் கூத்தர் பாடல் ஒன்று வண்ணானின் தொழிலைப் 
பாப்புனைந்த நூலெய்து கறைத் தூய் தாக்கல் என் றியம்புவதும் 
இவர்கள் தொழிலினை விளக்குவனவாகும் . 

இலக்கியப் பகுதிகள் இத்தொழிலின் இயல்பினைச் சிறப்புறப் 
படம் பிடிக்கின்றன . 


வறனில் புலைத்தி எல்லித் தோய்த்த 
புகாப்புகர் கொண்ட புன் பூங் கலிங்கம் 

( நற் . 93 ) 
எனப் புலைத்தி கலிங்கத்தை ஒளிபெறத் தோய்க்கும் தன்மையும் , 
நலத்தகைப் புலைத்தி பசை தோய்த்தெடுத்து 
தலைப்புடைப் போக்கித் தன்கயத்திட்ட 
நீரிற் பிரியாப்பரூஉத் திரிகடுக்கும் 

( குறுந் . 330 ) 
என்னும் நிலையில் தோய்க்கும்போது பசையில் தோய்த்து 
எடுத்துத் தோய்க்கும் தன்மையையும் காண்கின்றோம் . 

இவ்வாறு துணியினைத் துவைத்தலுக்குக் களர்ப்படு கூவல் 
நீரைப் பயன்படுத்தினர் என்பதை , 

களர்ப்படு கூவற் றோண்டி நாளும் 

புலைத்தி கழீ இய தூவெள் ளறுவை 
என்ற கருத்து காட்டும் . 


( புறம் . 311 ) 


களர்ப்படு கூவல் நீர் அன்றி உவர் மண்ணையும் துணி 
வெளுக்கப் பயன்படுத்தினர் என்பது ,, 


ஆடையும் தொழிலும் 


227 


காழியர் கவ்வைப் பரப்பின் வெவ்வுவர்ப் பொழிய 

( அகம் . 89 ) 
என்ற சங்கப் பாடலில் இந்தியர் பிற பொருட்களையும் , 
துணிவெளுக்கப் பயன்படுத்தினர் என்ற எண்ணத்தையும் நாம் 
காண்கின்றோம் .56 இவ்வாறு வெளுத்த ஆடைக்குக் கஞ்சியூட்டும் 
மரபினையும் இலக்கியம் நவில்கின்றது . இதனை , 

பசைவிரற் புலைத்தி நெடிது பிசைந்தூட்டிய 
பூந்துகில் இமைக்கும் பொலன் காழ் அல்குல் ( புறம் -387 ) 

காடியுண்ட பூந்துகில் கழுமமூட்டும் நறும்புகை ( சீவக . 91 ) 
போன்ற சில பகுதிகளால் தெளிவுபடுத்தலாம் . 

அன்று அழுக்கைப் போக்கலும் பின்னர் . கஞ்சியூட்டலும் 
வண்ணான் தொழிலாகக் கண்ட நிலையே இன்றும் தொடரு 


கின்றது . 


இன்று 


சாணி , உவர் மண் 

போன்ற அழுக்கை ஏற்றி , 

ஏற்றி , புது 
அழுக்கோடு பழைய அழுக்கையும் மாற்றும் தன்மை 
அமைகின்றது . துணி வெளுக்க மண்ணுமுண்டு என்று கூறும் 
புலவரும் உவர்மண்ணையே குறித்திருக்கலாம் . 

இரட்டைப் புலவரின் பாடல் அப்பிலே தோய்த்திட்டு 
அடுத்தடுத்துத் தப்பும் தன்மையை இயம்ப , தோய்த்தல் என்னும் 
வினையுடன் தப்புதல் என்ற வினையையும் துவைத்தல் என்ற 
சொல்லைக் குறிக்கப் பயன்படுத்தினர் . என்பது பெறப்படும் . 
இன்றைய விஞ்ஞானக் கண்டுபிடிப்புகள் ஆடையைச் சுத்தம் 
செய்யவும் புதிய கருவிகளைப் புகுத்தியுள்ளன . 
ஆடைத் தொழிலாளர் சமுதாயநிலை 

ஆடைத் தொழிலாளர் என்னும்போது ஆடையுடன் 
தொடர்புடைய தொழிலைச் செய்யும் நூற்புத் தொழிலாளர் , 
நெய்வோர் , வணிகம் செய்வோர் , தூய்மை செய்வோர் 
என்போரைச் சுட்டலாம் . ஒரு தொழில் பற்றிப் பேசுங்கால் 
அவற்றுடன் தொடர்புடை யோரையும் இணைத்துச் சமுதாயத் 
தில் அவர்களின் இடம் என்ன ? எத்தன்மையில் அவர்கள் நிலை 
36. அந்நாளில் ஆடையைத் துவைத்தலும் நடைபெற்றது . 

அகதா என்ற ஒருவகைப் பொருள் இதற்குப் பயன்பட்டது . 
- தமிழியல் , தொகுதி-6 , தமிழ் இலக்கியத்தில் ஆடை 
வகைகள் , அ . மீராமுகைதீன் , பக்கம் -97 . 


16 


228 


தமிழர் ஆடைகள் 


அமைந்தது என்பதனைக் காண்டல் வழக்காதலின் இவண் 
ஆடைத்தொழிலாளர் பற்றிய எண்ணங்களை நோக்கலாம் 
1. நூற்புத் தொழிலாளர் 

நூற்புத்தொழில் புரிந்தோராகப் பெண்களே காணப்படு 
கின்றனர் . இழைக்கும் சேயிழையாருக்கு முரிய தொடர்பு 
பண்டைக்காலம் முதல் நிகழ்காலம் வரையில் தொடர்ந்து 
கொண்டிருக்கும் ஒன்று . கைம்பெண்டிர் இதனைப் பிழைப்பு 
வாய்ப்பாகக் கருதியிருந்தனர் என்பது இலக்கியம் 

லக்கியம் வழங்கும் 
செய்தி . இம்மரபு இன்றும் தொடரும் ஒன்று . 
பருத்திப் பெண்டின் பனுவல் 

( புறம் -125 ) 
என்றும், ஆளிற் பெண்டிர் தாளிற் செய்த நுணங்கு நுண்பனுவல் 
( நற் .353 ) என்றும் இவர்கள் நூல் நூற்றமை சங்கப் பாக்களில் 
நவிலப்படுகின்றது கைவண்மகடூஉத் தனது செயற்கை நலம் 
தோன்ற ஓரிழைப்படுத்தலைச் சிறப்பித்தலும் காணப்படு 
கின்றது . 
தன் ஆதரவிற்குத் துணையில்லா 

காரணத்தால் தன் 
முயற்சியினால் நூற்கும் தன்மையும் ; சிறு தீ விளக்கம் கொண்டு 
இரவுவரை 

உழைக்கும் தன்மையும் கைம்பெண்டிர் 
இதனைத் தங்கள் வாழ்வுத் தொழிலாகக் கொண்டிருந்தனர் 
என்பதனையே உறுதிப்படுத்துகின்றன . 

கொங்கு நாட்டில் கணவன் இறந்தவுடன் விதவைகளுக்கு 
நூற்புக் கதிரும் பஞ்சும் கொடுக்கும் சடங்கு ஒன்றினைக் காட்டி , 
கைம்பெண்களின் தொழிலான இது , இன்றைய நிலையில் 
மரபெச்சமாக எஞ்சி நிற்கின்ற ஒன்று என்பர் .37 ஸ்பின்ஸ்டர் 
என்ற ஆங்கிலச்சொல் பருத்தி நூற்போரையும் கைம்பெண்டிரை 
யும் சுட்டுவதும் இத்துடன் இணைத்து நோக்கத் தக்கது . 

தொன்று தாமுடுத்த அம்பகைத் தெரியல் 
சிறு வெள்ளாம்பல் அல்லி யுண்ணும் கழிகல மகளிர் போல 

( புறம் . 280 ) 
என்ற 

விளக்கமும் கைம்பெண்டிரின் ஏழ்மைநிலை , நூற்றல் 
தொழிலால் மாற்றம் பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த 
வல்லதாக அமைகின்றது . 
37. ஆய்வுத் தொகை தொகுதி -2 , பருத்திப் பெண்டிர் 

கி . நாச்சிமுத்து , பக்கம் -282 . 


அவள் 


- 


ஆடையும் தொழிலும் 


229 


வயது 


இன்று கைம்பெண்டிரும் , 

பெண்டிரும் 
வேறுபாடின்றி இத்தொழிலைச் செய்கின்றனர் . நூற்பார் 
வாழ்க்கைத்தரம் இன்றைய நிலையிலும் சிறப்பாக இல்லை 
என்பது கண்கூடு . கொட்டை நூற்று கப்பல் விற்ற கடன் தீர்க்க 
முடியுமா ? என்னும் பழமொழியும் , பண்டுதொட்டே நூற்போரின் 
நிலை இதுவே என்பதைக் காட்டவல்லது . 


தெய்வோர் 

நூற்றல் தொழிலை மகளிர் செய்ய , நெய்தல் தொழில் 
ஆடவர்க் குரியதாகக் காணப்படுகிறது . 

மதுரை க்காஞ்சியில் நெசவாளர் கம்மியர் ( 521 ) என்று 
அழைக்கப்படுகின்றனர் . கம்மியர் என்பது தொழிற் செய்வோரின் 
பொதுப் பெயராக அமைந்து இருந்தது என்பதனை , மனைகளை 
யும் , நகரங்களையும் சிற்ப நூல் முறைப்படி வகுத்துக் கொடுத் 
தோரைக் கைவல் கம் மியர் என நெடுநல்வாடையும் ( 76-9 ) , 
செப்புப்பானை கடைவோரைக் கம்மியர் என நற்றிணையும் 
( 153) குறிப்பிடுவதினின்றும் உணரலாம் . 

கம்மியர் என்ற பொதுப்பெயருடன் காருகர் 
சிறப்புப்பெயர் இவர்க்கு இருந்தது என்பதனைக் கட்டு நுண் 
வினைக் காருகர் என்ற சுட்டு உணர்த்தும் ( சிலப் . 5-19 ) . காருகர் 
பிட்டு வணிகரையும் குறித்தது எனினும் காருக வினைத்தொழில் 
எனத் திவாகர நிகண்டும் இவர்களைக் குறிப்பிடும் நிலையில் , 
இப்பெயர் சிறப்பாக இவர்களுக்குரியதாக அமைந்திருக்க 
வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது . பெரிய புராணம் 
வர்களை அறுவையர் குலமெனக் குறிப்பிடும் ( பெரிய , நேச . 2 ) . 


என்ற 


சோழர் 


காலத்தில் நெசவாளர் , ஆயோகவன் , 

கைக் 
கோளர் , சோழிய சாலியர் , பட்டசாலியர் , சேனியர் என்ற பல 
38. அரசர்குலப் பெண்ணுக்கும் , 
ணுக்கும் , வணிகர் குடி 

ஆணுக்கும் 
பிறந்தவன் ஆயோகவன் எனப்பட்டான் . இவர்கள் ஆடை 
களை நெய்து அரசர்க்கும் அந்தணர்க்கும் கடவுளுக்கும் 
கொடுத்து வந்தனர் . இவருட்சிலர் திரிபுவனம் போன்ற 
இடங்களில் இறையிலியாக நிலங்களைப் பெற்று கோவிலுக் 
கும் மறையவர்க்கும் வேண்டிய ஆடைகளை நெய்துவந்தனர் . 
- கல்வெட்டுக்களால் அறியப்படும் சோழர் காலத்திய 
சமுதாய அமைப்பு , க . த . திருநாவுக்கரசு, பக்கம் - 229 , 


230 


தமிழர் ஆடைகள் 


பெயர் கொண்டிருந்தனர் எனக் காண்கின்றோம் ... நன்னூல் 
உரையாசிரியரான மயிலை நாதரும் தன்னுரையில் சோலிகன் , 

, 
சாலிகன் , பட்டணவன் , சேணியன் என்று குறிப்பிடுவார் ( 289 ) . 
இன்றும் அடவியார் , பட்டுச்சாலியர் , பட்டாலியர் , பட்டு 
நூல்காரர் , சாலியர் , தேவாங்கர் , கைக்கோளர் , செங்குந்தர் , 
சணப்பர் போன்ற பல பிரிவினர் நெசவாளரில் காணப்படுவது 
குறிக்கற் பாலது . 

பல்லவர் , சோழர் காலத்தில் இவர்கள் வரி செலுத்தி 
இருந்திருக்கின்றனர் . 

தறிகளில் நூல் நூற்போர் , 

நெசவு 
நெய்வோர் மீது வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. கைக்கோள 
நெசவாளர் , சாலிய நெசவாளர் , சரிகைத்தறி நெசவாளர் 
மீதும் , பஞ்சு , பட்டு நூல் , பட்டாடை . தறி மேலும் 
போடப்பட்டது . 


வரி 


தறிப்புடவை அல்லது தறிக்கூறை , பேர் கடமை , பஞ்சுபீலி . 
பட்டாடை , நூலாயம் , தறி இறை , பறைத்தறி , சாலிகத்தறி , 
தூரகத்தறி , வாசல் வரி போன்றன இவ்வரிகளின் பெயராகும் . 1 
பட்டாடை மூலாயம் என்பது விசயநகர மன்னர்கள் தறிகளின் 
மேல் விதித்த வரியாகும் .. 2 


கி . பி . 13- ஆம் நூற்றாண்டுக்குப் பின்னர் கைக்கோளர்கள் 
சமூகத்தில் உயர்ந்த மதிப்புப் பெற்றனர் . முதலிகள் என்னும் 
குலப்பட்டப் பெயரையுடைய இவர்களின் சிறப்பு கருதி சில 
வரிகளில் இருந்து இவர்கட் விலக்கு அளிக்கப்பட்டது ..,45 
எனவே வர்கள் முன்னாளில் தாழ்நிலையில் 

தாழ்நிலையில் மட்டுமன்றி 
மதிப்பின்றியும் இருந்துவந்த நிலை தெளிவுறுகின்றது . 

------- 
39. செங்கை மாவட்ட வரலாற்றுக் கருத்தரங்கு , பதிப்பு , இரா . 

நாகசாமி , பக்கம்-68 . 
40. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் , கே.கே. பிள்ளை , 

பக்கம் -306 . 


41. செங்கை மாவட்ட வரலாற்றுக் கருத்தரங்கு , பதிப்பு . இரா . 

நாகசாமி , பக்கம் -69 . 
42. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் , கே.கே. பிள்ளை, 

பக் . 414 . 
43. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் , கே.கே , பிள்ளை , 

பக்கம் -415 . 


ஆடையும் தொழிலும் 


231 


இன்று . மகளிர் நூற்புத் தொழிலுடன் ஆடவர் போன்று 
நெசவுத் தொழிலையும் செய்துவருகின்றனர் . இந்தியாவின் 
சில இடங்களில் இத்தொழிலைக் கண்டிப்பாக அறிந்திருக்க 
வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது . நெசவுக் கலை 
பற்றிய எண்ணங்களை அதன் அடிப்படை நிலையிலாவது 
புரிந்து கொள்ள வேண்டுவது பெண்கள் கடமை என்ற கருத்து 
உலக நிலையில் காணப்படுவதாகும் .. 

நெசவாளர்களின் இருக்கையினைக் காருகர் இருக்கை என்று 
வழங்குவதினின்றும் அன்றே அவர்கள் தனித்த பகுதிகளில் 
வாழ்ந்திருக்கக் கூடும் என்பது தெளிவு . சோழர் காலத்தில் இவர் 
இருந்த பகுதிகள் பாடி என்று அழைக்கப்பட்டது. இன்றும் 
தனித் தெருக்களையும் , பகுதிகளையும் இவர்க்குரியதாகக் 
காணலாம் ( சர்லியத் தெரு , பட்டாலியர் தெரு ) . 

நெசவாளர்களின் நிலை இவ்வாறு அமைய , அறுவை 
வாணிகர் என ஆடைவணிகம் செய்வோர் அழைக்கப்பட்டதாகக் 
காண்கின்றோம் . மறுகில் இவர் காணப்படும் நிலையினை ,, 
வண்ண றுவையர் வளந்திகழ் மறுகு எனக்காட்டும் மணிமேகலை 
( 28:47 ) . குறியவும் நெடியவும் மடியினை அங்காடிகளில் கம்மியர் 
விரித்து நிற்கும் நிலையினை மதுரைக்காஞ்சியில் காண , ஆனட் 
நெய்வதும் ஆடை வணிகர் தொழிலாகவும் இருந்திருக்கக் கூடும் 
என்ற சிந்தனை தோன்றுகின்றது . இன்றும் நெசவுத்தொழிலுடன் , 
வாணிபத்தையும் வைத்து நடத்தும் மேனிலை மாந்தரும் உண்டு . 
எனவே நெசவாளர்களைப் பற்றிய சோழர் கால எண்ணங்கள் , 
வணிகரையும் உள்ளிட்டுக் குறிப்பதாக இருக்கலாம் . 
44. அஸ்ஸாமில் ஒரு லட்சம் பெண்கள் நெசவுத் தொழிலில் 

ஈடுபட்டு இருக்கிறார்கள் . இது அவர்கள் வாழ்க்கை மரபு 
ஆகும் . அஸ்ஸாமிய பெண்கள் தங்கள் திருமணத்திற்கான 
புடவையைத் தாங்களே நெய்து கொள்ள வேண்டும் என்பது 
குடிமரபு . திருமண ஆடைகளை 

நெய்து 

கொள்ளாத 
பெண்ணுக்குத் திருமணம் நடப்பது கடினம் . 

பி . வி . கிரி , சுரதா கைத்தறி மலர் , 1971 . 
45. Every woman should acquaint herself with principles 

involved in weaving , the raw materials out of which fabrics 
are made and the wearing of the finished products 

-- Fundamentals of Dress , Marietta Kettunen , Page - 142 . 
46. செங்கைமாவட்ட வரலாற்றுக் கருத்தரங்கு , பதிப்பு . இரா . 

நாகசாமி , பக்கம் -69 . 


சுட்டலாம் 
என்ற எண்ணமும் மேற்கண்ட சிந்தனைகளுக்கு 
232 

தமிழர் ஆடைகள் 
பருத்தி நூல் பட்டு 

பட்டு நூல் அமைத்தாடை ஆக்கலும் 
பிறவும் காருகவினைத் தொழில் எனத் திவாகர நிகண்டு ,, 
காருகவினைத் தொழில் சுமத்தல் என்று கூறுவது , வணிகரைச் 
அரண் ஆகின்றது . இன்று நம்நாட்டைப் பொறுத்தவரையில் 
நெய்வோருக்கு அமையும் பெயரே வணிகருக்கும் அமைய , 
பிறநாடுகளில் வணிகர் தனிப்பெயர் பெற்று இருந்தனர் . 
தையற்கலைஞர் தைத்த உடைகளின் தேவை அதிகமாக இல்லாத 
காரணத்தால் தையற் கலைஞர்களைப் பற்றிய குறிப்பினையும் 
விளக்கமாகப் பெறமுடியவில்லை. இவரைத் துன்னர் என்று 
பண்டைய இலக்கியங்கள் பகர , குயினர் , பொல்லர் என்றும் 
வந்தோர் வழங்கியிருக்கின்றனர் . 


தூய்மை செய்வோர் 


ஈரங்கொல்லியர் , வண்ணார் , ஏகாலியர் , தூசர் , காழியர் 
என்று நிகண்டுகள் வண்ணானின் பல்பெயர்களைத் தருகின்றன . 
சங்க காலத்தில் காழியர் என்றும் புலைத்தி என்றும் இவர்கள் 
சுட்டப்படுகின்றனர் . அதிகமான குறிப்புகள் புலைத்தியின் 
தொழில் தன்மையைச் சுட்டி அமைகின்றன . எனவே , மகளிரே 
இத்தொழிலில் அதிகமாக ஈடுபட்டிருக்கலாம் எனத் தோன்று 


கிறது . 


பெரிய புராணத்தில் வண்ணான் என்று இவர்கள் குறிக்கப் 
படுகின்றனர் ( திருக்குறிப்பு - 113 ) . 


என்று 


ஆகி 


என் 


மண்ணைப் பயன்படுத்தி ஆடையின் அழுக்கு நீக்கும் 
தன்மையில் மண்ணான் 

வண்ணான் 
திரிந்தது என்று வண்ணான் என்ற பெயர்க்காரணம் சுட்டுவர் .17 
மண்ணுதல் , கழுவுதல் என்ற பொருள் உடையது . ஆடையை 
மண்ணுபவன் என்ற நிலையில் மண்ணான் என்று நின்று , பின்னர் 
வண்ணான் எனத் திரிந்திருக்கவும் வாய்ப்புண்டு . இன்றும் 
வண்ணானை மண்ணான் என்று அழைத்தல் உண்டு . 


47 .. தமிழ்ப்பொழில் . தொகுதி -2 , 1926-27 , நாட்டுப்பாடல் , 

வ . பெருமாள் , பக்கம் -240 . 


ஆடையும் தொழிலும் 


233 


பல்லவர் , சோழர் காலத்தில் துணிவெளுக்கும் வண்ணார்க் 
கும் வரி விதிக்கப்பட்டது . வண்ணாரப்பாறை என்பது இவர் 
பயன்படுத்திய கற்களின் மேல் விதிக்கப்பட்ட வரியாகும் . " 
எனவே வண்ணாருக்கும் வரிவிதித்தமையை நோக்க , பல ஆடைத் 
தொழிலாளர்கள் வரிவிதிப்பினால் - பாதிக்கப்பட்டு இருக்க 
வேண்டும் என்பது உணரக் கூடியதொன்று . 

இன்றைய ஆடைத் தொழிலாளருள் வணிகம் செய்வோர் 
தவிர , ஏனையோர் நிலை என நோக்க , பெரும்பாலும் தாழ்ந்த 
தொரு நிலையே இவர்க்குரியது . இதனைப் போன்றே அன்றைய 
தொழிலாளருள் வணிகர் தவிர , பிற மாந்தர் நிலை சிறப்பாகக் 
காட்டப்படவில்லை . 

று அரசாங்கத்தின் நோக்கால் தொழிலாளர் நலம் 
பெற்று வருகின்றனர் . பல கூட்டுறவு சங்கங்களை நிறுவி 
இவ்வேழையர் நலம்காணச் செயல்பட்டு வருகின்றது அரசாங்கம் . 
எனினும் , பண்டுதொட்டு இன்றுவரை ஆடைத்தொழிலாளரின் 
நிலை , தங்களை நிர்வாணமாக்கி , பிறர் உடுத்தப் பாடுபடு 
கின்றனர் ( Weavers naked themselves and toiled to clothe others ) 
என்ற உண்மைக்கு இலக்கணமாக அமைகின்றது 
மிகையாகா . 


இன் 


எனில் 


முடிவுரை 


ஆடையும் ஆடைத்தொழிலும் பற்றிய இக்கட்டுரையில் , 
தமிழரின் பலவிதக் கைத்தொழில் தேர்ச்சியினையும் , கலையுணர் 
வினையும் விளக்கும் வண்ணம் இலக்கியச் சான்றுகளின் இயல்பு 
அமைந்ததைக் கண்டோம் . தமிழர் பெருமையினை வெளிப்படுத் 
தப் பல்லாற்றானும் துணை நிற்கும் தொழிலாளரின் சமுதாய 
நிலையினைப் புரிந்துகொள்ளவும் இவை வழிவகுக்கின்றன . 


48. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் , கே . கே . பிள்ளை , 

பக்கம் .306 . 


துகில் 


முடிவுரை 
தமிழர் ஆடைகள் என்னும் இவ்வாய்வின்கண் இலக்கியச் 
சான்றுகளினின்றும் கிடைத்த சில முடிபுகளைக் கூறியுள்ளேன் . 

சான்றாக , உடையும் ஆடையும் வேறுபட்டது ; 
தமிழர் ஆடையே ; நேத்திரம் போன்றன பிற பகுதி மாந்தரிடம் 
இருந்து பெற்றவை போன்ற எண்ணங்களைக் குறிப்பிடலாம் . சில 
பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் பிற மதத்தார்த் தொடர்பு 
காரணமாகத் தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றனவே தவிர 
அவை தமிழருடையது அன்று என்பது சான்றுகளுடன் சுட்டப் 
பட்டுள்ளது . 

இந்நூல் தரும் முடிபுகளில் சில ; பிற சான்றுகள் வாயிலாக 
மாறுபடவும் வாய்ட் புண்டு . எனவே , ஆராய்ச்சியின் முதற்கட்ட 
நிலையில் புலனான எண்ணங்களாக இவற்றைக் கொள்ளலாம் . 

கல்வெட்டுக் குறிப்புகள் , சிற்பம் சித்திரங்கள் போன்ற பிற 
அனைத்துச் சான்றுகளையும் 

நோக்கி 

இவ்வாராய்ச்சி 
தொடரப்படின் மேலும் பல எண்ணங்களில் தெளிவும் மிகுதியான 
கருத்துகளும் கிடைக்கும் .. 

12 - ஆம் நூற்றாண்டிற்குப் பிற்பட்ட காலத்தில் தமிழர் 
ஆடை பற்றிய ஆய்வும் நிறைவேறும்போது தான் தமிழரின் 
உடைகள் பற்றிய முழுமையான அறிவினைப் பெறமுடியும் . 
இதனால் அவ்வாராய்ச்சியும் விரைந்து மேற்கொள்ளப்பட 
வேண்டிய ஒன்றாம் . 


கலைச்சொல் அகராதி 


அக்கினிச்சேர்வை 
அகத்திக்கறுப்பு 


அகிற்புகை 
அங்க நாக்கு 
அங்கரட்சிணி 
அங்கவஸ்திரம் 
அங்குசம் 
அங்குஸ்தான் 
அச்சடிச் சீலை 
அச்சடியன் 
அச்சனம் 
அச்சு 
அச்சுக்கட்டு 
அச்சுப்பலகை 
அச்சுப்பூச்சி யிழுத்தல் 
அச்சுமரம் 
அசைத்தல் 
அஞ்சுகம் 
அஞ்சுவண்ணம் 
அடித்தல் 
அடிமடி 
அடிமுன்றானை 
அடியுடுப்பு முண்டு 


காரச்சீலை 
சில கிராம தேவதைகளுக்குச் சாத்தும் 
ஆடை வகை 
ஆடைக்கு ஊட்டும் புகை 
கச்சு 
போர்க்கவசம் 
மேலாடை 
தையற்காரரின் விறற்கூடு 
தையற்காரரின் விறற்கூடு 
சித்திர வர்ணம் பதிக்கப்பட்ட சீலை 
அச்சடிச் சீலை 
நெய்வார் கருவி வகை 
தறியின்பகுதி 
அச்சடித்தற்காகச் சீலையை மடிக்கை 
நெய்வார் கருவி வகை 
தறியூடு நூலைச் செலுத்துதல் 
தறியின் பகுதி 
கட்டுதல் 
உத்தரீயம் 
ஐந்து வண்ணமுடைய ஆடை 
துவைத்தல் 
ஆடையினுள் மடிப்பு 
சேலையின் உள் முகப்பு 
இடுப்பு வேஷ்டி 


. 


236 


தமிழர் ஆடைகள் 


அடுக்கு 

நூலடுக்கு 
அடுக்குச் சாத்துதல் கொய்து ஆடையணிதல் 
அடுக்குப் பருத்தி 

பருத்தி வகை 
அடுக்குப்பாளம் 

கடவுளுக்குப் பின்புறத்தில் சாத்தும் 

கொய்த ஆடை 
அடுக்கு வண்ணச் சேலை சேலை வகை 
அடைசீலை 

பாளச்சீலை 
அடைசுபொட்டணம் 

அடை சீலை 
அடையவளைந்தான் தட்டுச் சுற்று வேஷ்டி 
அணையாடை 

பிள்ளைக்கு இடும் துகிற்படுக்கை ; 
பிறந்த குழந்தைக்குத் தொப்புளிலிறுக் 

கும் சீலை 
அத்தவாளம் 

மேலாடை ; முன்றானை 
அத்தாய் 

ஆடை 
அளாடை 

தோலாடை 
அந்தரம் 

ஆடை 
அந்தரீயம் 

அரைவேஷ்டி 
அந்தளகத்தாளர் கவசம் தரித்த வீரர் 
அந்தளகம் 

கவசம் 
அந்தளம் 

அந்தளகம் 
அம்சபப்பளி 

சேலை வகை 
அம்சாவதானம் 

சேலை வகை 
அம்பர்சா 

சீலை வகை 
அம்பரம் 
அயர்தல் 

கட்டுதல் 
அரக்குச்சாயம் 

சீலைகளுக்குக் கூட்டும் கருஞ்சிவப்புச் 

சாயம் 
அரக்குச் சொக்கட்டான் சேலை வகை 
அரக்கு விசிறி 

சேலை வகை 
அரட்டு 

7 அரளை ; 1280 கஜம் 
அரட்டு 10 

கழி 
கவசம் 


ஆடை 


அரண் 
அரணம் 


கவசம் 


அரணம் வீசுதல் 
அரத்தம் 


கவசமணிதல் 
ஒருவகைத் துகில் 
240 முழ நூல் ; 1 பிணி 


அரளை 


கலைச்சொற்கள் அகராதி 


237 


அரியலூர்த்தாட்டு 
அரியாயோகம் 
அருகுதைத்தல் 
அரைக்கச்சு 


அருகுமணிச்சேலை 
அரைக்கச்சை 
அரைச்சட்டை 
அரைப்பூட்டு 
அரையணிகை 


அரைவேஷ்டி 
அல்வான் 
அலகு போடுதல் 
அலசல் 
அலவல் 
அலிசா 
அலைசுதல் 
அவணிகை 
அவி 
அவுசுக்காரன் 
அழுக்கு 
அழுக்ககற்றி 
அள்ளு கட்டுதல் 


இரவிக்கைத் துண்டு வகை 
அரைப்பட்டிகை 
மடித்துத்தைத்தல் 
இடைப்பட்டிகை ; இடையிற்கட்டும் 
உடை . விசேடம் 
புடைவை வகை 
அரைக் கச்சு 
சல்லடம் 
இடைக்கட்டு 
விவாகத்தில் வதூவார் புது ஆடைகள் 
அணிகை 
இடுப்பிற் கட்டும் ஆடை 
வர்ணத்துணி 
பிரித்தல் 
இழை நெருக்கம் இல்லாத ஆடை 
இழை விலக்கமாய் நெய்யப்பட்டது 
பட்டு வகைகளுள் ஒன்று 
ஆடையை அலைத்துக் கழுவுதல் 
இடுதிரை 
எலிமயிர்க் கம்பளம் 
ஆடையிற் பிரியம் உடையவன் 
வெளுத்தற்குரிய மாசுபடிந்த ஆடை 
வண்ணான் காரநீர் 
கூட்டமாகப் பிரித்தல் , மடிப்பு 
கட்டுதல் 
மானம்காத்தல் 
தாலியறுத்தவட்குச் சுற்றத்தார் இடும் 
புது வஸ்திரம் 
ஆடை , துணி 
அநாதர்க்கு அளிக்கும் உடை 
ஆடை நெய்வோர் 
நெசவாளர் குலம் 
ஆடை விற்பவன் 
ஆடை விற்கும் கடைத்தெரு 
உணவு உடைகள் 
ஆடைக்கரை 
புதிய சீரை 


அற்றம்காத்தல் 
அறுப்புக்கோடி 


அறுவை 
அறுவைத் தூரியம் 
அறுவையர் 
அறுவையர் குலம் 
அறுவை வாணிகன் 
அறுவை வீதி 
அன்னவஸ்திரம் 
அன்ஸ் 
அனாகதம் 


238 


தமிழர் ஆடைகள் 


ஆக்கர் 


அஸ்த பாவாடை 

கைக்குட்டை 
சஞ்சரித்துக் கொண்டே துணி முதலி 

யவை வியாபாரம் செய்வோன் 
ஆச்சர்தனபாலை பருத்திச் செடி 
ஆசிடை 

ஆடை 

கல்சம் 
ஆசுமணை 

நெய்தற் கருவிகளுள் ஒன்று 
ஆட்டுதல் 

ஆடை முதலியவற்றை மாசு நீங்கு 

மளவும் நீருள்ளிட்டு அலைத்தல் 
ஆட்டுமயிர்ச் சரக்கு கம்பளித் துணி 
ஆடை 

உடை. , துணி 
ஆடைக்குறி 

உண்ணாரிடுந் துணிக் குறி 
ஆடை புதைவுற்றபேழை ஆடை வட்டி 
ஆடையாபரணம் 

ஆடையும் அணியும் 
ஆடைவட்டி 

ஆடைப் பெட்டி 
ஆடை வீசுதல் 

மகிழ்ச்சிக் கறிகுறியாக ஆடையை 

மேலே வீசுதல் 
ஆயிரவருக்கம் 

உடற்கவசம் 
ஆயோகவர் 

கைக்கோளர் வகையினர் 
ஆலந்திச் சேலை 

சேலை வகை 
ஆவலம் 

படைமரம் என்னும் நெசவுக் கருவி 
ஆளெழுத்துச்சேலை சித்திர மெழுதிய சேலை 
ஆற்றுதல் 

நூல் முறுக்காற்றுதல் 
ஆறுகண்டி 

மெல்லிய துணி வகை 
இக்கு 

சீலையை இறுக்கிக் கட்டும் முடிச்சு 
இக்குமுடிச்சு 

சீலையை இறுக்கிக் கட்டும் முடிச்சு 
இடுதிரை 

திரைச்சீலை 
இடைக்கச்சு 

அரைக் கச்சு 
இடைக்கச்சை 

இடைக் கச்சு 
இடைக்கட்டு 

அரைக் கச்சு 
இடைச்சீலை 

திரை 
இடைப்பூட்டு 

அரைக்கச்சு 
இந்திரகாந்தச்சேலை 

புடைவை வகை 
இந்திரவர்ணப்பட்டு பட்டுப் புடைவை வகை 

வண்ணான் 

வண்ணாத்தி 
இரட்டு 

ஆடை 


இரசகன் 
இரசகி 


கலைச்சொல் அகராதி 


239 


இரட்டு இழை 
இரட்டைக் குலுக்கி 
இரட்டை வாழைப்பூ 
இரட்டை வேட்டி 
இரட்டை வேட்டி 
இரத்தின கண்டி 
இரத்தின கம்பளம் 
இரத்தின கம்பளி 
இரவிக்கை 
இரவுக் கோலம் 
ரவைச் சல்லா 
இராசகோபம் 
இராட்டினம் 
இராட்டினம் சுற்றுதல் 
இருப்புக் கச்சை 
இருப்புச் சீரா 
இலக்கர் 
இலக்கை 
இலவம்பஞ்சு 
இலாஞ்சனை 
இலாடன் பருத்தி 
இழவுடுப்பு 
ழை : 
இழைக் குளிர்ச்சி 
இழைக் குளிர்த்தி 
இழை கொள்ளுதல் 
இழைதல் 
இழைத்தல் 
இழை போடுதல் 
இழையாடுதல் 
இழையிடுதல் 
இழையூசி 
இழையெட்டு 
இறஞ்சி 
இறுக்குதல் 
இஸ்திரி 


ஈரிழை 
நெடுங்கோடுள்ள புடைவை வகை 
நெடுங்கோடுள்ள புடைவை வகை 
8 முழம் துணி 
மடி . துப்பட்டி 
சேலை வகை 
சித்திர சம்பளம் 
இரத்தின கம்பளம் 
தனக்கச்சு 
இரவில் அணியும் ஆடை போன்றன 
மெல்லிய துணி 
அரசன் கொலு உடை 
நூற்கும் எந்திரம் 
நூல் நூற்றல் 
வீரரணியும் இருப்புடை 
இடுப்புச் சட்டை 
ஆடை 
ஆடை 
பஞ்சு 
உருத்தோன்ற அச்சுக் கட்டின படம் 
பருத்திச்செடி வகை 
துக்கக் குறியான உடை 
நூலிழை ; ஆடை 
இழைக் குளிர்த்தி 
ஆடையின் மேன்மை 
தைத்தல் 
நூற்கப்படுதல் 
நூற்றல் 
இழையாடு 
இழையிட்டுத் தைத்தல் 
இழையாடு 
இழைவாங்கி 
இழையெடுத்து நெய்தல் ; இழையீட்டு 
துகில் வகை 
இறுக உடுத்தல் 
வண்ணார் கருவி வகை ; இஸ்திரிப் 
பெட்டி ; இஸ்திரி போடுதல் 


20 . 


தமிழர் ஆடைகள் 


ஈடுகட்டுதல் 


ஈர்க்குக் கம்பி 
ஈர்ங்கட்டு 
ஈர்த்தல் 
ஈர்ந்தண் ஆடை 
ஈரங்கொல்லி 


ஈரணி 


ஈரிழை 


ஈரிழைத் துவர்த்து 
உக்கம் பருத்தி 
உட்கட்டு 
உடற்சாயம் 


வஸ்திரம் முதலான பொருட்கள் பல 
நாள் உபயோகிக்கப்பட்டும் கெடாது 
இருத்தல் 
ஆடையின் சன்னக்கரை 
குளிர் காலத்திற்குரிய உடை 
வரிந்து கட்டல் 
ஈர ஆடை 
வண்ணார் 
புனலாடும் போது மகளிர் அணிதற்குரி 
யவை , 
ஆடையின் இரட்டை நூல் , ஈரிழைத் 
துண்டு 
ஈரிழைத்துண்டு 
வனப் பருத்தி 
அரையாடை 
துணிகளின் நடுவிலன்றி ஓரங்களில் 
மட்டும் தோய்த்த சாயம் 
உள்ளுக்கிடும் அங்கி 
அரைக்கச்சை 
உள்ளே கட்டும் சீலை ; உள்ளே வைத் 
துத் தைக்கும் துணி 
ஆடையின் கரையொழிந்த பகுதி ; 
ஆடையினிழை 
நான்கு பக்கமும் சாயமூட்டிய 
வெள்ளையுடை 
கவசம் 
ஆடை முதலியன தரித்தல் ; சூழ்தல் 
சிற்றாடை 


உட்சட்டை 
உட்சாத்து 
உட்சீலை 


உடல் 


உடல்வெள்ளை 


உடை 


உடற்கருவி 
உடுத்தல் 
உடுத்தாடை 
உடுக்கை 
உடுக்கையுலறுதல் 
உடுத்துதல் 
உடுப்பு 
உடுபாவனை 
உடுபுடைவை 
உடுமடி 
உடுமாற்று 
உடுமானம் 


உடுக்கை சிதைத்தல் 
ஆடையணிவித்தல் 
ஆடை , அங்கி , சட்டை 


உடை வகை 


உடை 


ஆடை 
உடைமாற்றுகை 


உடை 


உடை 


உடைநாண் 
உடைநாண் 


உடைஞாண் 


கலைச்சொற்கள் அகராதி 


241 


உடைதோல் 

தோற்பரிசை 
உடைநாண் 

உடைமேல் தரிக்கும் நாண் 
உடைநீத்தல் 

உடையினை அகற்றல் 
உடைப்பட்டை 

உடைக்கு மேற்கட்டும் கச்சை 
உடைப் பெயர்த்துடுத்தல் உடையை அவிழ்த்துக் கட்டுதல் 
உடையிடுதல் 

அச்சத்தால் உடையினைநழுவவிடுதல் 
உடைவாள் 

உடையிற் செருகும் சரிகை 
உண்டைநூல் 

நூலுண்டை , நெசவின் குறுக்கிழை 
உத்தராசங்கம் 

மேலாடை 
உத்தரி 

பருத்திச் செடி 
உத்தரிகம் . 

மேலாடை 
உத்தரித்தல் 

புதிய சோமன் வேஷ்டியை இரண் 

டாக்குதல் 
உத்தரியம் 

மேலாடை , உத்தரீயம் , 
உதரபந்தம் 

அரைப்பட்டிகை 
உதிரப் பாவாடை இரத்தத்தில் தோய்த்தெடுத்த துணி 

விரிப்பு . 
உரப்பு 

உரப்பான புடைவை 
உரிதல் 

ஆடை களைதல் 
உரிசூறை கொள்ளுதல் வலிந்து ஆடை கொள்ளுதல் 
உருட்டித் தைத்தல் துணியைச் சுருட்டித் தைத்தல் 
உருத்திர கண்டி 

சீலை வகை 
உருத்திராட்சக் கரை வஸ்திரக் கரை வகை 
உருமால் 

தலைப்பாகை ; அங்கவஸ்திரம் 
உரோமப்பட்டு 

எலிமயிர் முதலியவற்றாற் செய்த 

பட்டு 
உலண்டு 

பட்டு நூல் 
உலந்து பழுத்த உடை 

துவராடை 
உலாவுதல் 

சூழ்தல் 
உள்ளாடை 

மகளிர் உள்ளாடை 
உள்ளிட்டறுவை 

பண்டங்கள் இடப்பெற்ற அறுவை 
உள்ளுடை 

கோவணம் , உட்சட்டை 
உறிக்கா 

உறிதொங்கிய காவடி 
உறுப்புத் தோல் 

மான்தோல் 
உறுமால் , 

உருமால் , மேலாடை 

ஆடையுறை 
உறைத்தல் 

மோதுதல் 


உறை 


242 


தமிழர் ஆடைகள் 


ஊக்கு 


ஊசி 


ஊசியோடுதல் 
ஊசிவன்னம் 


ஊடை 


ஊடை குழல் 
ஊணி 
ஊத்தைச் சீலை 
எஃகுதல் 
எஃகுகோல் 
எண்ணெய்ச் சிக்கல் 
எண்ணெய்ச் சீலை 


கொக்கி 
தையலூசி 
ஊசித் தையல் செல்லுதல் 
ஒருவகைப் புடைவை 
ஆடையின் குறுக்கிழை 
குறுக்கிழை கொண்ட குழல் 
பாவாற்றுதற்கு ஊன்றும் கவர்க்கால் 
அழுக்குச் சீலை , சூதகச் சீலை 
பன்னு தல் . 
பஞ்சு கொட்டும் வில் 
ஆடையிற்பற்றிய எண்ணெய் அழுக்கு 
எண்ணெயில் நனைந்த துணி , மெழுகுத் 


துணி 


எண்ணெய்த் தோம்புச் எண்ணெய் கலந்த செஞ்சாயமூட்டின 
சீலை 

சீலை வகை 
எந்திர வெழினி 

சூத்திரத்தாற் எழவும் விழவும் கூடிய 

திரை 
எலிமயிர்க் கம்பலம் எலிமயிராற் செய்யப்பட்ட போர்வை 
எலிமயிர்ப் போர்வை எலிமயிரினாற் செய்யப்பட்ட 

போர்வை 
எழினி 

திரை 
எழுத்துச் சிற்றாடை சிற்றாட்ை வகை 
எழுத்துச் சீலை 

சித்திரம் தீட்டிய சீலை 
எழுத்துப் புடைவை சித்திரமெழுதிய சீலை 
எள்ளுவன்னம் 

சீலை வகை 
எழுதுபடம் 

கிழிமேல் எழுதிய படம் 
எழுதுவினைக் கம்மம் 

ஆடையில் படம் எழுதுதல் 
எறிபாவாடை 

தெய்வங்களுக்கு முன்னும் , பெரியோர் 

முன்னும் வீசும் பாவாடை விருது 
ஏகாசம் 

உத்தரீயம் , மேலாடை 
ஏகாந்தம் சமர்ப்பித்தல் வாகனங்களிற் விக்கிரகங்களை 

வைத்துக் கச்சுச் சார்த்துதல் 
ஏகாயம் 

ஏகாசம் 
ஏடகம் 
ஏணை 

புடவைத் தொட்டில் 
ஏப்பிரான் 

ரிஷா முதலியவற்றில் உள்ள மூடு 


துகில் 


துணி 


ஏமம் 


இடுதிரை 


கலைச்சொற்கள் அகராதி 


243 


ஏமினி 

எழினி 
ஐந்துகில் போர்ப்போர் ஐந்து துகில் கொண்டு போர்த்து 

கொள்பவராகிய பௌத்தர் 
ஒட்டச்சி 

பூவழலை துவைக்கப் பயன்படுத்தல் 
ஒட்டுச் சல்லடம் 

குறுங்காற் சட்டை 
ஒட்டுத் துணி 

துணித்துண்டு 
ஒட்டுச் சல்லடம் 

ஒட்டிவைத்து வைத்துத்தைக்கப்படும் 

துணித் துண்டு 
ஒட்டுத் தையல் 

ஒட்டுத் துணியிட்டுத்தைக்கும் தையல் 
ஒட்டுப் போடுதல் துண்டு வைத்து இணைத்தல் 
ஒடுங்குதல் 

போர்த்துக் கொள்ளல் 
ஒத்தமுண்டு 

4 முழ வேட்டி 
ஒத்த முண்டு 4 

மடி , துப்பட்டி 
ஒருபடம் 

இடுதிரை 
ஒருமுகவெழினி 

திரை 
ஒலித்தல் 

துவைத்தல் 
ஒலியல் 

ஆடை 
ஒலியன் 

ஆடை 
ஒற்றுதல் 

உடுத்தல் 
ஒற்றை நூற்புடைவை தனியிழையாற் செய்த சீலை 
ஒட்டு 

நூலிழையோட்டுகை 

ஓடம் , தறியின் பகுதி 
ஓதப் புரோதம் 

நெசவின் நெட்டிழைக் குறுக்கிழைகள் 
கக்கப் பொட்டணம் கக்கத்தில் இடுக்கிய துணி மூட்டை 
கங்கடம் 

கவசம் 
கச்சங்கட்டுதல் 

கச்சை கட்டு , 
கச்சட்டம் 

உடைமடிப்பு , கோவணம் 
கச்சடம் 

கச்சட்டம் 
கச்சம் 

தானைச் சொருக்கு , வார் , கச்சை 
தச்சவடம் 

வியாபாரம் 
கச்சற வீக்கல் 

இறுக்கிக் கட்டல் 
கச்சு 

அரைப்பட்டிகை , முலக் கச்சு 
கச்சுப் பட்டை 

கச்சைப் பட்டை 
கச்சேரி வேஷ்டி 

கச்சேரி செல்வதற்கென்று வைத்திருக் 
கும் நீண்ட தலையுருமால் 
கவசம் , அரைக்கச்சு , மேலாடை , முழுப் 
புதுத் துணி 


ஓடம் 


கச்சை 


1 ? 


244 


தமிழர் ஆடைகள் 


ஆடையை இறுகக் கட்டுதல் 
அழுக்கு உடை 
சரிகைக் கரை 
சரிகைக் கரைச் சீலை 
கச்சின் தலைப்பு 
கஞ்சிப் பசை யூட்டுதல் 
சட்டை 
கஞ்சுகம் அணிந்த காவலர் 
கஞ்சுகம் அணிந்த காவலர் 
சட்டைதரித்தவன், மெய்க்காப்பாளன் 
மெய்க்காப்பாளன் 


உடைவகை 


வண்ணார் தலைவன் 
பட்டுச் சீலை வகை 
அணிதல் , உடுத்தல் 


உடை 


கச்சை கட்டுதல் 
கசட்டுடை 
கசவுப் பட்டை 
கசைவைத்த புடவை 
கஞ்சகம் 
கஞ்சியிடல் 
கஞ்சுகம் 
கஞ்சுக மாக்கள் 
கஞ்சுக முதல்வர் 
கஞ்சுகன் 
கஞ்சுகி 
கஞ்சுனி 
கட்டாடி 
கட்டாரிக்குத் துணி 
கட்டுதல் 
கட்டுவர்க்கம் 
கட்படாம். 
கடலைப் பட்டாணி 
கடிகை 
கண்டத் திரை 
கண்டம் 
கண்டாங்கி 
கண்டிடுதல் 
கண்டு நூல் 
கண்டை 
கண்டை வேஷ்டி 
கண்ணாடிப் புடவை 
கண்ணிக் கயிறு 
கணுக்காலுறை 
கணுவு 
கத்தணம் 
கத்திகை 
கத்திரிகை 
கதர் 


யானையின் முகத்தணியும் ஆடை 
புடைவை வகை 
திரைச் சீலை 
பல்வண்ணத் திரை 
கவசம் 
சீலை வகை 
நூலைக் கதிரிற் சுற்றுதல் 
உருண்டை நூல் 
சிறு துகில் , நெசவுத் தாறு 
சரிகைத் துணி 
மெல்லிய ஆடை 
நெய்வாரது. விழுதுக் கயிறு 
காலுறை வகை 
நூலில் காணப்படும் தடிப்பான பகுதி 
கவசம் 
சிறுகொடி 
சிறு துகிற் கொடி 
கையிராட்டின நூல்கொண்டு நெய்த 
வஸ்திரம் 
நூல் நூற்கும் கருவி 
நூல் நூற்கும் கருவி 


கதிர் 
கதிர்க்கோல் 


கலைச்சொற்கள் அகராதி 


245 


கந்தளம் 
கந்தித்தம் 
கந்தை 
கந்தல் 
கந்து 
கந்து மங்கல் 


கந்தை புரைதல் 
கப்படம் 
கப்பாசு 
கப்பி 
கம்பல் 
கம்பலம் 
கம்பளம் 


கம்பாயம் 
கம்பி 
கம்பிக்கரை 
கம்பி கட்டுதல் 
கம்பிச் சேலை 
கம்பிச் சோமன் 
கம்பி வேஷ்டி 
கம்மியன் 
கமலம் 
கமலிப்பட்டு 
கமிசு 
கமிஸ் 
கயிலி 
கயிறுதடி 
கரித்துண்டு 
கரித்துணி 
கரியல் 
கருந்துகிலோன் 
கரும சீவகன் 
கருப்படம் 
கருவி 


கவசம் 
சீலை 
பீற்றலான ஆடை , சிறு துகில் 
கந்தை 
புடைவையின் சாயக் கப்பு 
புடைவையின் சாயம் ஓரிடத்தில் கப்பும் 
ஓரிடத்தில் மங்கலுமாயிருக்கை 
கிழிந்த துணிகளைத் தைத்தல் 
ஆடை , கந்தற் சீலை 
சுத்தம் பண்ணாத பருத்தி 
நெய்தற் கருவியுளொன்று 
ஆடை 
கம்பளிப்படாம் , இரத்தின கம்பளம் 
கம்பளிப்போர்வை , செம்படாம் , 
மயிர்ப் படாத்தாலாகிய ஆசனம் 
முகமதியர் உடுக்கும் உடை 
ஆடையின் ஓரச் சிறு கரை 
ஆடையின் ஓரச் சிறு கரை 
ஆடைக்குச் சாயக் கரையிடுதல் 
கம்பிக் கரையிடப்பெற்ற சேலை 
மெல்லிய கரையுள்ள ஆடவர் உடை 
கம்பிக் கரையுள்ள வேஷ்டி 
நெய்பவன் 
கம்பலம் , செம்படாம் 
பட்டாடை வகை 
கமிஸ் 
உட்சட்டை 
பல வர்ணமுள்ள முகமதியர் உடை 
ஒரு நெசவுக் கருவி 
கரித்துணி 
அழுக்குச் சீலை 


துகில் 


பலராமன் 
வண்ணான் 
கந்தற்புடைவை 
கவசம் , வஸ்திரம் 


248 


தமிழர் ஆடைகள் 


கருள் 
கரை 
கரைக்கட்டு 
கரைக்கட்டுதல் 
கல் தோய்த்துடுத்தல் 
கல்லாடை 
கல்லி 
கல்லியாண கூடம் 
கலசம் கட்டுதல் 


கலாய் 
கலிங்கம் 
கலிங்கம் பகர்நர் 
கலிங்க வட்டி 


கலை 


கவ்வா 
கவசம் 


நல்லாடை , கங்குப் புடவை 
சீலைவிளிம்பு ; ஜமுள் 
சீலை விளிம்பு 
சீலை விளிம்பைக் கட்டுதல் 
காவியாடையுடுத்தல் 
காவி வஸ்திரம் 
மேலங்கியுறுப்பு 
சேலை வகை 
சீலை மண்ணால் சட்டியின் வாயைக் 
கட்டுதல் 
கந்தை 
ஆடை , பட்டாடை 
ஆடை வணிகர் 
ஆடைப் பெட்டி 
ஆடை 
நீண்ட அங்கி 
மெய்புகு கருவி , சீலை மண் , காயத்திற் 
கிடும் கட்டு 
ஒருவகை மெல்லிய சீலை 
மெல்லிய சால்வை வகை 
கந்தைகளாலாகிய மெத்தைப் 
போர்வை 
கவசம் 
திரைச்சீலை 
பட்டாடை வகை , துகில் வகை 
உறை 
கோவணம் 
வெண்பட்டு 
ஆடையணி முதலியன நீக்குதல் 
நூற்சுருள் , 5 அரட்டு , சிப்பம் , 
பொந்து 
நீக்கல் 
அங்கிக்கு மேலே கழுத்தைச் சுற்றிக் 
கட்டும் துணி 
பெண்களின் அங்கி வகை 
கழுத்துப் பட்டை 


கவணி 


கவணிச் சால்வை 
கவந்தி 


கவயம் 
கவழிகை 
கவற்றுமடி 
கவிசனை 


கவுசனம் 
கவுசிகம் 


கழற்றுதல் 
சழி 


கழித்து வீழ்த்தல் 
கழுத்துக்குட்டை 


கழுத்துச் சட்டை 
கழுத்துப்பட்டிகை 


கலைச்சொற்கள் அகராதி 

247 
கழுத்துப் பட்டை சட்டையின் கழுத்தைச் சுற்றித் தைத் 

திருக்கும் பட்டைத்துணி 
களர்ப்படு கூவல் புலைத்தி ஆடைகழுவ பயன்படுத்தும் 


கிணறு 


காக்கி 


களைதல் 

ஆடையணி முதலியன கழற்றுதல் 
கற்கலை 

காவி வஸ்திரம் 
கறைமுறித்தல் 

ஆடையில் கறை எடுத்தல் 
கன்னிக் கால் 

புதுவீட்டின் மதிலில் தென்முகமாக 
முதலில் நாட்டும் சீலை சுற்றிய 

தம்பம் 
கன்னைக் கோல் 

நெய்வார் கருவிகளுள் ஒன்று 
கஸ்தூரி 

சேலை வகை , கஸ்தூரிமடி சேலை வகை 
கஸ்தூரிக் கொடிச் சேலை சேலை வகை 
கஸ்தூரிச் சேலை 

சேலை வகை 
கஸ் தூரிமடி 

சேலை வகை 
கஸ்தூரி வங்கார கண்டி சேலை வகை 

பழுப்பு நிறத் துணி 
காங்கு 

கருநீலப் புடைவை வகை 
காங்குப் புடைவை புடைவை வகை 
காகுளி 

மெத்தை 

துணி வகை 
காசிப்பட்டு 

பட்டாடை 
காசையாடை 

காவி வஸ்திரம் 
காஞ்சுகம் 

சட்டை 
காஞ்சுகன் 

சட்டையிட்ட மெய்க்காப்பாளன் 
காஞ்க்கி 

காஞ்சுகன் , சட்டை 
காட்கம் 

காழகம் , ஆடை 
காடி 

ஆடைக்குக் கஞ்சியூட்டல் 
காடிகம் 

சீலை 
காண்டம் 

திரைச்சீலை , ஆடை 
காத்தூலம் 

துகில் வகை 
காதி . - 

இரட்டுத் துணி 
காம்பு 

ஆடைக்கரை , ஆடை 
கார்ப்பாசம் 

பருத்தி 
காராடை 

சாயத்தின் உறைப்புள்ள ஆடை , 
நீலப்படாம் 


காசா 


28 


தமிழர் ஆடைகள் 


காரிக்கன் 
காரிகம் 
காருகத் தொழில் 
காருகம் 
காருகர் இருக்கை 
காருகன் 
காருவாகன் 
காரை 
கால் 
கால் பலகை 
கால் மேலுறை 


காலாசு 


காவல் 
காவி வஸ்திரம் 
காழகம் 
காழம் 
காழியன் 
காற்கவசம் 
காற்குப்பாயம் 
காற்சட்டை 
காற்சராய் 
காற்பாசம் 
கிடையாடை 
கிண்டன் 
கித்தான் 
கிருங்கார விசிறி 
கில்லத்து 
கிழி 


சலவை செய்யாத ஒருவகைத்துணி 
சலவை செய்யாத கோடி ஆடை 
நெய்தல் தொழில் 
நெய்யும் தொழில் 
ஆடைத் தொழிலாளர் இருப்பிடம் 
நெய்வோன் , வண்ணான் 
வண்ணான் 
ஆடை 
அரட்டு , 7 முழம் 
தறியின் பகுதி 
கணுக்காலுறை 
காற்கவசம் 
கவசம் 
காஷாய வஸ்திரம் 
ஆடை , கைக்கவசம் ; நீல ஆடை 
காழகம் , உடை விசேடம் 
வண்ணான் 
பாதரட்சை 
காற்சட்டை 
கால்களுக்கு இடும் நிஜார் 
காற்கட்டை 
பருத்தி 
படுக்கை விரிப்பு 
உரப்பான பஞ்சுத் துணி 
ஒருவகை உரப்புத் துணி 
சேலை வகை 
சம்மான ஆடை 
கிழிபட்ட துகில் , சீலையில் எழுதிய 
சித்திரப் படம் 
துணியிற் கட்டிய நிதி முதலியன 
கிழியிற் முடித்த பந்தயப் பொரு 
ளைப் பலரும் காணும்படித் தூக்கிக் 
காட்டுதல் 
பணம் பொதிந்த சீலை 
கிழியல் 
நிதிக்கிழி 


கிழிக்கட்டு 
கிழிகட்டுதல் 


கிழிச்சீரை 
கிழிசல் 
கிழிதம் 


சலைச்சொற்கள் அகராதி 


249 


கிழிதீட்டுதல் 
கீத்து வர்ணம் 
கீரை நார்ப்பட்டு 
கீழ் 
கீழ்ப்பாய்ச்சி 
கீற்றன் 
கீற்றுவண்ணம் 
குச்சு 
குச்சுப் பிடித்தல் 
குச்சை 
குசவம் 
குசும்பா 


குசும்பாச் சேலை 
குஞ்சம் 


குஞ்சுத் தலைப்பா 
குட்டை 
குடிசீலை 


படம் வரைதல் 
சேலை வகை 
பட்டுச்சீலை வகை 
ஆடை வகை 
மூலைக்கச்சம் 
குறுக்கே கோடுள்ள புடைவை 
புடைவை வகை 
சீலையின் முன்மடி , பாவாற்றி 
ஆடையைக் கொய்து வைத்தல் 
கொய்சகம் . 
கொய்சகம் 
வெண்மைகல்ந்த சிவப்பு குசும்பா 
வேஷ்டி 
குசும்பாச் சாயம் ஏற்றிய சேலை 
புடைவையகலத்தில் அரைக்காற் 
பாகம் , கொய்சகம் , நூற்கூட்டம் 
நெய்வார் கருவி , தலைப்பா வகை 
தலைப்பாகை 
கோவணம் 
காற்சட்டை 
குடுத்துணி 
அரைக்கைச் சட்டை 
ஒருவகைச் சட்டை 
கரைக்கோடு அமைந்த ஆடவர் உடுக் 
கும் ஆடைவகை 
இழை 80 
ஒருவகைப் பட்டுச் சீலை 
குத்தினி, ஆடைவகை 
தறியின் பகுதி 
நெசவுத் தறியின் ஓர் உறுப்பு 
குதிரைக்கு மேலிடும் அலங்காலப் 
போர்வை 
சொக்காயில் பொத்தாணிடும் துளை 
மெய்ச்சட்டை 
சட்டை 
பருத்தி வகை 


குடுக்கா 
குடுத்துணி 
குண்டு சொக்காய் 
குண்டஞ்சு வேட்டி 


குத்தி ஒன்று 
குத்திணி 
குத்துணி 
குத்துக்கம்பு 
குத்துக்கால் 
குதிரைக் கௌசனை 


குதைச்சு 
குப்பாசம் 
குப்பாயம் 
கும்பைப் பருத்தி 


250 


தமிழர் ஆடைகள் 


கும்ப வஸ்திரம் 
கும்மல் 
குயில் தல் 
குயிற்கண்பப்பளி 
குயினர் 
குருட்டுப் பக்கம் 
குருட்டுவளம் 
குருடு 
குருதி 
குழிசீலை 


மந்திர கும்பத்திற் கட்டும் புதிய ஆடை 
ஆடையை நனைத்து நெம்புகை 
நெய்தல் 
சேலை வகை 
தையற்காரர் 
அச்சடிச் சீலையின் மங்கலான பக்கம் 
புடைவையின் உட்புறம் 
ஆடை முதலியவற்றின் குருட்டுப்பக்கம் 


துகில் 


குளகு 


குறிஞ்சிப் பூ சல்லடம் 
குறுக்குக் கட்டு 


குறும்பா 


கோவணம் 
குறிஞ்சி நிலமகளிர் உடையாகக் 
கொள்ளும் தழை 
ஆடை வகை 
மகளிர் நீராடும்போது மார்புக்குமேல் 
கட்டும் சீலைக் கட்டு 
இடைச் சாதியில் முரட்டுக் கம்பளி 
நெய்யும் ஒரு பிரிவினர் 
அரையிற் கட்டும் துகிலாலாகிய 
அரைஞாண் 
சேலை வகை 
தேரிற்கட்டும் கொடி 
சமையற்காரர் உபயோகிக்கும் பிடி 


கூட்டு 


கூரை சூரத்துப் பப்பளி 
கூவிரம் 


கூழாமணம் 


துணி 


கூறை 


கூறைக் கோட்படுதல் 
கூறைப்புடைவை 


கூறைப்பை 
கூறையுடுத்தல் 
கேதனம் 


ஆடை , கூறைப் புடைவை 
கூறை பறிக்கப்படல் 
தாலிகட்டும் சமயத்திற்கு முன் மண 
மக்ளுக்கு மணமகன் வீட்டார் கொடுக் 
கும் சேலை 
துணியாற் செய்த பணப்பை 
கூறைப்புடவை யுடுத்தல் 
பெருங்கொடி 
பெருங்கொடி 
கைக்கவசம் 


கேது 


கைக்கட்டி 
கைக்கவசம் 
கைக்குட்டை 
கைக்கோளர் 
கைச்சட்டை 


கையுறை 
சிறு துண்டு 
நெசவாளரில் ஒரு இனத்தார் 
அரைச்சட்டை , கைக்கவசம் 


கலைச்சொற்கள் அகராதி 


251 


கைவாளை 


கைச்சாடு 

கைக்கவசம் 
கைச்செறி 

கையுறை 
கைத்தறி 

கையால் நெய்யும் தறி , கையால் நெய் 

யும் ஆடை 
கைத்துண்டு 

கைக்குட்டை 
கையுடை 

கைக் கவசம் 
கைலேசு 

கைக்குட்டை 

புடைவை வகை 
கொங்காடை 

கொங்கரது தலைக்கட்டு வகை 
கொங்குமந்தாரை ஜின்னடி சேலை வகை . 
கொசகம் . 

கொய்சகம் 
கொசவம் 

கொய்சகம் 
கொசாம் 

கொய்சகம் 
கொசான் 

கொய்சகம் 
காசிகம் 

கோசிகம் , ஆடை 
கொசுகம் 

கொய்சகம் 
கொட்டம் 

நூற்கும் கொட்டை 
கொட்டாங்கச்சித்தாட்டுப் சேலைவகை , கொட்டாஞ்சித் 

தாட்டுப் 
பத்திரி 

பத்திரி 
கொட்டான் 

நூற்பதற்குத் தயாரித்த பஞ்சு 
கொட்டுமரம் 

ஆடையைச் சாயத்தில் தோய்த்து 

அடிக்கும் கட்டை 
கொட்டு வேலை 

துணியில் அச்சடிக்கை 
கொட்டை 

அலங்காரம் முதலியவற்றிற்காக 
ஆடைத் தும்பினைத் திரள முடிந்த 

முடிச்சு 
கொட்டை நூற்றல் . 

பஞ்சு நூற்றல் 
கொட்டைப்பாக்குத் குஞ்சுத் தலைப்பா 
தலைப்பா 
கொடிப்புடைவை விதவையானவளுக்கு முதல் வருஷ 

உபயோகத்திற்காகச் சுற்றத்தார் 

கொடியிலிடும் புதுச்சீலை 
கொடியர்டை 

கொடிச்சீலை 
கொடுக்கு 

ஆடை முதலியவற்றிற் கட்டிவிடும் 

தொங்கல் 
கொடுமடி 

பண்டம் இடுதற்காக வளைத்துக் 
கட்டிய மடி 


252 


தமிழர் ஆடைகள் 


கொண்டைக்கோல் 


கொத்தல் 
கொத்தை 
கொந்துதல் 


கொப்புவர்ணம் 
கொம்மை 
கொய்தல் 
கொய்சகம் 


கொய்யகம் 


கொய்யா 
கொளீஇ 
கோங்கலர் 
கோசாலை 
கோசிகம் 
சோசிகை 
கோட்டைப் பப்பளி 
கோடாங்கி 
கோடம் 
கோடி 
கோடிகம் 
கோடிகர் 
கோடி மூடல் 
கோடி வெள்ளை 
கோடு 
கோணங்கிக் கூத்து 
கோணிப்பட்டு 
கோத்தல் 
கோதை 
கோடம் 
கோமணம் 
கோரா 


மகிழ்ச்சிக் கறி குறியாக உயர்த்தி 
அசைக்கும் ஆடை கட்டிய கோல் 
கணுவு 
நூல் முதலியவற்றின் சிம்பு 
கொடியிலிருக்கும் ஆடையைக் கோல் 
கொண்டு எடுத்தல் 
சேலை வகை 
அழுக்குத் துணியிடும் பெட்டி 
சீலை கொய்தல் 
ஓரங்கொய்து சுருக்கப்பட்ட 
பட்டாடை 
மண்டபத்தில் அலங்காரமாகக் 
கொன்று மேலே தொங்கவிடப்பட்ட 
ஆடை 
நெய்வார் கருவி வகை 
அணிந்து 
துகில் வகை 
கொய்சகம் 
பட்டாடை 
கோசிகம் 
சேலை வகை 
கண்டாங்கி 
துகில் வகை 
புதிய ஆடை 
ஆடை 
ஆடை நெய்வோர் 
இறந்தவர்க்குக் கோடி போர்த்தல் 
புதிய ஆடையின் முதல் வெள்ளை 
ஆடைக் கரை 
ஒழுங்கற்ற நடையுடைகள் 
துணி வகை 
உடுத்துதல் 
வில்லாளர் கையிற் பூணும் தோலுறை 
துகில் வகை 
கோவணம் 
சலவை செய்யப்படாத ஆடை , சாய 
மிடாத நூல் 


கலைச்சொற்கள் அகராதி 


253) 


கோலம் கோடல் 
கோலிகப் பறையன் 


கோலிகன் 


கோவணம் 
கோவணவன் 
கோவணாண்டி 


கௌபீனம் 
சகநாதம் 
சகம் 
சகலாத்து 
சங்கரன் வெண்பட்டு 
சச்சை 
சசேல ஸ்நானம் 
சட்டை 
சட்டைக்காரன் 


ஆடை அணிகளால் வனப்பூட்டுதல் 
மட்டமான ஆடை நெய்யும் பறைச் 
சாதியன் 
நெய்யும் தொழில் செய்யும் கீழ்ச்சாதி 
கோலிகரால் நெய்யப்பட்ட ஆடை 
கௌபீனம் 
கோவணன் 
கோவணம் மட்டுமுடைய பிச்சைக் 
காரன் 
கோவணம் 
துணி வகை 
சட்டை 
ஒருவகை கம்பளித் துணி 
சேலை வகை 
சட்டை 
உடுத்த உடையோடு முழுகுகை 
அங்கி 
ஐரோப்பியர்க்கும் இந்தியர்க்கும் 
பிறந்த கலப்புச் சாதியன் 
சட்டைக்காரச் சாதிப் பெண் 
சீமைத் துணி வகை 
சட்டைப்பை 
கவசம் 
பெருங்கொடி 
சேலை வகை 
ஒரு வகை புடைவை 
சிவப்புச் சாயமேற்றிய குட்டை வகை 
சேலை வகை 
காஞ்சீபுரத்தை அடுத்துள்ள சப்பளம் 
என்னும் ஊரில் நெய்யும் ஆடை 
மட்டமான துணி 
சேலை வகை 
ஒருவகை பட்டுச் சேலை 
புடைவை வகை 
கூறை 
விரிப்பாக உபயோகப்படும் இரத்தான 
கம்பளம் 


சட்டைக்காரி 
சட்டைக் காம்பு 
சட்டைப்புரை 
சடாரி 


சந்திரகாந்தச் சேலை 
சந்திரகாவிச் சேலை 
சந்திரகாவி யுறுமாலை 
சந்திரவாளி 
சப்பளஞ்சி 


சப்பைத்துணி 
சப்ஜா கொட்டடி 
சப்ஜா சேலை 
சம்பங்கி விசிறி 
சம்படம் 
சம்புகானா 


254 


தமிழர் ஆடைகள் 


சமகலை 


சம்பைக் கொங்காணி சம்பங்கோரையாற் பின்னிய மழை 

தாங்கும் போர்வை 
சமக்காளம் 

விரிப்பு வகை 

புடைவையின் உள் தலைப்பு 
சமதலைப்பு 

இருதலைப் பக்கங்களிலும் ஒத்த கரை 

யுள்ள புடைவை 
சமுத்திராந்தம் 

பருத்தி 
சர்க்கா 

ராட்டினம் 
சரடு 

முறுக்கு நூல் 
சராய் 

காற்சட்டை 
சரிகை 

ஆடைக்கரை முதலியவற்றில் சேர்க்கப் 

படும் பொன் வெள்ளி இழைகள் 
சரிகைக் கம்பி 

ஆடையின் விளிம்புச் சரீகைக் கரை 
சரிகைக் கெண்டை ஆடைக் கரைகளில் இடும் சரிகைப் 

பட்டை 
சரிகைச் சோமன் பாகை தலைப்பாகை 
சரிகைத்தறி நெசவாளர் நெசவாளர் வகையினர் 
சரியுடை 

காலுறை 
சரும் ஆடை 

தோலாடை 
சரும சன்னாயம் 

இலேசான இருப்புக் கவசம் 
சருவந்து 

தலைக் கவசம் 
சல்லடம் 

இடுப்பினின்று அடித்தொடைவரைத் 

தரிக்கும் காற்சட்டை , மடி 
சல்லா 

மெல்லிய துணிவகை 
சல்லாச் சேலை 

சேலை வகை 
சல்லாரி 

அலசற் சீலை 
ஆடை வெளுக்கை , வெளுத்த துணி , 

சல்லா , சால்வை 
சலாத்தி 

திரைச்சீலை 
சலங்கட்டுதல் 

சவத்தை ஆடையால் மூடி மூன்று 

சிறு துண்டுகளாற் கட்டுதல் 
சவரிமெத்தை 

தென்னை நாரை அடைத்துச்செய்த 

மெத்தை வகை 
சவளி 

வேட்டி சீலை முதலிய துணிச் சரக்கு . 
சவளைக்காரர் 

திருநெல்வேலி ஜில்லாவில் நெசவுத் 
தொழில் செய்யும் ஒரு சாதியார் 
உறுமால் 


சலவை 


சவுக்கம் 


கலைச்சொற்கள் அகராதி 


235 


சவுக்களி 


சன்னக்கம்பி 
சன்னச் சவுக்களி 
சன்ன சிலம்புரி 
சன்னத்தன் 
சன்ன நூல் 
சன்னப் புட்டாணி 
சன்ன வாழைப்பூ 
சன்ன விசிறி 
சாக்கு 
சாடி 
சாண்சீலை 
சாணிச்சுருளை 


சாணை 
சாணைக் கூறை 


எட்டுப் புடைவை கொண்ட நீண்ட 
துணி , ஒருவகைப் புடைவை 
ஆடையின் சிறு கரைக்கோடு 
நல்லாடைவகை 
புடைவை வகை 
கவசம் பூண்டவன் 
மெல்லிதான நூல் 
மகளிர் புடைவை வகை 
மகளிர் புடைவை வகை 
மகளிர் புடைவை வகை 
சட்டைப்பை 
சீலை 
சிறுசீலை 
சாணமிட்டு மெழுகுதற்கு உரிய 
துணிக்கற்றை 
சாணச் சீலை 
குழந்தைகளுக்கு மணம் பேசிச் 
செய்யும் நிச்சயதார்த்தத்தில் 
பெண்ணுக்குக் கொடுக்கும் புதிய 
சிற்றாடை 
கைக் குழந்தைகளை மூடிப் பொதியும் 
சீலை 
திருப்பரிவட்டம் 
அணிதல் , தரித்தல் 
கோயில் விக்கிரகங்கட்குச் செய்யும் 
அலங்காரம் 
தெய்வத்திற்குச் சாத்தும் ஆடை 
முதலியவை 
உயர்ந்த சால்வை 
18 முழம் கொண்ட புடைவை 
உற்சவமூர்த்திக்குச் சிவப்பு அல்லது 
நீல நிறப் பட்டாடையால் சிரசில் 
முடிபோல் அமைக்கப்படும் கொண்டை 
நூல் முதலியவற்றிற்கு ஊட்டும் 
வர்ணம் 
சாயம் தோய்த்தல் 


சாணைச்சீலை 


சாத்துக் கூறை 
சாத்துதல் 
சாத்துப்படி 


சாத்து வகை 


சாதரா 
சாம்பு 
சாயக்கொண்டை 


சாயம் 


சாயம் பிடித்தல் 


26 


தமிழர் ஆடைகள் 


சாயவேட்டி 
சார்வாரம் 
சாரி 
சாரிகை 
சால்வை 
சால்வையெடுத்தல் 


சாயமேற்றிய ஆடை 
கச்சின் தலைப்பு , கச்சின் கடைக்கயிறு 
மாதர் சீலை வகை 
கவசம் 
மயிர்க்கம்பளம் 
மரியாதையாக மேல்வேட்டியை 
எடுத்தல் 
அலங்காரத் தொங்கல் 
வரி வகை 
சாலியன் , சாலியன் நெய்த ஆடை 
கவசம் 
நெசவுச் சாதி வகையான் , ஆடை 
விவாகத்தில் மணமகள் உடுத்தும் 
கூறைப் புடைவை வகை , சேலை 


சாலர் 
சாலிகத்தறி 
சாலிகன் 
சாலிகை 
சாலியன் 


சாலியான் கூறை 


வகை 


சாலேயம் 


சிக்கு 
சிங்கார கண்டி 


கம்பளித்துண்டு 
நூல் முதலியவற்றின் சிக்கு 
நெடுங்கோடு கொண்ட புடைவை 


வகை 


சீலை 


சிங்காரக் காரன் 

அலங்கார உடையுள்ளவன் 
சிங்காரத் தாட்டுப்பத்தரி சேலை வகை 
சிட்டை 

ஆடைக் கரை வகை 
சித்தகம் 

தலைச்சீரா 
சித்தல் 
சித்திரக் கம்பி 

துகில் வகை 
சித்திர தண்டகம் 

பருத்தி 
சித்திரப்படம் 

பூந்துகில் , படம் போட்ட உறை 
சித்திரப்படாம் 

சித்திரப்புடைவை 
சித்திரப் புடைவை அச்சடித்த சீலை , சித்திரவேலைப் 

பாடுடைய புடைவை 
சித்திர வர்ணச் சேலை 

புடைவை வகை 
சித்திராசனம் 

ஆசனமாக உபயோகிக்கும் சிறிய 

இரத்தினக் கம்பளம் 
சித்திரிகை 

நல்லாடை வகை 
சித்திலிகை 

அச்சடிச் சீலை 
சிதர் தல் 

நைதல் 
சிதர் 

கந்தை 


கலைச்சொல் அகராதி 


257 


துணி 


சில்லத்து 


சிதர்வை 

நைந்து அற்றுப்போன சீரை 
சிதலை 
சிதவல் 

கந்தைத் துணி 
சிதவலர் 

கிழிந்த துண்டு , தலைப்பாகை 

அணிந்தவர் 
சிதவற்றுணி 

சிதார் 
சிதார் 

சீலை 
சிப்பியன் 

தையற்காரன் 
சிம்பல் 

துணியில் சிம்பு 
சிம்பல் சிலும்பல் 

சிம்பல் , கந்தை 
சிம்புலி 

சிம்பு , செவ்வாடை , செம்படாம் 
சிரகம் 

தலைச்சீரா 
சிராய் 

காற்சட்டை 
சிரோவேட்டம் 

தலைப்பாகை 
சில் 

ஒட்டுச் சீலை 

சிறுசட்டை 
சில்லிகை 

நல்லாடைவகை , துகில் வகை 
சிலம்புரி 

ஒருவகைச் சீமைத் துணி 
சிலும்பல் 

சீலை முதலியவற்றின் கரடு , துணி 

முதலியவற்றின் பீறல் 
சிலுவல் 

கந்தை 
சிவராயன் 

துணிவகை 
சிவளிகைக் கச்சு 

உடைமேற்கட்டும் கச்சு 
சிற்றில் 

சிறுது கில் 
சிற்றாடை 

சிறிய ஆடை , பெண்ணின் ஆடை 
சிற்றாடைத் தொட்டில் - தொட்டில் 
சிற்றுள்ளங்கி 

உட்சட்டையின் மேல் இடும்சிறு சட்டை 
சிற்றுள்ளாடை 

ஒருவகை உள்ளாடை 
சிறப்பாகு 

தலைப்பாகை 
சிறுகடலை புட்டாணி 

சேலைவகை 
சிறுகாம்பன்சேலை எழுத்து சிற்றாடை 
சிறுதுகில் 

கந்தை 
சிறுதையல் 

நுண்ணிய தையற்றொழில் 
சினேக பொட்டணம் மருந்துகளை அடக்கி எண்ணெயிற் 

தோய்த்து உடலில் வலிக்கு ஒத்தடம் 
கொடுக்கும் துணி முடிப்பு 


158 


தமிழர் ஆடைகள் 


சீட்டி 
சீத்தை 
சீப்பு 
சீமைத்துணி 


சீம்பு நூல் 
சீர்தாட்டுப் பத்திரி 
சீர்மரம் 
சீர்வண்டு 
சீரணி 
சீரம் 
சீரமோடா 


சீரா 


சீரி 


சீருடை 


சீரை 


சீரைக் குடில் 
சீரையுடுக்கை 
சீலை 


அச்சடித் துணி , துணிவகை 
சீட்டி 
நெய்தற் கருவியுள் ஓர் உறுப்பு 
பிறதேசத்திலிருந்து இறக்குமதி 
செய்யப்படும் துணி 
பட்டைநூல் 
சேலை வகை 
படமரம் என்னும் நெசவுக் கருவி 
நெய்வார் கருவியுள் ஒன்று 
பந்தத்தில் எரிதற்குச் சுற்றும் துணி 
மரவுரி 
சீரம் , நார்ச்சீலை 
கவசம் , தலைச்சீரா 
முக்காடு , சீரை 
நேரிய உடை ( uniform ) 
மரவுரி 
கூடாரம் 
மரனாருடுக்கை 
துணி , புடைவை , இரண்டேகால் முழத் 
துணி , கோவணம் 
விதவைக்குப் புடவை கொடுத்து 
அவளை மணம் புரிதல் 
சிறு துண்டு , ஆடை , அலங்காரத்துணி 
குட்டிபால் முடியாதிருக்கும் பொருட்டு 
ஆட்டு மடியில் துணி கட்டுதல் 
சீலையினாற் செய்த பொம்மை 
சீலையிற் பற்றும் பேன் 
மருந்து சட்டி வாயினிற் சுற்றுந் துணி 
மேலிடும் மண் பூச்சு 
விதவை ஒருவ்னிடமிருந்து புடைவை 
பெற்று அவனை மணம் புரிதல் 
நூல் நூற்கும் றாட்டின் பகுதி 
துவராட்ை 
பௌத்த பிட்சுக்கள் அணியும் துவ 
ரூட்டின ஆடை 
சீனத்து சரக்கு , பட்டு 


சீலை கொடுத்தல் 


சீலைத் துணி 
சீலை நாட்டுதல் 


சீலைப் பிள்ளை 
சீலைப்பேன் 
சீலை மண் 


சீலை வாங்கியுடுத்தல் 


சீவ 
சீவரம் 
சீவாரம் 


சீனத்துப் பட்டு 


கலைச்சொல் அகராதி 


259 


சுமையடை 


சீனாச் சுருள் 

சீனப்பட்டு 
சுக்கடித்தம் 

அழுத்தமான புடைவை 
சுங்கடி 

சாயமிடப் பெற்ற ஒருவகைச் சீலை 
சுங்கு 

ஆடையில் தொங்கவிட்டுக் கட்டும் 

மூலை ஆடையின் கொய்சகம் 
சுடுவு 

சும்மாடு 
சுண்டப் பிடித்தல் ஆடையை அளக்க இழுத்துப்பிடித்தல் 
சுண்டு கட்டை 

நெசவுக் கருவி 
சுண்ணம் 

துகில் வகை 
சுண்ணமிடல் 

சுண்ணமூட்டல் 
சுந்தரவாழைப்பூ 

சேலை வகை 
சும்மாடு 
சுமடு 

சும்மாடு 
சுரிகை 

கவசம் 
சுருக்குக் கஞ்சிகை திரை 
சுருக்குப்பை 

வாயைச் சுருக்கக் கூடிய தையற்பை 
சுருட்டுப் பட்டு 

உயர்ந்த பட்டு வகை 
சுவேதாம்பரர் 

வெள்ளாடை தரித்த சைன முனிவர் 
சுளைப்பிடாம் 

கம்பளி 
சுற்றல் 

உடுத்தல் 
சுற்றுதல் 

உடுத்துதல் 

மெல்லிய கரையுள்ள துணி வகை 
சூசிகன் 

தையற்காரன் 
பாதரட்சை 
சீலை 

தைக்கை 
சூரணவர்ணம் 

புடைவை வகை 
சூரத்துத் தாட்டுப்பத்தரி சேலை வகை 
சூரத்து விசிறி 

சேலைவகை 
சூரியகாந்தி 

சூரியகாந்திப்பட்டு , ஒருவகைக்கெட்டி 

யானபட்டு 
சூரியபடம் 

சூரியகாந்திப்பட்டு 
சூல் 

யானை , குதிரை முதலியவற்றுக்கு 

இடும் அலங்காரப் போர்வை 
சூழி 

முகபடாம் 
செக்குத்துணி 

சீலைவகை 


சூசு 


சூதிமம் 


18 


260 


தமிழர் ஆடைகள் 


செங்கற்சீரை 

காவித்துணி 
செங்குந்தர் 

நெசவாளர்வகை 
செப்பு 

ஆடைவட்டி 
செப்புமலை 

கஷாய் உடை 
செம்பிஞ்சு 

பருத்திவகை 
செம்படம் 

செப்புமலை 
செம்படர் 

செம்படாம் போர்த்த பௌத்தர் 
செம்படாம் 

சிவந்த ஆடை 
செம்பாளி 

செம்படவர் தரிக்கும் செருப்பு வகை 
செம் முதல் 

சீலை மண் கட்டுதல் 
செயற்கையிழைத்துணி கரி முதலியவற்றால் இன்று உருவாக் 

கப்படும் செயற்கையிழைத் துணி 
செல்லப்பிள்ளை வேட்டி சிறுவர் அணியும் சிற்றுடை 
சேங்குட்டைக்குறி சேங்கொட்டைப் பாலால் இடும் 

அடைக்குறி 
சேடன் 

நெசவு நெய்யும் சேணியன் என்னும் 

வகையான் 
சேப்பு 

சட்டைப்பை 
சேர்வை 

சீலையிற் பூசியிடும் மருந்து 
சேர்வைச்சீலை 

காரச்சீலை 
சேலம் 

ஆடை 
சேலை 

மகளிர் சீலை , முழுத்துணியின் பாதி 
சேலைபோடுதல் 

கைம்பெண்ணானவட்குக் கோடி 

போடுதல் 
சேவனம் 

தைக்கை 
சேனியர் ஆடைத் தொழிலாளரில் 

ஒருவகை 
யினர் 
சேனையங்காடிகள் அறுவை வாணிகருள் ஒருவகையினர் 

நீண்ட அங்கி , பட்டுத் தலைப்பாகை 


சைலா 


வகை 


சைலாஸ் துணி 
சொக்கட்டான் 
சொக்கட்டான் 
கண்டாங்கி 
சொக்கட்டான் சீலை 


முகமதியருடுத்தும் கைலித் துணி 
சொக்கட்டான் சீலை 
சேலை வகை 


விளையாடுதற்கென்று சொக்கட்டான் 
கட்டங்கள் வரையப்பட்டகிழிச்சீலை , 
ஒருவகைப் புடைவை 


கலைச்சொல் அகராதி 


261 


சொக்கா 
சொக்காய் 
சொருகு தலைப்பு 
சொருகு முந்தானை 
சோட்டுப் பப்பளி 
சோடம் 
சோடல் 
சோடினைக்காரன் 


சோடினைக் கட்டுதல் 


சோடு 
சோமன் 


சோமன் உத்தரீயம் 
சோமன் சாம்பு 
சோமன் சோடி 


சொக்காய் 
சட்டை 
சீலையின் உள்ளிடமான தலைப்பு 
புடைவையின் சொருகு தலைப்பு 
சேலைவகை 
முலைக் கச்சு வகை 
புடைவை 
நாடகம் நடிப்போர்க்கு உடைகளை 
ஆயத்தம் செய்பவன் 
நாடகம் நடித்தற்கு வேண்டிய உடை 
உடுத்தல் 
காற்கவசம் , கவசம் 
வஸ்திரம் , வேட்டிக்கு மேலும் துப்பட் 
டிக்குக் கீழுமாக உடுத்தும் ஆடை , 
பரவர் அணியும் அலங்கார ஆடை , 
அங்கி , முத்தங்கி , சட்டை 
உடுவேட்டி , தோள் வேட்டி 
பல துணிகள் கொண்ட தறி வஸ்திரம் 
பத்தாறு என வழங்கும் இரட்டை 
ஆடை 
சோமன் சோடி 
சோமன் சாம்பு 
ரவிக்கை வகை 
நெசவாளர் இனத்தார் 
சோளிைகை 
பிச்சைக்காரனது பை 
பட்டு நூற்காரச் சாதியார் 
கிறிஸ்தவர் குழந்தைக்குப் பேரிடும் 
போது போடும் சட்டை 
ஒட்டுத் தையல் 
சட்டை முதலியவற்றில் மடிப்பு வைத் 
துத்தைத்தல் 
பகட்டுக் கரையுள்ள வேஷ்டி 
ஆடையின் அகன்ற பகட்டுக் கரை 
சேலைவகை 
பீதாம்பரம் 


சோமன் சோடு 
சோமன் மடி 
சோலி 
சோலிகன் 
சோளி 
சோளிகை 
சௌராஷ்டிரர் 
ஞான ஸ்நான குல்லா 


டக்குத் தையல் 
டக்குப் பிடித்தல் 


டப்பஞ்சு 
டப்பாக் கரை 
டோரியாசூரத்து முக்கி 


தகடி 


262. 


தமிழர் ஆடைகள் 


கவசம் 


தகை 
தங்கவாழைப்பூ 
தசதானம் 


தசனம் 
தட்டுடை 
தட்டுப் போடுதல் 


புடைவை வகை 
ஆடையுடன் கூடிய பத்து 

வகைத் 
தானங்கள் 
கவசம் 
தட்டாடை 
இருவர்பற்றிய விளிம்பு கொண்ட 
சீலையால் மீன் பிடித்தல் 
தட்டி மினுக்கின புடைவை 
பருத்தி வகை 
நடக்கும் போது காலில் தடுக்கும் 


தட்டுப் பாடல் 
தடவு பருத்தி 
தடுக்கு வேஷ்டி 


உடை 


தடைமரம் 

நெய்த துணியைச் சுருட்டுதற்குத் 
தறியில் அமைக்கப்பட்ட குறுக்குச் 

சட்டம் 
சத்தியம் 

துகில்வகை 
தந்திக் கம்பி 

புடைவை வகை 
தந்தியூசி வண்ணச் சேலை கம்பியூசி போலும் மெல்லிய கோடுகள் 

அமைக்கப்பெற்ற புடைவை வகை 
தந்திரவாயன் 

நெசவுக்காரன் 
தந்திவண்ணம் 

தந்தியூசி வணணச் சேலை 
தந்து வாயர் 

நூலால் செய்யும் தொழிலை 

உடையோர் 
தப்புதல் 

துவைத்தல் 
தம்பம் 

கவசம் 
தமயந்திவிசிறி 

சீலைவகை 
தமான் 

காற்சட்டை , மூர் என்னும் சாதியார் 

அணியும் அங்கி வகை 
தமிழ வண்ணான் உயர்சாதியார்க்கு வெளுக்கும் 

வண்ணான் 
தய்யான் 

தையற்காரன் 

பருத்திப் பொதி 
தரித்தல் 

அணிதல் 
தருசு 

நெருங்கின இழை 
தலைக்கட்டு 

தலைப்பாகை, கருமாதியிறுதியில் 
தலைப்பாகை கட்டும் சடங்கு 


தரம் 


கலைச்சொல் அகராதி 


263 


தலைக்கருவி 
தலைக்கீடு 
தலைக்குட்டை 
தலைக்கோடி 


தலைச்சாத்து 
தலைச்சீரா 
தலைச்சீலை 
தலைச்சோடு 
தலைச்சீராணம் 
தலைப்பா 
தலைப்பாக் கட்டுதல் 


தலைப்பாகு 
தலைப்பாகை 
தலைப்பு 
தலைமுண்டு 
தலையாணை 
தவச்சட்டை 
தவிசு 
தவிட்டுப் பொட்டு 
தவு தயம் 
தழை 
தழைத்தானை 
தழைத் துகில் 
தழையணி 
தழையுடை 
தற்றுதல் 
தறி 
தறிக் கூறை 
தறிப்புடவை 
தறியிறை 
தளிமம் 
தறுதல் 
தறுசு 


தலைச்சீரா 
தலைப்பாகை 
தலைப்பாகை 
மணமகனுக்குத் தலையோணத்தன்று 
கொடுக்கும் புது வேஷ்டி 
தலைப்பாகை 
தலைக்கவசம் 
தலைச் சாத்து , மேலாடை 
தலைச்சீரா 
தலைச்சீரா 
தலைப்பாகை 
கருமாதி முடிவில் நடத்தும் சுப 
சுவீகாரச் சடங்கில் தலைப்பாகை 
யைக் கட்டுதல் 
தலைப்பாகை 
தலையிற் கட்டும் துணி 
மூன்றானை , சீலை விளிம்பு 
மேலாடை 
தலையணை 
முரட்டுத் துணியாலான போர்வை 
அணை 
ஆடைகளின் பூச்சயரிப்பு 
வெண்டுகில் 
தழையுடை 
தழையுடை 
தழையுடை 
தழையுடை 
தழையாலான மகளிருடை 
இறுக உடுத்தல் 
நெய்வதற்குரிய எந்திரம் 
நெசவுவரி வகை 
ஒரு பழைய நெசவு வரி 
நெசவு வரிவகை 
மெத்தை 
இறுக உடுத்தல 
இழைக்குளிர்ச்சி 


264 

தமிழர் ஆடைகள் 
தனிப்பட்டு 

சுத்தப்பட்டு 
தனியா 

அரைக்சச்டை 
தனுத்திரம் 

கவசம் 
தனுவாரம் 

போகக் கவசம் 
தாங்குதல் 

போர்த்தல் , உடுத்தல் 
தாச்சீலை 

தாய்ச்சீலை 
தாட்டு 

ஆடைவகை 
தாட்டுப் பத்திரி 

சேலைவகை 
தாந்துவீகன் 

தையற்காரன் 
தாபிகா 

பட்டாடை 
தாய்ச்சீலை 

கோவணம் 
தார் 

முளைக் கம்பில் தார்சுற்றல் 
தார்க்கம்பு 

தார்க்குச்சி 
தார்க்குச்சி 

நெய்தற்கு உண்டை நூல் சுற்றிய சிறு 
நாணல் , கொறுக்கை முதலியவற்றின் 

கொற்றி 
தார்சுற்றல் 

தார் நூற்றல் ; தார் திரித்தல் 
தார்ப்பாய்ச்சல் 

மூலைக் கச்சம் 
தார்ப்பாய்ச்சுதல் 

மூலைக்கச்சம் கட்டுதல் 
தாரி ராட்டினம் 

தார் நூல் சுற்றும் இயந்திரம் 
தாரின் வாழ்வான் நெய்தற் றொழிலாளன் 
தாரை 

ஆடையின் விலக்கிழை 
தாரைகவணி 

கோடுள்ள துகில் வகை 
தாரைப்பட்டு 

கோடுகள் அமைந்த பட்டுவகை 
தாவணி 

சிறு பெண்கள் சட்டைமேல் அணியும் 
மேலாடை , பிரேதத்தின் மேல் 
இடும் துணியிலிருந்து சுற்றத்தார் 
ஞாபகார்த்தமாகக் கொள்ளும் 

சிறு துண்டு, குதிரையின் மேலாடை 
தாவர இழை 

பருத்தி , நார் போன்ற இழைகள் , 

தாய்ச்சீலை , கோவணம் , லங்கோடு 
தாழம்பூச் சேலை 

புடைவை வகை 

சட்டைக் கயிறு 
தாறு 

உண்டை நூல் சுற்றும் கருவி , தாறு 

கண்டு , தாறு சுற்றுதல் 
தாறு பாய்ச்சிக் சட்டுதல் மூலைக் கச்சம் கட்டுதல் 

முழத் துணிக் கச்சை 


தாள் 


தான் 


கலைச்சொல் அகராதி 


265 


தானை 
திகம்பரன் 


திட்டிச் சீலை 


திரியேற்றுதல் 


திருக்கு 
திருக்குகம் 
திருக்கொசகம் 
திருகுவட்டம் 
திருத்துதல் 


ஆடை 
நிர்வாண சந்நியாசி , ஆடையணி 
யாதவன் 
அரசர் முன்பு இட்டு வணங்க உதவும் 
சிறு பட்டுச் சீலை 
புண் முதலியவற்றில் காரச்சீலை 
யிடுதல் 
ஒருவகைத் துயில் 
புடைவை 
கொய்சகம் 
நூல் சுற்றும் கருவி வகை 
ஆடை செவ்விதாக்குதல் , செம்மை 
பெற அணிதல் 
கோயில் மூர்த்திக்குச் சாத்தும் ஆடை 
தெய்வத்திற்குச் சாத்தும் ஆடை , 
கோயில் மரியாதையாகப் பெரியோர் 
தலையில் சுற்றப்படும் ஆடை 
கோயில் கட்குச் சாத்தப்பெற்று 
வைஷ்ணவர் அணியும் பட்டு முடிச்சு 


திருப்பரிசட்டம் 
திருப்பரிவட்டம் 


45 


திருப்பவித்திரமாலை 


மாலை 


திருப்பாவாடை 


நிவேதனம் படைக்கும் வஸ்திரம் , 
ஆடைமேல் கோயில் மூர்த்திக்குப் 
படைக்கும் பெரிய நிவேதனம் . 
கிறிஸ்துவ மதபோதகரின் உடை 


திருப்போர்வை 


வகை 


திருமந்திரக்கொடி 
திருமுடிச் சாத்து 
திரை 
திரைச்சீலை 
திரைசல் 


கொடிச் சீலை 
தலைப்பாகை 
திரைச்சீலை 
இடுதிரை 
குயவன் மட்பாண்டத்தை 
மழமழப்புச் செய்ய உபயோகிக்கும் 
சிறுசீலை 
ஆடையைச் சுருக்கெடுத்து மெது 
வாக்குதல் 
துக்க அடையாளமாகக் கட்டிக் 
கொள்ளும் கறுப்புத் துணி 


தீற்றுதல் 


துக்கச் சல்லா 


266 


தமிழர் ஆடைகள் 


நல்லாடை 
துகில் ஆடை 
துகிற்கொடி 


துகில் 


துகில் 
துகில்விரி 
துகிலிகை 
துகிற்கிழி 
துகிற்கொடி 
துகிற்பதாகை 
துகிற்போர்வை 
துகின்மனை 
துகின் முடித்தல் 
துகின் முடி 
துகினூல் 
துகூலம் 
துண்டசேரி . 
துண்டம் 
துண்டு 


துணி 
துணி 


துணி தாண்டுதல் 


ஆடையாலியன்ற கொடி 
துகிற்கொடி 
போர்வை வகை 
கூடாரம் 
தலைப்பாகை கட்டுதல் 
தலைப்பாகை 
வெண்ணூல் 
வெண்பட்டு , நொய்ய புடைவை 
பருத்தி 
சிறு துணி 
சிறு துணி 
சிறு துணி 
துணிச்சிதர் , தொங்கல் , மரவுரி 
ஆடையைத் தாண்டுதல் , சத்தியம் 
பண்ணுதல் 
கிழிச்சீலையாலாகிய தீவட்டி 
ஆடைவகை 
துகில்வகை 
கம்பளிப் போர்வை 
நெசவுக்கருவியுள் ஒன்று 
மேலுக்கு அணியும் விலையயர்ந்த 
நல்லாடை 
குளிருக்காகப் போர்த்திக் கொள்ளும் 
துணிப் போர்வை , விழாக் காலங்களில் 
பரவமகளிர் போர்த்துக் கொள்ளும் 
போர்வை , மேல் விரிப்பு , மேசைத் 
துப்பட்டி , 16 முழம் உடைய துணி 


துணிப்பந்தம் 
துத்தாரி 
துத்திப்பட்டு 
துத்துக் கம்பளி 
துத்துக் கல் 
துப்பட்டா 


துப்பட்டி 


துணி 


தும்பு 
தும்பு வெட்டு 
துய் 
துய்யா 


ஆடையின் ஓரததைக் கத்தரிக்கை 
பஞ்சின் மெல்லிய பகுதி 
திரைகளின் ஓரத்தில் அமைக்கப்படும் 
அலங்காரப் பின்னல் வகை 


கலைச்சொல் அகராதி 


267 


துய்யாப் பட்டை 


துயில் 
துயிலி 


துரி 


துரும்பன் 


துல்லியம் 
துவக்கூசி 
துவசம் 
துவண்டை 
துவர்த்து 


துவர்த்துதல் 
துவர்ப்பிடித்தல் 
துவராடை 


போலிச் சரிகை 
துகில் , ஆடை 
தஞ்சாவூர் ஜில்லாவில் துயிலி என்ற 
ஊரில் நெய்யப்படும் நல்லாடை வகை 
பாவாற்றி 
கீழ்ச் சாதிகளுக்கு வெளுக்கும் வண் 
ணரன் 
துல்லியமான ஆடை 
தோல் தைக்கும் ஊசி 
பெருங்கொடி 
காஷாயம் தோய்த்த புடைவை 
துவர்த்து முண்டு , 20 நம்பர் நூலில் 
செய்தல் 
ஈரம் துவட்டுதல் 
தடுத்திடுமாறு ஆடையைப் பிடித்தல் 
காவியூட்டிய ஆடை , கடுக்காய் சாயம் 
போட்டு வரும் ஆடை , 

துவைத்த 
ஆடை 
புதிய ஆடை கசங்குதல் 
துணித்துண்டு 
ஆடையைத் தோய்தல் 
வண்ணான் ஒலிக்கும் இடம் 
வண்ணார் தங்கள் துறையில் நடத்தும் 
பொங்கற் பண்டிகை 
தையற்காரர் 
துன்னகாரர் 
தையல் 
கைத்தலைக் கொள்ளுதல் 
தையற்காரர் 
தையல் 
தையற்காரர் 
தைத்தற்றொழில் 
தைத்தல் 
தையலூசி 


துவறாதல் 
துவாலை 
துவைத்தல் 
துறை 
துறைப் பொங்கல் 


துன்னகாரா 
துன்ன நாயகர் 
துன்னம் 
துன்னம் பெய்தல் 
துன்னர் 
துன்னல் 
துன்னவினைஞர் 
துன்னாரம் 
துன்னுதல் 
துன்னூசி 


தூசர் 


வண்ணார் 


268 


தமிழர் ஆடைகள் 


தூசி 


புழுதிபடியாதபடி தடுக்கும் மேல் 
மறைப்பு , அழுக்கினைத் தாங்க உடை 
யின் மேல் கட்டும் துண்டுப் புடைவை 
ஆடை . , பஞ்சு 
வஸ்திரம் 
பஞ்சு பின்னும் வில் 
ஆடைக்கிடும் புகை 
துகில்வகை 


தூசு 
தூட்டி 
தூதைகூலம் 
தூமம் 
தூரியம் 
தூவகம் 
தூரகத் தறி 
தூலபிசு 
தூலை 
தெத்தபடம் 
தெலுங்குக் கட்டு 
தெலுங்குச் சிற்றாடை 
தேசூரஞ்சு 


நெசவு வரி வகை 
பருத்தி 
பருத்தி 
எரிபட்டதுணி 
மாம்பழக் கட்டு 
தெலுங்குக் கட்டு 
வேஷ்டியின் ஓரத்தில் அமைக்கும் கார 
வகை , தேசூரான் வேஷ்டி 
காஞ்சிபுரம் பட்டுக்கரை வேஷ்டி 
தேரை அலங்கரிக்கக் கட்டும் சீலை 
நெய்யும் போது தேர் நெய்யும் நசை 


தேசூரான் வேஷ்டி 
தேர்ச்சீலை 
தேர்ப்பாவு 


வரல் 


துகில் வகை 
தேவரங்கம் , பனிப்புடைவை 


தூசு 


தேவ்கிரி 
தேவரங்கம் 
தேவாங்கம் 
தேவாங்கு 
தை 
தைஇ 
தைச்சுப் போடல் 
தைத்தல் 
தைப்பான் 
தையல் 


துகில் வகை 
தைத்தல் 
உடை அணிதல் 
தைத்தலின் வழக்குச்சொல் 
தைத்தல் , உடுத்துதல் 
தையற்காரன் 
தைப்பு , தையல் வேலை அலங்காரத் , 


துணி 


தையலூசி 
தையான் 
தொங்கட்டான் 
தொங்கல் 


தைத்தற்குரிய ஊசி 
தையற்காரன் 
உடையைத் தளர்வாகக் கட்டுகை 
தொங்கவிட்டுள்ள ஆடை முந்தி , 
பிணத்தை நீராட்டக் கொண்டுவரும் 
நீர்க் குடங்களின் மீது பிடிக்கப்படும் 
துணி , பெண்களின் மேலாக்குச்சீலை 


கலைச்சொல் அகராதி 


269 


தொங்கல் போடுதல் 
தொட்டில் முண்டு 
தொட்டில் சீலை 


தொட்டுக் கொண்டு 
போதல் 
தொடை 
தொப்பாரம் 
தொம்பைமாலை 


தோ 
தோக்குளம் 
தோக்கை 


தோகை 
தோட்பட்டி 
தேர் தவத்தி 
தோம்தரா 
தோம்புச் சீலை 
தோரணம் 
தோலாடை 
தோவத்தி 
தோற்கவசம் 
தோற்கைத் தாளம் 
தோற்றம் கரத்தல் 
தௌதம் 


மேலாக்கிடுதல் 
தொட்டில் சீலை 
குழந்தைத் தொட்டிலுக்கு உபயோகப் 
படுத்தும் துணி வகை 
பிரேதச் சடங்கில் துணி மூலைப் 
பிடித்தல் 
பின்னுகை 
முகமூடிவகை 
தேர் முதலியவற்றின் ஆடைத் 
தொங்கல் வகை 
கொய்சகம் 
பருத்தி 
முன்றானை , சீலை , மேற்போர்வை , 
கொய்சகம் 
முன்றானை , 

கொய்சகம் 
அங்கியின் தோட்பாகம் 
சுத்தவஸ்திரம் 
கொசுகு வலை 
சிவப்புச் சீலை 
நூல் நூற்கும் றாட்டின் பகுதி 
தோலினால் செய்யப்பட்ட ஆடை 
ஆண் மக்களின் அரையாடை 
தோலால் அமைந்த கவசம் 
முன்கையில் அணியும் தோற்கவசம் 
வேறு ஆடை யுடுத்திச் செல்லல் 
துவைத்த ஆடை 
ஆடைதிரைமுதலியவற்றின் ஓரங்களில் 
அலங்காரமாக அமைக்கப்படும் 
பின்னல் 
வெற்றிலை கிள்ளும்போது அணியும் 
விரலுறை 
திரைதல் , நசிந்த புடவை 
புடைவை வகை 
அரைக்கச்சை 
நடைபாவாடை 
நடைப்படாம் 


நக்கி 


நகம் 


நசிதல் 
நட்சத்திரப் பப்பளி 
நடுக்கட்டு 
நடபாவாடை 
நடைப்படம் 


270 


தமிழர் ஆடைகள் 


நடைப்படாம் 
நடைபடம் 
நடைபாவாடை 


நடைபாவாடை 
நடைபாவாடை 
நடத்தற்பொருட்டு வழியில் விரிக்கும் 
ஆடை 
நடைபாவாடை 
மக்களின் பழக்க வொழுக்கம் முதலி 


நடைமாற்று 
நடையுடைபாவனை, 


யன 


நமுடு 
நல்லாடை 
நவரங்கப்பப்பளி 
நற்புறம் 


நன்னிநூல் 


நாகம் 


நாகமடிபட்டு 
நாக மோடிச் சேலை 
நாகமோடி வேஷ்டி 
நாட்கொடி 


நாடன் பருத்தி 
நாடா 
நாணயப் புடைவை 
நார்ச்சீலை 
நார்ப்பட்டு 
நார்மடி 


முடிச்சு 
சிறந்த துகில் 
புடைவை வகை 
சீட்டித் துணிகளிலும் , கடிதங்களிலும் 
அச்சிட்ட வடிவம் செம்மையாகத் 
தோன்றும் படிவம் 
துணியின் நூற்குறை 
நற்றூசு 
பட்டாடைவகை 
நாகக் கோடு இட்ட சேலை வகை 
நாகக் கோடு இட்ட வேஷ்டி 
நாளையறிவித்தற்கு , அரசன் வாகை 
செய்த வெற்றிக்கு அறிகுறியாகக் 
கட்டும் துவசம் 
பருத்தி வகை 
நெசவுக் கருவி வகை 
உயர்ந்த சீலை 
மரவுரி , நார்மடி 
நார்மடி , வலைக்கோணி 
பட்டாடை போல்வதும் நாராற் 
செய்வதுமான ஆடைவகை 
கந்தைத் துணி 
நீண்ட காற்சட்டை 
மார்புக் கவசம் 
இரண்டு இழைகளைச் சேர்த்து முடிந் 
தால் அது நிரடு 
உடையில்லாதவன் 
உடையற்றவன் 
நடைபாவாடை 


நாவி 


நிசார் 
நிசுலகம் 
நிரடு 


நிர்வாணி 
நிருவாணி 
நிலப்பாவாடை 


கலைச்சொல் அகராதி 


271 


நிலையங்கி 


நிவசனம் 
நிவேதனப் பாவாடை 
நிழற்பாவை 


நிஜார் 
நீசல் 
நீட்டுப்பை 
நீர்க்காவி 


நீர்க்கோலம் 


முகம்மதியர் அணியும் நீண்டசட்டை , 
விக்கிரகத்திற்குச் சாத்தும் கவசம் 
ஆடை 
கடவுளுக்கு இடும் பெரும்படைப்பு 
திரைச்சீலையில் சாயை விழும்படி 
வைத்து ஆட்டும் பாவை 
காற்சட்டை 
நீர்ச்சீலை , கௌபீனம் 
சுருக்கி விரிக்கக் கூடிய தையற்பை 
அடிக்கடி துவைத்து ஈரந்தங்க வைத் 
தலால் ஆடையிற் பற்றும் செந்நிறம் 
மகளிர் விளையாட்டிற்குக் கொள்ளும் 
கோலவகை 
துணிகளை வெள்ளாவி வையாது 
வெளுக்கை 
கோவணம் 
காங்குச் சீலை 
நீலச் சாயம் தோய்த்தல் 
நீலச்சாயம் ஊறவைக்கும் சால் 
நீலச்சாயம் தோய்தல் 
ஆடைவகை 
நீலமூட்டல் , நீலம் பற்றவைத்தல் 
சாயக்காரன் 
ஆடைவகை , கொய்சகம் , உடுத்தும் 
போது முடியும் முடிச்சு 


நீர்ச்சலவை 


நீர்ச்சீலை 
நீலப்புடவை 
நீலங்கட்டுதல் 
நீலச்சால் 
நீலந் தீர்தல் 
நீலம் 
நீலமிடல் 
நீலவண்ணான் 
நீஷி 


பூசுதல் 


நீவியம் 
நீவுதல் 
நுண்டுகில் 
நுதித்தல் 


நூல் 


நூல் சுற்றல் 
நூல் தல் 


துகில் , பட்டாடைவகை 
நுதி , அடைசுதல் 
பஞ்சிநூல் ; பூணூல் 
நூல்நூற்றல் , நூல் திரித்தல் 
நூலிழை யுண்டாக்குகை , நூல் பதனி 
டுதல் , நூல் நிமிண்டுதல் , நூல் பிடித் 
தல் , நூல் புடைத்தல் , நூல் போடு 
தல் , நூல் விலக்கு , நூலிழைத்தல் 
ஊடை குழல் 
நெசவுக் கருவியின் உறுப்புவகை 
பட்டாடை 


நூல் நாழிகை 
நூலச்சு 
நூலாக் கலிங்கம் 


212 


தமிழர் ஆடைகள் 


-நூலாயம் 
நூற்கண்டு 


வரிவகை 
நூற்பந்து , நூற்கழி , நூற்குச்சு , நூற் 
குஞ்சம் , நூற்சரடு , நூற்சுருள் , நூற் 
றார் , நூனாழி , நூனாழிகை 


துகில் 


நூற்கலிங்கம் 
நூற்கழி 
நெசவு 


நெசவுக்காரன் 
நெஞ்சுப்படி 
நெடுஞ்சட்டை 
நெடுமுழக் கச்சை 


நெடுமுழம் 
நெய்தல் 
நெய்க்கிழி 
நெய்வு 
நெரடு துப்பட்டி 


நூல் சுற்றிய கழி 
நெய்தற் றொழில் , நெசவின் இழை 
யமைப்பு 
நெய்வோன் 
சட்டை 
நீண்ட அங்கி 
ஒரு கஜம் அல்லது அதற்கு மேற்பட்ட 
கச்சைத் துணி 
புடைவை வகை 
நூலை ஆடையாகச் செய்தல் 
எண்ணெய்தோய்த்த சீலைத்துண்டு 
நெசவு 
இரண்டு பாவுகள் இணைய , இடையே 
அமையும் துணி , நிரடு துப்பட்டி 
சீலையின் கொய்சகம் 
கொய்சகம் வைத்தல் 
ஆடையிற் பிதிர்த்தெழும் நூல் 
முடிச்சு 
நெளிவர்ணம் , புடைவை வகை 
மெல்லிய ஆடை 
வண்ணான் 
பட்டு 
இடுதிரை 
நேர்த்தியான மேலாடை , நேரிய 
இழையினால் ஆகிய மேலாடை 
ஒருவகை நல்லாடை , நேரியல் 
துணிப்பை 


நெரிபிடித்தல் 
நெருடு 


நெளிவர்ணச் சேலை 
நென்புடைவை 
நேசகன் 
நேத்திரம் 
நேயவை 
நேரியல் 


நேரியது 
பக்கு 
பக்குடுக்கை 
பகைத்தழை 
பங்கம் 


உடைவகை 


தழையுடை 
* துகில்வகை 


கலைச்சொல் அகராதி 


273 


பங்கானா 


பங்கு 
பங்குசம் 
பசுமை 
பசும்பட்டு 
பசுக்காணி 
பச்சகானா 
பச்சவடம் 
பச்சிலை 
பச்சிலைப்பட்டு 


சிறுபட்டுக் கரை வேஷ்டி 
தலைப்பாகை 
தலைக்கோலம் 
சால்வை வகை 
நேர்த்தியான பட்டு 
ஒருவகை வேஷ்டி 
சிறு துணி 
மேற்போர்வை விரிப்பு 
ஒருவகைத் துகில் 
பசிய இலைத் தொழிலை யுடைய 
பட்டு 
விரிப்பு 
எழுதத் தயாரித்த துணி 
பாவில் பசை தோய்க்கும் தன்மை 
கஞ்சியிடாமல் முதலில் ஆடையை 
வெளுக்கை 
கஞ்சி போடல் 
ஆடவர் ஆடையை சொருகியுடுக்கும் 


பச்சைப்படாம் 
பசைபடம் 
பசைதோய்த்தல் 
பசையடி 


பசையரிசிபோடல் 
பஞ்சகச்சம் 


வகை 


ஐந்து தத்துவ உடைகள் 
பஞ்சு வெட்டும் ஒரு கருவி 
பூணூல் 
பூணூல் 
ஆடையிற் பஞ்செழும்பியுள்ள நிலை 
பஞ்சு சுத்தி செய்யும் முகம்மதியன் 
பஞ்சு , ஆடை 


பூணூல் 


பஞ்ச கஞ்சுகம் 
பஞ்சட்டைக்கம்பு 
பஞ்சவடம் 
பஞ்சவடி 
பஞ்சாரம் 
பஞ்சாரி 
பஞ்சி 
பஞ்சிநாண் 
பஞ்சியடர் 
பஞ்சு 
பஞ்சுக்காரச் செட்டி 
பஞ்சுக்கொட்டை 
பஞ்சுகடைதல் 
பஞ்சுகொட்டி 
பஞ்சுகொட்டுதல் 
பஞ்சு கொட்டும் வில் 
பஞ்சுத்துயி 
பஞ்சுப்பீலி 


கொட்டிய பஞ்சு 
பருத்தி 
பஞ்சுக்காரன் 
பஞ்சித்திரள் 
பஞ்சைப் பானையிலிட்டுக் கடைதல் 
புஞ்சு சுத்திசெய்பவன் 
பஞ்சுகடைதல் 
பஞ்சடிக்கும் கருவி 
பன்னிய பஞ்சுத் துணி 
பஞ்சுசம்பந்தமான ஒரு பழைய வரி 


24 


தமிழர் ஆடைகள் 


பஞ்சுப்பொதி 
பஞ்சு பலித்தல் 
பஞ்சைக் கோலம் 
பட்டகம் 
பட்டங்கட்டி 


பஞ்சடைத்த மூட்டை 
மென்மையாதல் 
தரித்திர வேஷம் 


துணி 


பட்டச்சீலை 
பட்டசாலியன் 


பட்டண்வன் 


பட்டணை 
பட்டம் 
பட்டவஸ்திரம் 
பட்டறைச் சீலை 
பட்டாடை 
பட்டாலியர் 


பட்டாலியர் தெரு 
பட்டாவளப்பட்டு 
பட்டாவளி 
பட்டி 


ஒருவகைச் சாதியாரின் தலைவருக் 
குரிய பட்டம் 
மெருகிடும் காகிதம் , பட்டுச்சீவை 
நெசவுத் தொழிலாளரில் ஒரு இனத் 
தார் 
பட்டணவனால் செய்யப்பட்ட 
ஆடை , நெசவாளர் இனத்தார் வகை 
பட்டுப் படுக்கை 
சீலை 
அரசர்க்குரிய உடை 
பட்டைச் சீலை 
பட்டு 
நெசவாளரில் ஒரு இனத்தார் , அடவி 
யார் 
பட்டாலியர் வசிக்குமிடம் 
பட்டுவகை 
பட்டுத் தினுசு 
கால்களில் சுற்றிக் கட்டிக் கொள்ளும் 
கிழிப் பட்டை , ஆடை 
முலைக்கச்சு 
பட்டாடை 
முகமதியன் அணியும் பட்டாடை 
ஆடையின் பட்டாலியன்ற கரை 
பட்டு அங்கவஸ்திரம் 
நெசவாளர் வகையினர் 
பட்டுப்புடவை வகை 
கழிவுபட்டு 
பட்டாலாகிய மெல்லிய நூல் 
சௌராஷ்டிரர் பேசும் பாஷை 
பட்டு நெய்வோர் 
பட்டு முதலிய விலையுயர்ந்த ஆடை 
கள் 


பட்டிகை 
பட்டு 
பட்டுக்கயிலி 
பட்டுக்கரை 
பட்டுக்குட்டை 
பட்டுச் சாலியர் 
பட்டுச் சோளங்குறிச்சி 
பட்டுத் துத்து 
பட்டுநூல் 
பட்டுநூலி 
பட்டுநூற்காரர் 
பட்டுப்பட்டாவளி 


கலைச்சொல் அகராதி 


275 


பட்டுப்புடவை 
பட்டைக்கம்பி 
பட்டைத் தையல் 
படகம் 
படகாரன் 
படச்சரம் 
படங்கு 
படம் 


படமரம் 


படாகை 


படாங்கு 
படாம் 


படுதா 


படைக்கோலம் 
படைமரம் 


பணி 


பணித்துக் கட்டுதல் 
பணித்தூசு 
பணிப்பொத்தி 
பத்தாறு 
பதாகை 
பந்தர்ச் சேலை 
" பந்திப் பாவாடை 


பட்டுச் சீலை 
சாயக்கோடு 
பட்டையாகத் தைக்கும் தையல் 
திரைச்சீலை 
நெய்வோன் 
முழம்புடைவை 
ஆடை.. , மேற்கட்டி 
படம் போட்டதுணி , உறை , சட்டை , 
சீலை , சித்திரச் சீலை 
நெசவுக் கருவி வகை 
பெருங்கொடி 
சிவப்பு நிறமுள்ள ஆடை 
சீலை , போர்வை , பரிவட்டம் 
திரைச்சீலை 
போர்க்கோலம் 
நெசவுக் கருவி வகை 
பட்டாடை 
ஆடையைத் தொங்க உடுத்தல் 
அலங்காரச் சீலைவகை 
துகில் வகை 
அரையாடை , மேலாடைகள் 
பெருங்கொடி 
புடைவை வகை 
விருந்தினர் உட்கார விரிக்கும் ஆடை 
உடுத்துகை 
பட்டைக் கரையுள்ள சீமை வேஷ்டி 
கவசம் 
பரியட்டம் , பரிவட்டம் 
துகில் வகை 
போர்வை 
நேர்த்தியான ஆடை 
தலையில் கட்டும் கடவுளாடை 
பருத்த இழையாலானது 
நூல் நூற்கும் பெண்டிர் , கைம்மை 
மகளிர் 

வகையுள் ஒன்று 


பரணம் 


பரமாஸ்கர வேஷ்டி 
பரம் 
பரிசட்டம் 
பரியட்டக்காசு 
பரிச்சதாம் 
பரிவட்டச் சீலை 
பரிவட்டம் 
பருக்கன் 
பருத்திப் பெண்டு 


பரும்புடவை 


276 


தமிழர் ஆடைகள் 


பலகைக் கயிறு 
பலகை மரம் 
பவித்திரம் 
பவித்திர முடிச்சு 
பழுக்காய்க் கரை 
பறைக்காளி 
பறைக்கோலம் 
பறைத்துணி 
பன்னத்தண்டு 
பன்னல் 
பன்னாடை 
பன்னை 
பனாத்து 
பனாவல் 


பாகை 


பாக்கட்டுதல் 
பாக்கழி 
பாக்காணூல் 
பாங்கு பண்ணு தல் 
பாச்சுருட்டி 


நெசவுக் கருவியுள் ஒன்று 
நெசவுக் கருவியுள் ஒன்று 
பூணூல் 
தலைமயிரின் முடிப்பு வகை 
சாயநூலால் அமைந்த ஆடைக்கரை 
மெல்லிய துணி வகை 
இழிவானகோலம் 
முரட்டுத் துணி 
நெய்வார் கருவி வகை 
நூற்கும் நூல் 
இழை நெருக்கமில்லாத துணிவகை 
தறி 
துணி வகை 
கதிர்ந்த பஞ்சு 
நெசவுப் பா 
தலைப்பாகை 
பாவில் அற்ற இழையை இணைத்தல் 
நெசவு நூல் 
நெசவு நூல் 
நல்லுடை தரித்தல் 
நெய்த ஆடையைச் சுருட்டும் நெசவுத் 
தறி 
கவசம் , தையல் , நூல் 
ஒருவகைத் துகில் 
கவசம் , நெசவாளர் வசிக்குமிடம் 
பூம்பட்டு 
பணித்தூசு 
நெசவுப் பாவுக்குக் கஞ்சியிடுதல் 
சீலையில் வெளிவைத்துக்கட்டக்கூடிய , 
தோற்றம் உள்ள பக்கம் 
இடுதிரை 
கவசம் 
பாவுதோயும் இடம் 
° டைகுழல் 
நடந்து செல்ல தரையில்விரிக்கும்சீலை , 
மகளிர் இடையாடை 


பாசம் 
பாட்கம் 
பாடி 
பாணம் 


பாணி 


பாத்தோய்த்தல் 
பார்வை வளம் 


பாரகம் 
பாரம் 


பாவடி 
பாவாடு குழல் 


பாவாடை 


கலைச்சொல் அகராதி 


277 


பாவாடைக்காரன் 


பாவாடை வீசுதல் 


2 


பாவாற்றுதல் 


பாவிலே வார்த்தல் 


பாவு 
பாவுகுழல் 
பாவோங்குதல் 
பாளங்கட்டுதல் 
பாளச்சீலை 
பாளம் 
பாளி 
பாளிதம் 
பாற்சாய வேஷ்டி 
பிர்க்கா 
பிரவாரம் 
பிள்ளைச் சோமன் 
பிகுப்பட்டை 
பிசின் 
பிசுகம் 
பிசிர் 
பிசங்கல் 
பிசங்கற்சீலை 
பிடவை 
பிடாம் 
பிடிச்சீலை 
பிடிதுணி 
பிடியல் 
பிணி 
பிணித்தல் 
பிணி மிதித்தல் 
பித்தான் 


குஞ்சப் பாவாடை கட்டும் வேலைக் 
காரன் 
வெண்துகிலைச் சமாதானக் குறியாக 
வீசல் , அரசர் தலைவர் முன்பு ஒரு 
வகைப் பாவாடை வீசிஉபசாரம் செய் 
தல் 
பாவோடுதல் , நெசவு நூலைத் தறிக்குச் 
சித்தம் செய்தல் 
வெண்ணூலில் சாய நூல் சேர்த்து 
நெய்தல் 
நெசவுப்பா 
பாவுநூல் சுத்தும் குழல் 
நூலை , நெசவுப்பா ஆக்குதல் 
புண்ணுக்குத் துணி கட்டுதல் 
புண்ணுக்கிடும் மருந்து பூசிய சீலை 
சேலையின் கிழிவு 
பணித்தூசு 
பட்டுவர்க்கம் 
ஆடைவகை 
உடம்பை முழுவதும் மறைக்கும் அங்கி 
புடைவை 
சிறு துணி 
சேலைக் கச்சு 
பஞ்சுநூல் 
வேலிப்பருத்தி 
ஆடை முதலியவற்றில் எழும் சிம்பு 
பிசங்கற்சீலை 
அழுக்குத் துணி 
புடைவை 
போர்வை 
கைப்பிடி துணி 
பிடிச்சீலை 
சிறு துகில் , நல்லாடை 
நெசவுத் தறியின் நூற்படை 
கச்சினைக் கொங்கையில் கட்டுதல் 
நெசவுப்பாவை மிதித்தல் 
சட்டையில் மாட்டும் குமிழ் 


278 


பிய்த்தல் 


பிரச்சை 
பிரவாணி 
பிராக்கு 
பிரிசில் 
பிருகா 
பிரேதச்சீலை 
பில்ல் 


பிள்ளைத் தோம்பு 
பீற்றல் பொத்துதல் 
பீறல் 
பீறுதல் 
பீட்டி 


பீதகம் 
பீதகவாடை 
பீதாம்பரம் 
பீதாம்பரன் 
பீற்றல் 
புக்கு 
புகார் பிடித்தல் 
புகையார் தல் 
புங்கம் 
புங்கர்க் காழகம் 
புச்சம் 
புஞ்சம் 
புட்டகப் புடைவை 
புட்டகம் 
புட்டகவிலை 
புட்டம் 
புட்டா 
புட்டில் 
புடவை 
புடவைக் குஞ்சம் 


தமிழர் ஆடைகள் 
பிய்தல் , பஞ்சு முதலியன பின்னப் . 
படுதல் 
போர்வை 
நாடா 
சிறு குழந்தை உடை 
பிரிதல் 
திரை 
சவத்தின்மேல் இடும் துணி 
நெசவுப் பாவைச் செய்மைச் செய்யும் 
கருவி , பில் 
சிறுதுணி 
கிழிசலைப் பொருத்துதல் 
கிழிக்கை 
கிழித்தல் 
உடுப்பில் இரட்டையாக இணைக்கப் 
பட்ட மார்புத்துணி 
துகில்வகை 
பீதாம்பரம் 
பொன்னாலான ஆடை , பட்டு 
பொன்னாடையுடையவன் 
கந்தை 
சட்டை அணியும் தன்மை 
ஆடையில் நீல நிறம் பற்றுதல் 
புகையூட்டிய ஆடை 
மெல்லாடை 
துகில் வகை 
பின்புறம் தொங்கும் ஆடைகொடுக்கு 
நெய்த ஆடையின் அளவுவகை 
சீலைவகை 
புடைவை 
சீலைவிற்போருக்கிடும் வரி வகை 
ஆடை 
ஆடையிற் செய்யப்பட்ட பூத்தொழில் 
விரற்கவசம் , உறை 
துணி , மகளிர் சேலை 
சீலையின் முன் தானைக் குஞ்சம் 


கலைச்சொல் அகராதி 


279 


புடவை களைதல் 
புடவை கொடை 


புடவை போடுதல் 
புடவை யெழுதல் 
புடித்தலை 
புடைவை 
புத்தகம் 
புதுக்கோடி 


அசுத்தச் சீலையை நீக்குதல் 
மணமகன் மணமகளுக்குப் புடைவை 
கொடுப்பதாகிய விவாக வகை 
கோடி போடுதல் 
சீலையில் அச்சடித்தல் 
நூல் நூற்கும் றாட்டின் பகுதி 
ஆடை 
சித்திரப்படாம் 
விதவைக்கு அளிக்கும் கோடிப் 
புடைவை 
போர்த்தல் 
பட்டுவகை 
வண்ணாத்தி 
பூத்தொழில் அமைந்த பட்டு வர்க்கம் 
ஒருவகைச் சீலை 
ஆடையில் புளியிலை போன்ற கரை 


புதைத்தல் 
புலியூர்ப்பட்டு 
புலைத்தி 
புள்ளிப்பட்டு 
புளியங்கொட்டை 
புளியிலைக் கம்பி 


வகை 


பூங்கரைநீலம் 
பூங்கவணி 
பூங்காவி 
பூச்சட்டை 
பூச்சல்லா 


ஆடைவகை 
புடவை வகை 
துணியில் படியும் காவி நிறம் 
பூவினால் செய்த துணி 
பூத்தொழிலமைந்த மெல்லிய துணி 


வகை 


பூச்சுப் புடைவை 
பூச்சேலை 
பூச்சொக்கா 
பூச்சொக்காய் 


பூச்சி வெட்டு 
பூச்சு போடுதல் 
பூசாந்தரம் 
பூட்டு 
பூணூநூல் 
பூ நீலம் 
பூந்துகில் 
பூணூல் 


கஞ்சிப் பசையிட்ட புடைவை 
பூவேலை அமைந்த புடைவை 
பூ சொக்காய் 
பூவேலையுள்ள துணியிற் தைத்த 
சட்டை 
ஆடையில் பூச்சிகளால் ஏற்படும் துளை 
கஞ்சி போடுதல் 
சேலைவகை 
சிலுப்பை , நூல் அளவு 
பூணூல் 
அவுரிவகை 
பூவேலை செய்த ஆடை 
துவிசர் தரிக்கும் முப்புரிநூல் 


280 


தமிழர் ஆடைகள் 


பூரணம் 


பூப்பாவாடை 

தேவிக்கு பூவால் செய்து சாத்திய 

ஆடை 
பூம்பட்டு 

மெல்லியப்பட்டு 
பூம்போர்வை 

பூத்தொழிலையுடைய மேற்போர்வை 
பூவாடைப்பானை சுமங்கலிப் பிரார்த்தனையன்று 

பூவாடைக்காரிக்குச் சமர்ப்பிக்கும் 
சேலையை அடுத்த சுமங்கலிப் 
பிரார்த்தனைவரைச் சேமித்து 

வைக்கும் பானை 
பூர்னீஸ் 

கம்பளிப் போர்வை 

ஆடையின் குறுக்கிழை 
பூளைப்பஞ்சு 

பஞ்சுவகை 
பூளைப்பூ 

பூளைப்பஞ்சு , பூவைப்பூவாம் பிறவி 
பெங்களூர்த் தலைப்பு மகளிர் சீலைகளின் முன்றானை வகை 
பெண்ணுடை 

பெண்டிர்க்குரிய ஆடை 
பெரிய திருப்பாவாடை 

கடவுட்குப் படைக்கும் பெரிய 

நிவேதனம் 
பெருவண்ணான் 

வண்ணார சாதிவகை 
பேட்டா 

தலைப்பாகை 
பேடகம் 

துகில் வகை 
பேடிகை 

உறை 
பேழி 

புடைவை 
பைஜாமா 

முழுச்சட்டை 
பொங்கலாடுதல் 

பஞ்சுபோலப் பரவி எழுதல் 
பொட்டணம் 

ஒத்தடமிடும் சீனலப்பந்து 
பொட்டரித்தல் 

ஆடையைப் பூச்சி யரித்தல் 
பொத்தகம் 

இந்திரப் படாம் 
பொத்தான் 

சட்டையை உடலில் இட்டு மூடுவதற்கு 

உதவும் பொருள் 
பொத்தி 
பொத்தித் தோலத்தி நார்மடி 
பொத்துதல் 

தைத்து மூட்டுதல் 
பொந்து கட்டுதல் இழைகள் அதிகமாக வர அமைத்தல் 
பொதர வண்ணான் வண்ணான் 
பொதைரையன் 

வண்ணான் 
பொது பொதெனல் ஆடை முதலியன அழுத்தமின்மைக் 

குறிப்பு 


சீலை 


கலைச்சொல் அகராதி 


281 


பொந்தை 

சீலை போட்டை 
பொய்க்கோலம் 

இயற்கையுருவை மறைக்கும் வேஷம் 
பொற்சுண்ணம் 

அலங்காரமாக உடம்பில் அப்பிக் 

கொள்ளுதற்குரிய பொற்றூள் 
பொன்னத்துப் பெட்டி மனத்தில் தாலி கூறைகள் எடுத்துச் 

செல்லும் பெட்டி 
பொன்னாடை 

பீதாம்பரம் 
பொன்னுறு மாலை பொற்சரிகை கலந்து நெய்த கைத் 

துண்டுவகை 
பொன்னூல் 

பொற்பூணூல் 
பொன்னெழுத்து 

துகில்வகை 
போர்ப்பு 

போர்வை 
போர்வை 

மேனிமூடும் துணி , கவசம் , உறை 
போர்வைச் சீலை 

போர்வை 
மச்கட்டு 

மல்கட்டு , அரையில் ஆடையின் மேற் 

கட்டும் கட்டு 
மக்கம் 

நெய்வோர் தறி 
மக்மல் 

கனமாய் மெத்தென்று இருக்கும் 

பட்டுவகை 
மகினா சீலை 

சீலை வகை 
மகமல் 

மக்மல் 
மகர கண்டிகை 

சீலை வகை 
மகரீசன் 

வண்ணான் 
மகிழம்பூ 

புடைவை வகை 
மங்கலத்துகில் 

வெண்டுகில் 
மங்கலவணி 

மங்கலக் குறியாக அணியும் 

வெள்ளணி 
மசக்குதல் 

ஆடையைக் கஞ்சிப் பற்று நீங்கும்படி 

கசக்குதல் 
மசகரி 

திரை 
மசகாரி 

அமளித்திரை 
மஞ்சட்டிச் சேலை சேலைவகை 
மஞ்சட்பாவாடை கிராம தேவதைகளை வழிபடும்போது 

அணியும் மஞ்சணீரில் தோய்த்த 

புத்தாடை 
மஞ்சள் விசிறி 

சேலைவகை 


282 


தமிழர் ஆடைகள் 


மஞ்சள் வேஷ்டி 

மணமகள் முதலியோர் அணியும் 

மஞ்சணீரில் தோய்த்த ஆடை 
மட்டிக் கம்பி வேஷ்டி பொடிக் கம்பிக் கரையுள்ள முருட்டு 

வேஷ்டி 
மட்டிப்புடைவை முருட்டுச் சீலை 
மட்டித்தையல் 

தையல்வகை 
மடி 

ஆடை , தூய்மையாக உடுத்தும் 
மரவுரி , பட்டு , பருத்தி முதலியவற்றா 
லாகிய ஆடைவகை , பல துண்டுகள் 
கொண்ட ஆடைவகை , பை போன்ற 

முந்திச் செருக்கு 
மடிகட்டுதல் 

ஆசாரவஸ்திரம் தரித்தல் , ஆடையை 

உலர்த்தல் 
மடிச்சீலை 

மடியிற்கட்டிக் கொள்ளும் பணப்பை , 

மடிசீலை 
மடிசஞ்சி 

மடிவேஷ்டி வைத்தற்குரியதும் புல் 

அல்லது கம்பளியாலானதுமான பை 
மடிசாறு 

மடிதாறு 
மடிதாறு 

உடையின் பின் கச்சம் 
மடிப்பிச்சை 

இடுப்புத் துணியிலேற்கும் பிச்சை 
மடிப்புடைவை 

மடித்தனுடைய ஆடை , மகளிரின் 

ஆசாரச்சீலை 
மடிப்புத் தையல் 

மடித்துத் தைக்கும் தையல் 
மடிப்பெட்டி 

அரைமடியிற் கட்டிய பை 
மடிவை 

தழை 
மணிசீலை 

மருந்து புடமிடக் கலத்தின் மேற் 

சுற்றும் மண்ணூட்டிய துணி : 
மண்ணான் 

புதரவண்ணான் 
மணக்கோலம் 

கலியாணத்துக்குரிய அலங்காரம் 
மணவணி 

மணக்கோலம் 
மதனகாந்தச் சேலை 

புடைவை வகை 
மந்தமாருதம் 

சேலைவகை 
மந்தாரை 

புடைவை வகை 
மந்தி மூலைத்தலைவாகை ஓலையாற் செய்த தலைப்பா வகை 
மந்திரக் கூறை 

பூசைப்பட்டு 
மந்திரக் கோடி 

மந்திராசீர்வாதங்களோடு மணமகள் 
பெறும் கூறைப் புடைவை 


கலைச்சொல் அகராதி 


283 


மயிர்கட்கு 


மந்திர காளி 

செங்காவி தோய்த்த சன்னியாச 

வுடை 
மந்திர கஷாயம் 

மந்திரகாவி 
மந்தை 

சட்டையின் பின்பக்கத்து ஒட்டுத்துணி 
மயிர் ஒட்டியாணம் சணலால் செய்த துணிவகை 

தலைமயிர் முடிச்சு , தலைப்பாகை 
மயிர்க்கண் சேலை 

புடைவை வகை 
மயிர்க்கண்ணுருமால் மயிர்க்கண்ணுரு அமைந்த ஒருவகை 

தலைப்பாகைத் துணி 
மயிர்க்கண் காட்டுப்பத்தரிமகளிர் சீலைவகை 
மயிர்க்கழுத்துச் சீலை மகளிர் சீலைவகை 
மயிர்ச்சாலை 

மயிர்ப்படாம் 
மயிர்ச்சேணம் 

மயிரடைத்துச் செய்த மெத்தை 
மயிரகம் 

மயிர்ப்படாம் 
மயிலம் 

பருத்திவகை 
மரபுரி 

முனிவர் முதலியோர் ஆடையாகக் 

கொள்ளும் மரப்பட்டை வகை 
மருதந்துவர் 

பௌத்த பிட்சுக்களின் ஆடைகளைத் 

தோய்ப்பதற்குரிய ஒருவகைச் சாயம் 
மருப்புத் தாடி 

யானைத் தந்தத்தாற் செய்த 

விரற்கவசம் 
மல் 

ஒருவகைத் துகில் 
மல்மல் 

மல் 
மல் வேஷ்டி 

ஆண்மக்கள் உடுக்கும் வெள்ளை 

வேஷ்டிவகை 
மன்மதன்பாணம் 

சேலை கை 
மனோ ரஞ்சிதம் விசிறி சேலை வகை 
மஹதாபி 

பொன் வெள்ளிச் சரிகைகளால் 

செய்தசால்வை 
மஸ்லீன் 

ஒருவகை மெல்லிய ஆடை 
மாடி 

புடைவையின் விளிம்பு 
மாடிகை 

கவசம் 
மாடியம் 
மாம்பழக்கட்டு 

புடைவை யுடுக்கும் வகையுள் ஒன்று 
மாம்பழக் கொடுக்கு மாம்பழக் கட்டு 
மாம்பழம் 

புடைவை யுடுத்தும்போது செருகும் 
முடிப்பு 


மாடிகை 


234 


தமிழர் ஆடைகள் 


மார்க்கட்டு 

இரவிக்கை , மார்பின் குறுக்கே இடும் 

வேஷ்டிக் கட்டு 
மார்க்கவசம் 

மார்பிலணியும் கவசம் 
மார்த்தோல் 

மரமேறிகள் மார்பிலிடுந் தோல் 
மாராப்பு 

பெண்கள் தம் மார்பின் மேலிடும் 
சீலைப் பகுதி , முதுகுடன் இணைந்து 

மூட்டைக் கட்டும் கச்சை 
மாராப்புச் சீலை 

மாராப்பு 
மாற்று 

வண்ணான் வெளுத்த உருப்படி , 

மாற்றுப்புடவை 
மாற்றுக் கொடுத்தல் பிரசவம் முதலிய காலங்களில் 

மாற்றுடையாக கொடுக்கும் 

புடைவை 
மாற்றுப் புடவை மாற்றியுடுத்தும் சீலை 
மாற்று வஸ்திரம் 

மாற்றி உடுத்தும் ஆடை 
மாறாப்பு 

மார்யாப்பு , உத்தரியத்தை தோள் 

களில் மாறியிடுகை 
மாறுகம் 

சீலை 
மான்புள்ளிக் கண்டாங்கி சீலை வகை 
மான்புள்ளிச் சேலை சீலை வகை 
மானகவசன் 

மானத்தையே கவசமாகத் தரித்தோன் 
மானமூடுதல் 

உடை முதலியவற்றால் சரீரத்தை 

மறைத்து மானம் பேணு தல் 
மிளகறையன் 

புடைவை வகை 
மீக்கோள் 

மேலே போர்த்தல் , போர்வை 
மீப்போர்வை 

மேற்போர்வை 
முக்கட்டங்கி 

மகளிருடைய தலை மறைவுச் சீலை 
முக்காட்டுக் கூறை மணப்பெண்ணுக்குப் பெற்றோர் 

உதவும் தலைமறைவுச் சீலை , ஒருத்தி 
விதவையாகும் போது அவளது 

பெற்றோர் கொடுக்கும் சீலை 
முக்காட்டுச் சீலை முக்காட்டங்கி 
முக்காடு 

முட்டாக்கு , தலைமறைவுச்சீலை 
முகச்சாடு 

முக்காடு 
முகத்தீடு 

பிரேதத்தின் முகமூடிச் சீலை 
முகதலை 

மகளிரின் சீலை முந்தானை 


கலைச்சொல் அகராதி 


285 


முகதலைப்பு 
முகப்பு 
முகபடாம் 


முகமல் 
முகமூடி 
முகமூடி வஸ்திரம் 
முகவாசம் 
முகவாசை 
முட்டாக்கிடுதல் 
முட்டாக்கு 
முட்டுச்சீலை 
முட்டுப் பாந்தை 
முடிச்சாத்து 
முண்டாசு 
முண்டு 
முத்தங்கி 
முத்துத்தரியம் 
முத்துவண்ணச் சேலை 


முகதலை , மோதலை , செற்கு 
முகதலை 
யானையின் முகத்தில் இடும் 
அலங்காரத்துணி 
மகமல் 
பிணத்தின் முகத்தை மூடும் ஆடை 
முக்காட்டங்கி 
பிணத்தின் முகத்தை மூடும் ஆடை 
முகவாசம் 
முகத்தைப் போர்த்தல் 
தலைமூடு சீலை 
மாதவிடாயில் உடுக்கும் புடைவை 
முட்டுச்சீலை 
தலைப்பாகை 
தலைப்பாகை வகை 
சிறுவேஷ்டி 
முத்துச் சட்டை 
முத்தினால் அலங்கரித்த மேலாடை 
முற்காலத்து வழங்கிய புடைவை 


முத்துவர்ணச் சேலை 
முதுகுத் துணி 
முந்தாங்கி 


முந்தாணி 
முந்தானை 
முந்தி 
முப்புரிச் சவுக்கம் 
முப்புரி முண்டு 
முரிகம் 
முலைக்கச்சு 
முலைக்கட்டு 
முழந்தாட் கச்சு 
முறி 
முறிக்கலைச் சுருக்கு 


முத்துவண்ணச் சேலை 
முருட்டுச் சீலை 
நீளத்திற் கோடிட்ட மகளிர் 
சீலைவகை 
முந்தானை 
முன்றானை 
முன்றானை 
முப்பு நூலாமைந்த சிறிய ஆடை 
முப்புரிச் சவுக்கம் 
முரி , மயிர்ப்படாம் 
இரவிக்கை 
முலைக் கச்சு 
முழங்காலிற் கட்டும் கச்சை 
முருட்டுத் துணி 
துறவியின் முக்கோலிற் கட்டிய 
சிறு துண்டு 


286 


தமிழர் ஆடைகள் 


முறிச்சேலை 


நெசவில், உண்டை மறித்த சேலை , 
நேர்த்தியான வெண்ணிற புடவை 


வகை 


முறுக்கிழைச் சேலை 
முன்மடி 


முறுக்கு நூலாலான புடவை 
ஆடையின் மடியிற் செய்து கொள்ளும் 


பை 


முன்றானை 

சீலைத் தலைப்பு 
முன்றானைப் போடுதல் முன்றானை விரி 
முன்றானை விரித்தல் ஒருவனுக்கு மனைவியாக இருத்தல் 
முன்னிணைசு 

தலைமுண்டாசு வகை 
மூடாக்கு 

முகசாடு 
மூடு குப்பாயம் 

நீண்ட அங்கி , மேற்போர்வை 
மூடுசீலை 

போர்க்கும் ஆடை 
மூடு தார் 

மூடுசீலை 
மூடுதாறு 

பிரேதச் சீலை 
மூடுதிரை 

மூடுசிலை 
மூலக் கச்சம் 

மூலைக் கச்சம் 
மூலைக் கச்சம் 

பின் கச்சத்திலிருந்து ஆடை நுனி 

தொங்கும்படி உடை கட்டும் வகை 
மூளி முக்காடு 

மகளிர் தலையை மறைக்கும் துணி 
மெய்க்கவசம் 

உடலில் இடும் காப்புச் சட்டை 
மெய்ப்படாம் 

உடலை மூடும் போர்வை 
மெய்ப்பை 

சட்டை 
மெய்புகு கருவி 

கவசம் 
மெய்புதையரணம் மெய்புகு கருவி 
மெய்யாப்பு 

சட்டை 
மெய்யுறை 

மெய்க் கவசம் 
மெல்லணை 

சட்டை 
மெழுக்குத் துணி 

நீர் ஊறாமலிருப்பதற்காக மெழுகு 
பூசின துணி , நனையாதிருப்பதற்காக 

மேற்பூச்சிட்ட துணி 
மெழுகு சீலை 

மெழுக்குத் துணி 
மெழுகுத் துணி 

மெழுக்குத் துணி 
மேகவர்ணப் புடைவை 

மேகவர்ணம் , பலபடியாக நிறம் 
மாறும் புடைவை வகை , மேகவன்னப் 
பட்டு 


கலைச்சொல் அகராதி 


281 


மேகவர்ணச் சீலை 
மேசை விரிப்பு 
பேடம் 
மேடிக்கம்பு 
மேல் முந்தி 


மேல் வேஷ்டி 
மேலங்கி 
மேலாக்கு 
மேலாடை 
மேலாப்பு 
மேலுத்தரியம் 
மேழகம் 
மேற்கட்டு 
மேற்சாத்து 
மேற்றட்டு 


மேஜோடு 
மேஸ்திரி 
மைசூர்க்கட்டு 
மொட்டைக் குல்லா 
மொப்பு 


புடைவை வகை 
மேசைத் துப்பட்டி 
கவசம் 
நெசவுக் கருவியின் உறுப்பு வகை 
மேல் முந்தானை , உடுத்தும்போது 
மேற்புறமாக வரும் சீலையின் முகப்பு 
மேலாடை 
மேற்சட்டை 
மகளிர் மார்பின் மேலிடும் சீலை 
அங்கவஸ்திரம் 
மேல் விதானம் 
மேலாடை 
கவசம் 
அங்கவஸ்திரம் 
அங்கவஸ்திரம் 
உடுத்தியிருக்கும் சேலையின் 
வெளிச்சுற்று 
காலில் அணியும் உறைவகை 
தையற்காரன் 
தலைப்பாகை வகை 
தட்டை வடிவமான குல்லா வகை 
குட்டிப் பாலைக் குடியாதபடி 
ஆட்டின் மடுவில் சுற்றி வைக்கும் துணி 
வெண்ணிறமுள்ள சீலை வகை 
மூகதலை 
மேஜோடு 
இடுதிரை 
சைவ மடங்களில் 

முதலில் மந்திர 
மின்றிக் கொடுக்கும் காவியுடை 
ஸ்தல யாத்திரை செய்வோர் தரிக்கும் 
காவி வஸ்திரம் 
யோகிகள் தியானத்தில் அமர்ந்திருக் 
கும்போது முதுகையும் முழங்கால் 
களையும் சேர்த்து உதவும் கச்சை 
யோகப் பட்டம் 
இடதுதோள் மேலிருந்து குறுக்காக 
அணியும் மேலாடை 


மோடிப்புடவை 
மோதலை 


மோஜா 


யமளிகைப் புடவை 
யாத்திரா காஷாயம் 


யாத்திரைக் காவி 


யோகப்பட்டம் 


யோகபட்டம் 
யோக வேஷ்டி 


தமிழர் ஆடைகள் 


ரயில் விசிறி 
ரவிக்கை 
ரவைசல்லா 
ராட்டணம் 
ரெட்டைக் குலுக்கி 
ரெட்டை வாழைப்பூ 
ரெத்தினப்பள்ளி 
ருத்திரக் கண்டி 
ருமாலை 
ரேந்தா 
ரேந்தாத்தையர் 
ரேந்தை 
லங்கோடா 
லங்கோடு 


லுங்கி 


லேசு 
யவனிகை 
யாப்புறுத்தல் 
யானைக் கச்சை 
யானைப்பட்டம் 
வகம் 
வங்கச் சாதர் 
வங்காரக் கண்டி 
வங்கார விசிறி 
வச்சிரக்கபாய் 
வச்சிரகங்கடம் 
வச்சிராங்கி 


சேலை வகை 
பெண்கள் மார்பில் அணியும் சட்டை 
துணிவகை 
இராட்டினம் 
சேலைவகை 
சேலைவகை 
சேலைவகை 
சேலைவகை 
உருமால் 
சித்திர பின்னற்குரிய ஊசிவகை 
பூவேலைத் தையல் 
பூவேலைத் தையல் 
லங்கோடு 
சல்லடம் 
முகமதியர் அணியும் ஆடைவகை 
ஒருவகை அலங்காரப் பின்னற் துணி 
இடுதிரை 
ஆடைகட்டுதல் 
யானைக் கழுத்திலிடும் கயிறு 
யானையின் முகஆடை 
புடவை 
துகில் வகை 
ஒருவகைச் சேலை 
சேலைவகை 
வச்சிராங்கி 
உறுதியுள்ள சட்டை வகை 
உறுதியான கவசம் , வைரம் பதித்த 
கவசம் 
உடை , தலைப்பாகை 
தலைப்பா வகைகளுள் ஒன்று 
புடவை 
சிறுதுணி 
டுப்பைச் சுற்றியுடுக்கும் உடை 
மேலாடை 
மேலாடை 
மேலாடை 
துகில் வகை 


வசனம் 
வட்டத் தலைப்பா 
வட்டம் 
வட்டு 
வட்டுடை 
வடகப் போர்வை 
வடகம் 
வடக மீக்கோள் 
வண்லடை 


கலைச்சொல் அகராதி 


289 


வண்ணம் கொளூஉதல் 
வண்ணாத்தி யுடுப்பு 
வண்ணார்ப் பாறை 


வண்ண மூட்டுதல் 
வண்ணாத்தி கொடுக்கும் துணி 
வண்ணார்க்கு விதித்த ஒருவகை வரி 


வகை 


வண்ணான் 
வண்ணானழுக்கு 


துணி வெளுப்பவன் 
வண்ணானிடம் வெளுக்கச் சேரும் 
அழுக்காடை 
ஆடை 
ஆடையின் அருகு 


கச்சு 


வத்திரம் 
வத்திராஞ்சலம் 
வம்பு 
வயிரக் குப்பாயம் 
வயிரம் 
வயிரியம் 


வரணம் 


உறுதியான கவசம் 
மயிர்ப்படாம் 
மயிர்ச்சீலை 
சட்டை 
முரட்டு நூற்சீலை 
பூணூல் போல இடத்தோளின் மேலி 
ருந்து அணியும் ஆடை 
மரவுரியாடை 


வராடி 
வல்லவாட்டு 


துணி 


வாகனம் 


சீலை 


வற்கலை 
வஸ்திரம் 
வாகனப் புடவை 
வாகனம் 
வாசம் 
வாசனம் 
வாசல்வரி 
வாதனம் 
வாய்க் கட்டுதல் 
வாய்புதைத்தல் 
வார் 


ஆடை 
புடைவை 
வரிவகை 


சீலை 


வாரணம் 
வாலம் 
வாலிது 
வாளியோடுதல் 
விசிகை 
விசித்தல் 
விசிறி 


மரியாதை குறிப்பாக வாயை மூடுதல் 
சீலையால் வாய்புதைத்தல் 
முலைக் கச்சு 
சட்டை 
கந்தைதுணி 
சுத்தமான , சலவை செய்த ஆடை 
பாவாடுதலில் ஒரு செய்கை 
முலைக் கச்சு 
இறுகக் கட்டுதல் 
வர்ணக்கோடுகள் உள்ள சீலைவகை 


290 


தமிழர் ஆடைகள் 


விசிறி மடிப்பு 


விசைக்கம்பு 
விடங்கம் 
விதானம் 
விரற்சாடு 
விரற்புட்டில் 
விரி 
விரிபம் 
விரிப்பு 
வில் 
வில்லுறுதி 
வில்லூதி 
வில்லூதிப்பட்டு 
விலோ தனம் 


விழுது 


விழுதுக் கயிறு 
வில்வெட்டு 
விலங்கு இழை 
விற்புட்டில் 
வீதிவர்ணச் சேலை 
வீதி வர்ணம் 
வீரவாளிச் சேலை 
வீரவாளிப்பட்டு 
வெட்டிப் புடவை 
வெட்டுச் சட்டை 
வெண்டி 
வெண்டுகில் 
வெண்பட்டு 
வெண்பூம்பட்டு 
வெண்பொத்தி 
வெல்வெட்டு 
வெள்ளணி 
வெற்றறுவை 
வெள்ளாவி 


பெருத்த அங்கவஸ்திரத்தில் விசிறி 
போல் ஒன்றின் மேல் ஒன்று அமையும் 
மடிப்பு 
நெய்வோர் கருவிகளுள் ஒன்று 
கொடி 
மேற்கட்டி 
விரலுறை 
விரற்சரடு 
திரை 
சிறுது கில் 
விரிக்கை , கம்பளம் 
பஞ்சு அடிக்கும் கருவி 
வில்லுறுதிப் பட்டு 
வில்லுறுதிப் பட்டு 
ஒருவகை சகலாத்து 
பெருங்கொடி 
தறியின் பகுதி 
நெசவுக் கயிறு வகை 
வில்லுதிப்பட்டு 
மயிர் , பட்டு போன்ற இழைகள் 
விரலுறை 
ஒருவகைப் புடைவை 
வர்ணச் சேலை 
வீரவாளிப் பட்டு 
அச்சுவேலையுள்ள பட்டுச் சேலை 
பழைய வரிவகை 
பெண்களணியும் ஒருவகை அங்கி 
ஆடைநெய்யும் பாவகை 
வெள்ளைத் துணி 
வெள்ளை நிறப் பட்டு 
வெண்பட்டாடை வகை 
துகில்வகை 
பளபளப்புள்ள துணிவகை 
வெண்மை நிறமுள்ள ஆடை 
வெள்ளை வஸ்திரம் 
ஆடையை வெளுக்க உதவும் நீராவி 


கலைச்சொல் அகராதி 


2911 


வெள்ளை 
வெள்ளை கட்டுதல் 
வெள்ளைச் சீலை 
வெள்ளைச் சீலைக்குத் 
தடுக்கிடுதல் 
வெள்ளையாடை 
வெள்ளையெடுத்தல் 


வெளுப்பு 
வெள்ளாடை யுடுத்தல் 
வெள்ளைத் துணி 
பணக்காரர்க்குச் செய்யும் உபசாரம் 


வெள்ளை விரித்தல் 


வெள்ளை வீசுதல் 


விதவைகள் உடுக்கும் புடைவை 
பாடையுடன் மேற்கட்டி யெடுத்தல் 
வெளுக்கத் துணி எடுத்தல் 
பெரியோரை வரவேற்க தரையில் 
வெள்ளாடை விரித்தல் 
வெள்ளாடை விரித்து அடையாளம் 
காட்டுதல் 
வெண்ணிற ஆடை 
புடவைக் குஞ்சம் 
வெண்மை நிற ஆடை 
உடையை மூடிக்கொள்ளும் ஆடை 
திரைச்சீலை 
வெண்மையாதல் 
தலைப்பாகை 


வெள்ளை வேட்டி 
வெள்ளொலியல் 
வெளிது 
வெளியாடை 
வெளியாடை 
வெளுத்தல் 
வேட்டகம் 
வேடம் 
வேட்டி 


உடை 


வேதகாரன் 
வேதங்கம் . 
வேதகம் 
வேர்க்குச்சு 
வேஷ்டாடை 
வேஷ்டி 
வைகட்சம் 
வைகுண்டச்சல்லா 


4 முழம் , 8 முழம் , 9 முழம் துணி , 
ஆடவர் ஆடை 
நெய்வோன் 
துகில்வகை 
சிறுதுகில் 
நெய்வோர் கருவி 
பஞ்சகச்சம் - 
ஆடவர் அணியும் ஆடை 
உத்தரீயம் - 
பிரேதத்தை மூடும் சீலை , வெலவெலப் 
பான சேலை வகை 
சேலை வகை . 
தார் சுற்றும் றாட்டு , பாவோடும் 
றாட்டு 
சேலை வகை 
உயர்ந்த புடைவை வகை 


வைசூரிய பப்பளி 
றாட்டு 


ஜகமோகன் விசிறி 
ஐண்டிப் புடைவை 


20 


292 


தமிழர் ஆடைகள் 


ஜம்பர் 

இரவிக்கை 
ஜல்லாலி 

சல்லாலி 
ஜலபவித்திரம் 

கோயில் மூர்த்திக்கு அணியும் ஆடை 
ஜவளி 

துணிவகைகள் 
ஜிப்பா 

மேலங்கி வகை 
ஸுர்யப்டம் 

சூர்யகாந்தி பட்டு 
ஹைக்கோர்ட்டுப் பப்பளி சேலைவகை 
க்ஷெளமம் 

வெண்பட்டு 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


அப்பா எனக்குத் துப்பட்டி என்கிறான் பிள்ளை ; 
அதற்கு அப்பன் கைகால் பட்டுக் கிழியப் போகிறது . 
மடித்துப் பெட்டியிலே வை என்கிறான் . 
அக்காடு வெட்டிப் பருத்தி விதைத்தால் , 
அப்பா சிற்றாடை என்கிறதாம் பெண் 
அட்டமத்துச் சனி பிடித்தது , பிட்டத்துத் துணியையும் 
உரிந்து கொண்டது 
அணியத்திலே கிழிஞ்சாலும் கிழிஞ்சுது , அமரத்திலே 
கிழிஞ்சாலும் கிழிஞ்சுது 
அணியெல்லாம் ஆடையின் பின் 
அத்தான் செத்தால் மயிராச்சு 
கம்பளி மெத்தை நமக்காச்சு 
அப்பச்சி கோவணத்தைப் பருந்து கொண்டோடுகிறது 
பிள்ளை வீராவளிப் பட்டுக்கு அழுகிறது 
அம்பாணி தைத்தது போலப் பேசுகிறான் 
அம்மண தேசத்தில் கோவணங் கட்டினவன் 
பைத்தியக்காரன் 
அம்மா கெட்ட கேட்டுக்கு முக்காடு ஒன்றா ? 
அம்முக்கள்ளி ஆடையைத் தின்றால் வெண்ணெய் உண்டா ? 
அம்மையார் எப்பொழுது சாவார் , கம்பளி எப்பொழுது நமக்கு 
மிச்சமாகும் 
அம்மையார்க்கு என்ன துக்கம் ; கந்தை துக்கம் 
அம்மையார் நூற்கிற நூலுக்கும் ; பேரன் 
அரைஞாண் கயற்றுக்கும் சரி 
அரைச்சீலை கட்டக் கைக்கு உபசாரமா ? 
அரைஞாண் கயிறும் தாய் சீலையுமாய் 
விடுகிறவளும் பெண்சாதி 


294 


தமிழர் ஆடைகள் 


அவளுக்கென்ன மகராசி முப்பாகம் புட.வை கட்டுகிறாள் 
அறுபது நாளைக்கு எழுபது கந்தை 
அனற்றை இல்லா ஊரிலே வண்ணாரிருந்து கெட்டார்கள் 
அன்றுமில்லை தையல் , இன்றுமில்லை பொத்தல் 
அன்றைக் காடை இன்றைக்குக் கொடை 
என்றைக்கு விடியும் இடையன் தரித்திரம் 
அன்னம் மிகக் கொள்வானும் ஆடை 
அழுக்கு ஆவானும் பதர் 
ஆடிக்காற்றிலே அம்மி பறக்கச்சே 
இலவம் பஞ்சுக்கு எங்கே கதி ? 
ஆடிக் காற்றிலே இலவம் பஞ்சு பறந்தது போல் 
ஆடை இல்லாதவன் அரைமனிதன் 
ஆடை உடையான் அவைக்கஞ்சான் 
ஆடையால் அரைமனிதனும் முழு மனிதனாவான் 
ஆடையால் மனிதனை அளவிடாதே 
ஆணையும் வேண்டாம் , சத்தியமும் வேண்டாம் 
துணியைப் போட்டுத் தாண்டு 
ஆண்டி கிடப்பான் மடத்திலே , அவன் 
சோளி கிடக்கும் தெருவிலே 
ஆத்தாள் அம்மணம் அன்றாடம் கோதானம் 
ஆத்தாள் அம்மணம் கும்பகோணத்தில் கோதானம் 
ஆயிரம் உடையார் அமர்ந்திருப்பார் , கந்தை 
பொறுக்கி தொந்தோம் என்று கூத்தாடுவான் 
ஆள் பாதி ஆடை பாதி 
ஆனைக்கு கோவணம் கட்டினாற்போல 
இயற்கை வாசனையோ செயற்கை வாசனையோ 
இரத்தினத்தைச் சேர்ந்த இழைபோல 
இரவல் சேலையை நம்பி இடுப்புக் கந்தையை 
எறிந்தாளாம் 
இரவல் துணியாம் , இரவல் துட்டாம் , இழுத்துக் கொட்டு 
மேளத்தை , இறுகக் கட்டு தாலியை 
இழை ஆயிரம் பொன் பெற்ற இந்திர வர்ணப் பட்டு 
ஈரச்சீலையைப் போட்டு கழுத்து அறுப்பான் 
உடாப்புடைவை பூச்சிக்கு இரை 
உடுக்காத புடைவையைச் செல்லு அரிக்கும் 
உடுத்த சீலை ( புடைவை ) பாம்பாய்க் கடித்தது போல 
உடுத்துக் கெட்டான் துலுக்கன் , தின்று 
கெட்டான் மாத்துவன் 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


295 


உடுத்துக் கெட்டான் வெள்ளைக்காரன் 
உண்டு கெட்டான் சோனகன் 
புதைத்துக் கெட்டான் தமிழன் 
உடுப்பது பீறலாடை , நடப்பது தந்தக் குறடாம் 
உடுப்பு வேண்டாம் கையைவிடு 
உடையவன் இல்லாச் சேலை ஒருமுழம் கட்டை 
உண்ணாமல் ஒன்பது வீடுபோகலாம் , 
உடுக்காமல் ஒருவீடும் போகல் ஆகாது 
உண்ணாமல் ஊரெல்லாம் திரியலாம் , 
உடுக்காமல் ஒருவீட்டுக்கும் போகலாகாது 
உண்பது நாழி , உடுப்பது நான்கு முழம் , எண்பது 
கோடி நினைந்தெண்ணும் மனம் 
உரலிலே துணி கட்டியிருந்தாலும் 
உரிந்து பார்க்கவேண்டுமென்கிறான் 
ஊசி ஒருமுழம் துணியையாவது கொடுக்கும் 
உற்றார் அது தானும் என்மர்கள் ( என்ன கொடுப்பார் ) 
ஊரார் வீட்டுக் கலியாணமே , ஏன் அவிழ்ந்தாய் 
கோவணமே ? 
ஊரிலே கலியாணம் மாரிலே சந்தனம் 
ஊரிலே எளியோரை வண்ணான் அறிவான் 
சாதிப்பொன் பூண்டாரைத் தட்டான் அறிவான் 
எக்குப் புடைவை சோர்ந்தால் கைக்குண்டோ உபசாரம் 
எடுக்கிறது எருது மாட்டுச் சுமை , ( தம்பி ) 
படுக்கிறது பஞ்சணைமெத்தை 
எல்லா ஓட்டும் குல்லாவிலே 
எல்லாத் தட்டொட்டும் என் குல்லாவுக்குள்ளே இருக்கிறது 
எல்லாரும் கூடி எனக்கு குல்லா போட்டார்கள் 
எல்லாரும் கூடிக் குல்லாவைத் தந்தார்கள் 
எழுத்து அறிந்த வண்ணான் , குறித்து எறிந்தான் ஓலை 
எழுத்துக்குப் பால்மாறின கணக்கனும் 
உடுக்கைக்குப் பால்மாறின தாசியும் 
வருத்தம் அடைவார்கள் 
ஏகாலி கோபம் துணிக்குச் சேதம் 
கட்டை விளக்கு மாற்றுக்கு ( துடைப்பத்துக்குப் 
பட்டுக் குச்சு (குஞ்சம் ) கட்டினாற் போல 
கதிர் நூல் குறைந்தாலும் கள்ளச்சி 
கழுத்து நூல் குறையாது 
கதிர்போலிளைத்துக் குதிர்போல் பருப்பது 
கந்தை ஆனாலும் கசக்கிக் கட்டு 
கூழ் ஆனாலும் குளித்துக் குடி 


296 


தமிழர் ஆடைகள் 


கந்தையை அவிழ்த்தால் குட்டி வெளிச்சம் தெரியும் 
கந்தையை அவிழ்த்தால் சிந்தை கலங்கும் 
கந்தையைக் கட்டி வெளியே வந்தால் கண்ணாட்டி 
வெள்ளையைக் கட்டி வெளியேவந்தால் வெள்ளாட்டி 
கம்பளி மூட்டையென்று கரடி மூட்டையை அவிழ்த்தானாம் 
கம்பளிமேல் பிசின் 
கம்பளியிலே சோற்றைப் போட்டு மயிர் மயிர் என்கிறதா ? 
கம்பளியில் ஒட்டின கூழைப்போல 
கம்பளி விற்ற பணத்துக்கு மயிர் முளைத்திருக்கிறதா ? 
கம்பன் வீட்டுக் கட்டுத்தறியும் கவிபாடும் 
கம்மாளன் துணி வாங்கினால் கால்மயிர் தெரிய வாங்குவான் , 
அதை சலவைக்குப் போடும்போது அடுப்பிலே போட்டாலும் 


வேகாது 


கரடி கையில் உதைபட்டவனுக்குக் கம்பளிக்காரனைக்கண்டால் 
பயம் 
கலகக் கந்தை கட்டிக் கொண்டு காணப் போனாளாம் 
இரு கலக்கந்தை கட்டிக் கொண்டு எதிரே வந்தாளாம் 
காசுக்கு ஒரு புடவை ( சேலை ) விற்றாலும் 
நாயின் சூத்து அம்மணம் 
காஞ்சிபுரம் சென்றால் காலாட்டிப் பிழைக்கலாம் 
காய்ச்சின கஞ்சி வார்க்க ஆளில்லாமற் போனாலும் 
கச்சை கட்ட ஆளிருக்கிறது 
காலில் கட்டினால் விருது , குப்பையில் கிடந்தால் துணி 
கால் அளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம் , 
நூல் அளவே ஆகுமாம் நூற்சீலை 
காவியுடுத்தவர் எல்லாம் விவேகானந்தரா ? 
காற்றுக்கா மழைக்கா , போர்த்துக்க ( போர்த்துக்கொள்ள ) த் 
துணிக்கா ? 
கிழிந்த சீலை காசுக்கு இரண்டு 
குடியிற் பெண்ணின் வயிறு எரிய , 
கொடியிற் சேலை நின்று எரியும் 
குமரிக்கு ஒரு பிள்ளை , கோடிக்கு ஒரு வெள்ளை 
பாலைக் குடித்தாலும் பட்டைக் கட்டினாலும் 
பட்டணத்துப் பெண்கள் பறக்கை ( தட்டுவாணி ) 
கூழ் ஆனாலும் குளித்துக் குடி , கந்தை ஆனாலும் 
கசக்கிக் கட்டு ( உடு ) 
கெட்டாலும் செட்டி செட்டியே 
கிழிந்தாலும் பட்டு பட்டே 
கையால் ஆகாத சிறுக்கி வர்ணப் புடைவைக்கு 
ஆசைப்பட்டாளம் 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


297 


கொட்டை நூற்றுக் கப்பல் மூழ்கியக் கடன் தீர்க்க முடியுமா 
கோடிப் புடைவையைக் கட்டிக்கொண்ட தைரியம் குச்சை 
கொளுத்திக் கொண்டாளாம் 
கோவணத்தில் ஒரு காசு இருந்தால் கோழி கூப்பிட 
( கூவ ) ஒருபாட்டு வரும் 
கோழியின் காலில் கச்சையைக் கட்டினாலும் 
குப்பையைச் சீக்கும் 
சகதியில் கல்லை விட்டெறிந்தால் தன் துணி என்றும் 
அசலார் துணி என்றும் பாராது 
சந்நியாசி கோவணம் கட்டினது போல 
சந்நியாசி கோவணத்துக்குக் கிச்சித்துச் 
சமுகாரம் மேலிட்டதுபோல் 
சமண சந்நியாசிக்கும் வண்ணானுக்கும் சம்பந்தமென்ன ? 
சமண நகரத்தில் தூசொலிக்கும் வண்ணானுக்குண்டோ வழக்கு ? 
சயினன் கைச்சீலைப் பேன்போல 
சாணிச் சட்டி வைக்கிற இடத்தில் சாணிச் சட்டி வைக்கவேண்டும் 
சரிகைச் சட்டி வைக்கிற இடத்தில் சரிகைச்சட்டி வைக்கவேண்டும் 
சிரித்தாயோ , சேலை அவிழ்த்தாயோ ? 
சிரிப்பாணிக் கூத்துச் சிரிப்பாய் சிரித்துச் 
சீலைப்பேன் குத்துகிறது 
சிறுபிள்ளை கட்டின சிற்றாடைபோல 
சிறுபெண் கட்டின சிற்றாடையா ? 
சிறுபோது படியாத கல்வி அழுக்குச் சேலையில் 
சாயம் ஏற்றினது போல் 
சிற்றப்பன் வீட்டுக்குப் போய் சிற்றாடை 
வாங்கி வரலாம் 
சீரங்கத்துக்குப் போகிறவன் ஏரியை 
மாராப்புப் போட்டது போவ 
சீரங்கத்துக்குப் போகிறவன் வழியிலே 
பாரியைப் பறி கொடுத்ததுபோல் 
சீலைப்பாய் ஈழம்போய்ச் சீனி சர்க்கரை கட்டுமா ? 
சுமந்த தலையும் சும்மாடுமாய் திரிகிறது 
சுமந்தவன் தலையிலே சும்மாடு ( பத்து ) 
சும்மாட்டுக்கும் சும்மா இருப்பவனுக்கும் என்ன தெரியும் ? 
சுவர்க்கத்திற்கு போகிறபொழுது கக்கத்திலே ராட்டினமா ? 
சுற்றத் துணியும் இல்லை நக்கத் தவிடும் இல்லை 
சூத்திலே கட்டத் துணியில்லை 
கூத்தியார் இரண்டு 
சூத்து துணியை நம்புகிறதில்லை 


298 


தமிழர் ஆடைகள் 


சூத்துப் புடவையை விட்டால் மாத்துப் 
( மாற்று ) புடைவை இல்லை 
சூத்தை வழித்து முக்காடு போட்டாற்போல 
செட்டி கெட்டால் பட்டு உடுப்பான் 
செட்டி பணத்தைக் குறைத்தான் ; 
சேணியன் நூலைக் குறைத்தான் 
செந்தணலை முந்தானை ( முன்றானை ) யில் முடியலாமா ? 
செருப்பால் அடித்துப் பட்டுப் புடைவை 
( குதிரைக் கொடை ) கொடுத்தாற்போல 
செல்லப் பிள்ளை சீலை உடுத்ததாம் 
பிள்ளைபெறு மட்டும் 
சோறும் சீலையும் கேளாமலிருந்தால் 
சொந்தப் பிள்ளையைப் போல வளர்த்துக் கொள்கிறேன் 
சோறும் துணியும் தவிர மற்றதுக்கெல்லாம் குறைவில்லை 
தகப்பனுக்கு ஒட்டுக் கோவணமாம் , மகன் 
எழுத்துப் போட்டது வேண்டுமென்கிறான் 
தகப்பனுக்கு கட்டக் கோவணம் இல்லை , மகன் 
தஞ்சாவூர்மட்டும் நடைப்பாவாடை போடச் சொன்னானாம் 
தட்டாரச் சித்து தரையிலே 
வண்ணாரச் சித்துக்கு வகையில்லை 
தட்டாரச் சித்து தறிச்சித்து , வண்ணாரச் சித்துக்கு வராது 
தன் காரியம் என்றால் தன் சீலையும் பதைக்கும் 
தன் சோறு தின்னு தன்புடைவை கட்டி 
வீண்சொல் கேட்க விதியா ? 
தாயைப் போல் மகள் நூலைப்போல் சேலை 
தாய்ச்சீலைக்குச் சாண் துணியில்லை 
தலைக்குமேலே சரிகை மேற்கட்டி 
தாலிப்பறி , சீலைப்பறியா? 
திகம்பர சந்நியாசிக்கு வண்ணான் உறவு ஏன் ? 
துக்குணிச் சிறுக்கிக்கு முக்கலக் கந்தை 
துப்பட்டியிற் கிழிந்த கோவணந்தானே 
துரோபதையைத் துகில் ( துணி ) உரிந்தது போல 
துவைத்துத் தோள்மேற் போட்டுக் கொண்டான் 
நாழி நெல்லுக்கு ஒரு புடவை விற்றாலும் 
நாய்க்கு நிருவாணம் போகுமா ? 
நான் படும்பாடு பஞ்சு தான் படுமோ ? 
நிருவாண தேசத்தில் நீர்ச் சீலை 
கட்டினவன் பைத்தியக்காரன் 
நூலுக்கு ஏற்ற சரடு 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


299 


நூற்க வேண்டுமானால் வெண்ணெய்க் கட்டிபோல் நூற்கலாம் 
நூற்றுப் பத்தாயிரம் பொன்பெறினும் நூற்சீலை 
நாற்றிங்கள் நாளுக்குள் நைந்துவிடும் 
நெருப்பு சிறிது என்று முந்தானையில் முடியலாமா ? 
பச்சை கொடுத்தால் பாவம் தீரும் 
வெள்ளை கொடுத்தால் வினைதீரும் 
பஞ்சும் நெருப்பும் போல் 
பட்டிக்காட்டுக்குச் சிவப்புத் துப்பட்டி பீதாம்பரம் 
பட்டுக் கத்தரித்தது போலப் பேசவேண்டும் 
பட்டுக் கத்தரித்தாற்போல் 
பட்டுக்கு அழுவார் பணிக்கு அழுவார் வையகத்தில் 
பாக்குக்கு அழுத பாரதத்தைக் கண்டதில்லை 
பட்டுக்குத் தீட்டு இல்லை 
பட்டு நூலுக்குள்ள சிக்கெல்லாம் இருக்கிறது 
பட்டு நூல் தலைகெட்டாற்போல் 
பட்டுப்புடைவை இரவல் கொடுத்ததுமல்லாமல் 
பாயும் தூக்கிக்கொண்டு அலைய வேண்டியாச்சுது 
பட்டுப் புடைவை இரவல் கொடுத்து மணை 
எடுத்துக் கொண்டு திரிவதுபோல 
பட்டுப் புடைவையில் ஊசித் தட்டுருவிப் 
பாய்ந்தாற்போல 
பட்டு மக்கினாலும் பெட்டியிலே 
பட்டும் பட்டாடையும் பெட்டியிலிருக்கும் 
காற்காசுக் கந்தை ஓடி உலாவும் 
பருத்திக் கடையிலே நாய்க்குப் பணி என்ன ? 
பருத்திக்கு உழும் முன்னே தம்பிக்கு எட்டு முழம் 
பருத்தி பட்ட பாடெல்லாம் படுகிறது 
பருத்தி புடைவையாய்க் காய்த்தது போல 
பருத்திப் பொதிக்கு ஒரு நெருப்புப் பொறிபோல 
பாட்டி நூற்கற நூலுக்கும் பேரன் கட்டுகிற 
அண்ணாக கயிற்று ( அரைஞான் ) க்கும் சரி 
பிய்ந்த ( கிழிந்த ) சீலையும் பேச்சுகற்ற வாயும் 
சும்மா இரா 
பிய்ப்பானேன் தைப்பானேன் 
பிள்ளை பிறந்த ஊருக்குப் புடைவை வேணுமா ? 
பிறந்த ஊருக்கு புடைவை வேணுமா ? 
பீறின புடைவை பெருநாள் இராது 
பீற்றற் பட்டைக்கு அறுதற்கொடி 
புதுப் புடைவையிலே பொறிப்பட்டாற் போல 


300 


தமிழர் ஆடைகள் 


பெருங்காற்றில் பூளைப் பஞ்சு ( இலவம்பஞ்சு ) 
பறக்கிறது போல 
பேச்சுப் பேசும்போதே , பீச்சிப் புடைவையில் 
கட்டிக் கொள்கிறான் 
பொட்டி ( பெட்டி ) முறித்த பயலுக்குச் 
சட்டையும் தலைப்பாகையும் பார் 
பொல்லாத காலத்துக்குப் புடைவையும் பாம்பாகும் 
பொன் அகப்பட்டால் , பொன் முடியத் 
துணி அகப்படாதா ? 
பொன்னையும் புடைவையும் நீக்கிடில் 
பெண் மலக் கூடு 
போக்கற்றாள் நீக்கற்றாள் , பொழுது விடிந்து 
கந்தை அற்றாள் 
மச்சான் செத்தால் மயிர்போச்சு , 
கம்பளி எனக்கு ஆச்சு 
மறைத்துக் கட்ட மாற்றுப் புடைவை யில்லை 
மாப்பிள்ளை சொந்தம் துப்பட்டி இரவல் 
மாமியார் உடை குலைந்தால் ( துணி அவிழ்ந்தால் ) 
வாயாலும் சொல்லக் கூடாது , கையாலும் காட்டக் கூடாது 
மாவு போச்சுது , மாவு கட்டின துணியும் போச்சுது , 
இனி என்ன உறவு ? 
முக்காட்டின் கீழே கை காட்டுகிறது 
முக்காட்டுக்குள்ளே கைக்காட்டா ? 
முக்காட்டுக்குள்ளே சமுதாடா ? 
முக்காட்டுக்குள்ளே மூடு மந்திரமா ? 
முட்ட நனைந்தவனுக்கு முக்காடு என்ன ? 
முந்தானை இருக்கிறது , நாலு வீடு இருக்கிறது 
முள்ளுக்குமேல் சீலை போட்டால் , மெள்ள மெள்ள 
வாங்கவேண்டும் 
மூடு முக்காட்டுக்குள்ளே போகிறவள் தான் 
ஓடி ஓடி மாப்பிள்ளை கொள்ளுகிறது 
மூன்று முழமும் ஒருசுற்று 
முப்பது முழமும் ஒருசுற்று 
மெத்தை நேர்த்தி தலையணை பீற்றல் 
மோச நாசம் கம்பளிவேடம் 
வண்ணானிடத்துத் துணியைப் போட்டுக் 
கொக்கின் பின்னே அலைந்தாற் போல 
வண்ணானுக்கு உழைத்த கழுதையும் 
வாணியனுக்கு உழைத்த காளையும் சரி 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


301 


வண்ணானுக்குப் போனான் , வண்ணாத்திக்கு வந்தான் 
வண்ணானுக்கும் நிர்வாணிக்கும் உறவென்ன ? 
விடிந்ததும் பெண்ணுக்கு முக்காடோ ? 
விட்டுச் சொன்னால் கட்டு ( குட்டு ) க் குலையும் 
விரித்துடுத்தினால் அழுக்குப்படும் 
வெள்ளைப் பாவாடை விரித்தாற்போல 
வேண்டுமென்று நூற்றால் வெண்ணெயையும் நூற்றிடலாம் 


குடும்பப் பழமொழிகள் 


.சீனா 


வாழ்க்கை 

உணவுக்காகவும் உடைக்காகவுமே நாம் இரண்டு கால்களா 
லும் ஓடித் திரிகிறோம் . 
பெண்கள் 

அழகான பெண்ணும் நீண்ட கிழிசலுள்ள அங்கியும் எந்த 
ஆணியிலும் மாட்டிக் கொள்ளும் . 

-இங்கிலாந்து 
செல்லமாக வளர்ந்த பெண் நூல் நூற்க மாட்டாள் . 

- பல்கேரியா 


ஒரு பெண்ணின் பாவு ஒன்பது பெண்களின் ஊடு . 

-எஸ்டோனியா 
நன்றாக 

உடையணியும் ஒரு பெண் தன் கணவன் வேறு 
பெண்ணை நாடாமல் காத்துக் கொள்ள முடியும் . .ஸ்பெயின் 
ஊசியில்லாத பெண் நகமில்லாத பூனை . 

- எஸ்டோனியா 
காதல் 

பஞ்சை நேசிப்பது போல் என்னை நேசி ; நூல் அதிக 
மென்மையாகும் பொழுது அதிகப் பஞ்சைவிட்டும் , நூல் அறுந்த 
வுடன் ஒட்டியும் ஆதரவு காட்டுவது போல என்னை வைத்துக் 
கொள்ளவும் . 

-ஆப்பிரிக்கா 
பெண் பார்த்தல் 

கரையைப் பார்த்துச் சீலை எடு , தாயைப் பார்த்து மகளை 
எடு . 

குடடையான பெண்ணை மணந்து கொண்டால் துணி 
அதிகம் தேவையிராது 

-ஆப்பிரிக்கா 


துருக்கி 


302 


தமிழர் ஆடைகள் 


திருமணம் 

கம்பளியை இரட்டையாக மடித்துப் போர்த்துக் கொண் 
டால் மேலும் குளிருக்கு அடக்கம்தான் . 

- அயர்லாந்து 
(உறவினருக்குள் விவாகம் செய்து கொள்ளல் மிகவும் நல்லது ) . 
" அம்மா ! விவாகம் என்பது என்ன ? 
மாவரைத்தல் , நூல் நூற்றல் குழ்ந்தைகள் பெறுதல் ஆடுதல் 

- மான்டினீக்ரோ 
கணவன் 

மனைவிக்குச் சீலைகள் வாங்கிக் கொடுத்தால் கணவனுக்கு 
அமைதி கிடைக்கும் . 

-ஆப்பிரிக்கா 
மனைவி 

பெண்டட்டியென்றால் புடவை துணிமணிகள் 
பொருள் . 

-ஆப்பிரிக்கா 


என்று 


வீடு 


பழைய வீடுகளில் எலிகள் அதிகம் , பழைய துணிகளில் 
பேன்கள் அதிகம் . 

- ஜெர்மனி 


இல்வாழ்க்கை 

ஏழுதிரைகளைத் தாண்டியும் வேலைக்காரியின் குறையைக் 
கண்டு பிடித்து விடுவாய் ; யசமானி அம்மாவின் குறை ஒரே திரை 
யில் மறைந்துவிடும் . 

- இந்தியா 
தொடக்கத்தில் இருவரும் ஒரே சட்டைக்குள் ஒணடியிருக்க 
முடிந்தது ;. பின்னால் அவர்கள் ஒரே குடிசையில் சேர்ந்திருக்க 
முடியவில்லை . 

-எஸ்டோனியா 


தாய் தந்தையர் 
தாய் வார்த்தை கேளாப் பிள்ளை நாய்வாய்ச் சீலை . 

- தமிழ்நாடு 


பழமை 

பழைய துணி - புதிய கிழிசல் 


-எஸ்டோனியா 


-சீனா 


உடற்குறைகள் 

ஒடிந்த கையைச் சட்டைக்குள் மறைத்துக் கொள் . 
மரணம் 

சட்டை உடம்போடு ஒட்டியிருக்கும் , அதைவிட ஒட்டி 
யுள்ளது மரணம் . 

- எஸ்டோனியா 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


303 


உலக அனுபவம் 

நாவி தரில் பழையவன் , வண்ணாரில் பழையவன் . -இந்தியா 
உலகத்தோடு ஒழுகல் 

நீ விரும்பிய தெல்லாம் உண்ணலாம் , ஆனால் உடைமட்டும் 
மற்றவர்களைப் போலவே அணிந்து கொள்ள வேண்டும் . 

" அரேபியா 


ணைப் பழமொழிகள் Parallel Proverbs 


அக்காடு வெட்டிப்பருத்தி விதைத்தால் அப்பா எனக்கொரு 
துப்பட்டி என்கிறாளாம் பிள்ளை , சீச்சி முழங்காலில் மாட்டிக் 
கொண்டு மொடுக்கென்று கிழியப் போகிறது என்கிறானாம் 
அப்பன் . அக்காடு வெட்டிப் பருத்தி விதைத்தால் அப்பா முழஞ் 
சிற்றாடை என்கிறதாம் பெண் . 

Bachelors wives and maidens children are well trained . 
Catch the bear before you sell his skin . Count not the chickens 
before they be hatched . Sell not the bears skin before you have 
caught him . Stay till you have sheep before you shear them . 

அம்மண தேசத்திலே கோவணங் கட்டினவன் பைத்தியக் 
காரன் . 

When you are at Rome , do as Rome does . 


ஆடையில்லாதவன் அரைமனிதன் . ஆடையுடையான் 
சபைக்கஞ்சான் . 

Good clothes open all doors . 
இரக்கப் போனாலும் பரக்கப் போ . 
Good clothes open all doors . 
இரவல் சீலையை நம்பி இடுப்புக் கந்தையை எறிந்தாளாம் . 
Quit not certainly for hope. 
ஈரச் சீலையைப் போட்டுக் கழுத்து அறுத்தாள் . 
To laugh in ones face and cut his throat . 

ஊசி போகிறது கணக்குப் பார்ப்பான் . பூசணிக்காய் போகி 
றது தெரியாது . 


304 


தமிழர் ஆடைகள் 


Gatch not at the shadow and lose the subsstance . Penny 
wisc and pound foolish . 


ஊசியை ஊசிக் காந்தம் இழுக்கும் உத்தமனைச் சிநேகம் 
இழுக்கும் . 

Like draws to like , a scabbed horse to an auld dike . 
கந்தைக்குத் தக்க பொந்தை . 

A little bird wants but a little nest . A little ship needs but 
a little sail . A little string will tie a little bird . A small pack 
becomes a small pedlar . 


காசுக்கு ஒரு புடைவை விற்றாலும் நாயின் உடல் அம்மணம் . 
If it should rain porridge , he would want his dish . 
கெட்டாலும் செட்டி செட்டியே , கிழிந்தாலும் பட்டு பட்டே . 
A diamond is valuable , though it lie on 

though it lie on a dwog hill . A 
mystle among thorns is a mystle still. A myrtle standing among 
nettles, does not with standing retain the name of a myrtle . The 
moon is a moon still , whether it shines or not . 

கையைச் செட்டிமார் குறைத்தால் காலைக் கைக்கோளன் 
குறைப்பான் . 

Tit for tat . 


கொல்லத் தெருவில் ஊசி விலை போமா ? கொல்லத் தெரு 
வில் ஊசி விற்றாற் போல . கொண்ட கடையிலேயே விற்கிறது . 

Enchantments to Egypt , Indulgences to Rome, and pepper to 
Hindustan . To bring owls to Athens . To carry ceals to New 
castie . You bring owls to Athens . 


கோழியின் காலில் கச்சையைக் கட்டினாலும் குப்பையைச் 


சீக்கும் . 


An ape is an ape , a varlet is a varlet, though they be clad 
in silk and scarlet. 

சமண சந்நியாசி கையில் சீலைப் பேன் அகப்பட்டது போல 

Like a dog in the manager , you ll not eat yourself , nor let 
the horse eat . 

சமண சந்நியாசிக்கும் வண்ணானுக்கும் சம்பந்த மென்ன ? 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


305 . 


As much a kin as tenson - bill to pilson - pin mere are two 
bills in windsor .. 

சயினன் கைச்சீலைப் பேன் போல . 

Like a dog in the manager , you ll not eat yoursself , nor let 
the horse eat . 

சிரித்தாயோ சீரைக் குலைத்தாயோ சிரித்தாயோ சீலை 
அவிழ்த்தாயோ . 

A maid oft seen , a gown oft own , are diresteemed and held 
in scorn . A maid that laughs is half - taken . He who langheth 
too much hath the nature of a fool . Laughter is the hiccup of a . 
fool. 


தாயைப் போற் பிள்ளை , நூலைப் போற் சீலை . 

As the old cock crows /so crows the young . Like father , 
like son .. 

The younger cock crows as he heard the old one . 
திகம்பர சந்நியாசிக்கு வண்ணான் உறவு ஏன் ? 
As much a kin as Lenson bill to piesenpin . 
துடைப்பக் கற்றைக்குப் பட்டுக்குச்சி கட்டினாற் போல . 
It looks as well as a diamond necklace about a sows neck . 


நாழி நெல்லுக்கு ஒரு புடவை விற்றாலும் நாய்க்கு நிர் 
வாணம் போகுமா ? 

If it should rain porridge he would want his dish . 
நூற்க வேண்டுமென்றால் வெண்ணெய்க் கட்டி நூற்கலாம் . 
Where there is a will there is a way . 

பருத்திக் காடு உழுகிறதுக்கு முன்னே பொம்மனுக்கு ஏழு 
முழம் திம்மனுக்கு ஏழு முழம் . பருத்திக்கு முன்னே உழு முன்னே 
தம்பிக் கெட்டு முழம் . 

Catch the bear before you sell his skin . Count not your not 
your chickens before they be hatched . Make not your sauce till 
you have caught the fish . Stay till you have sheep before you 
shear them . 

புதியதாய் வந்த மணியக்காரன் நெருப்பைக் கட்டி அடித்தா 
னாம் - புதிய வண்ணான் பொந்து கட்டி வெளுப்பான் . புது 
மைக்கு வண்ணான் பறைதட்டி வெளுத்தான் . 


306 


தமிழர் ஆடைகள் 


A new broom sweeps clean . New brooms sweep clean . 

மாமியார் உடை குலைந்தால் வாயாலும் சொல்லக்கூடாது . 
கையாலும் காட்டக் கூடாது . 

If you want a pretence to whip a dog , it is enough to say he 
ate up the frying pan . 

வண்ணானுக்கும் நிர்வாணிக்கும் உறவென்ன ? 

As much akin as Lensonhill to pilsen - pin ( There are twe hills 
is windsor ) . 

வாய்க் கொழுப்பு சீலையால் வடிகிறது . 
Pride goes before and shame follows after. 
வெறும் பிலுக்கு வண்ணான் மாற்று . 
More goes to the making of fine.gntleman than fine clothes 

வேண்டுமென்று நூற்றால் வெண்ணெய்க் கட்டி போல் நூற் 
கலாம் . 


A chip of the old block .. 

அஞ்செழுத்தும் பாவனையும் அவனைப்போல் இருக்கிறது . 
துப்பட்டியில் கிழிந்த துண்டு . நாட்டாள் பெற்ற குட்டி நாகரிகம் 
பேச வல்ல குட்டி . 

A maid that laughs is half taken . 

சிரித்தாயோ சீரைக் குலைத்தாயோ ? சிரித்தாயோ சேலை 
அவிழ்த்தாயோ . 

A man is a lion in his own cause . 
தன் காரியம் என்றால் தன் சீலையும் பதைக்கும் . 
A new broom sweeps clean . 
புதிய வண்ணான் பொந்து கட்டி வெளுப்பான் . 
A small pack becomes a small pedlar . 

கந்தைக்கேற்ற பொந்தை . குருவிக்குத் தகுந்த இராமேசு 
வரம் . 

A willing mind makes a light foot. 

வேண்டும் என்று நூற்றால் வெண்ணெய்க் கட்டி போல 
நூற்கலாம் . 

Among the blind , the one : eyed man is king . Among the 
people, Scoggin in a doctor . 


ஆடை பற்றிய பழமொழிகள் 


307 


பட்டிக் காட்டுக்குச் சிவப்புத் துப்பட்டியே பீதாம்பரம் . 

An ape is an ape , a varlet , is a varlet , though may be clad in 
silk, or scarlet . An ape . is never so like an ape as when he 
wears a doctors cap . 

An ass covered with gold is more respected than a good 
horse with a packsaddle . An ass is but an ass, though laden 
with gold .. 

கோழியின் காலில் கச்சையைக் கட்டினாலும் குப்பையைச் 
சீக்கும் . 

As much akin as Lenson hill to pilsen - pin . 
சமண சந்நியாசிக்கும் வண்ணானுக்கும் சம்பந்தம் போல 
திகம்பர சந்நியாசிக்கு வண்ணான் உறவு ஏன் ? 
As the old cock crows so crows the young . 
தாயைப் போல் பிள்ளை நூலைப் போல் சீலை . 
Count not your ckickens before they be hatched , 

பருத்திக்காடு உழுகிறதுக்கு முன்னே பொம்மனுக்கு ஏழு 
முழம் திம்மனுக்கு ஏழு முழம் . பருத்திக் குழு முன்னே தம்பிக்கு 
எட்டு முழம் . 

Frost and fraud have foul ends . 
மோசம் நாசம் கம்பளிவேடம் . 
Good clothes open all doors . 
ஆடையுடையான் சபைக்கஞ்சான் . 
He that hath been bitten by a serpent is afraid of a rope . 
கரடி கையிலுதை பட்டவனுக்குக் கம்பளி கண்டால் பயம் , 
If it should rain porridge . he would want his dish . 
காசுக்கொடு புடைவை 

புடைவை விற்றாலும் நாயின் உடம்பு 
அம்மணம் . 


It looks as well as a diamond necklace about a sous neck . 
Like draws to like, scabbed horse to an auld dike . 

ஊசியை ஊசிக் காந்தம் இழுக்கும் , உத்தமனைச் சிநேகம் 
இழுக்கும் . 

Make not your sauce till you have caught the fish. 
பருத்திக்கு உழுமுன்னே தம்பிக்கு எட்டு மு ph. 


21 


308 


தமிழர் ஆடைகள் 


More goes to the making of a fine gentleman than fine 
clothes . 

வெறும் பிலுக்கு வண்ணான் . மாற்று . 
New brooms sweep clean , 
புதிய வண்ணான் பொந்து கட்டி வெளுப்பான் . 
புதுமைக்கு வண்ணான் பறை கட்டி வெளுத்தான் . 
Nothing is hard ( or impossible ) to a willing mind . 

வேண்டுமென்று நூற்றால் வெண்ணெய்க் கட்டி போல் நூற் 
கலாம் . 

Old womans gold is not ugly . 
கம்பளி விற்ற காசு மயிர் முளைத்திருக்குமா ? 
Reckon not your chickens before they are hatched. 

அக்காடு வெட்டிப் பருத்தி விதைத்தால் அப்பா எனக்கொரு 
துப்பட்டி . 

Silks and Satins put out the fire in the kitchen . Silks and 
Jatins , scarlets and velvets put out the kitchen fire . 

உயர்ந்த உடுப்பு அயர்ந்த அடுப்பு . 
To catch a Tartar . 
கம்பளி மூட்டையென்று கரடிமூட்டையை அவிழ்த்தானாம் . 

When you are at Rome , do as Rome does Where ignorances 
is bliss , it is folly to be wise . 

நிர்வாண தேசத்தில் நீர்ச்சீலை கட்டினவன் பைத்தியக் 
காரன் . 

Youth and white paper take any impression 

சிறுபோது படியாத கல்வி அழுக்குச் சேலையில் சாயம் 
ஏறினது போல . 


நம்பிக்கைகள் 


அணிந்திருக்கும் ஆடையை ஊசியால் தைப்பது சரியல்ல 
அம்மை வந்த வீட்டில் துணியால் குப்பையைப் பெருக்குதல் 
தேவையானது 
ஈரத்துணியை எடுத்துக்கொண்டோ , உடுத்துக்கொண்டோ 
வெளியூர் போதல் நல்லதல்ல 
உடலின் மேல் துணியின்றி குளிக்கலாகாது . ஏதாவது வஸ்திரம் 
உடுத்திக் கொள்ள வேண்டுமென்பர் 

டகளில் குறிப்பிட்ட சில , அதிர்ஷ்டத்தையும் , வேறு சில 
துரதிர்ஷ்டத்தையும் தரும் எனக் கருதுவர் 
எரிந்த துணியை வீட்டில் வைத்தால் கஷ்டம் வரும் 
கோவிலுக்குப் போகும்போது தூய நூல் புட்வை 
அல்லது பட்டுப்புடவை கட்டிச் செல்லவேண்டும் என்பா 
கோயிலுக்குள் ஆண்கள் சட்டை அணிந்து செல்லல் சரியன்று 
சுமங்கலிகள் வெண்ணிற ஆடைகளை அணிதல் ஆகாது 
திருமணப் பெண்ணிற்கு உடன் அனுப்பும் ஆடைகளில் கறுப்பு , 
வெள்ளை நிறங்கள் இருக்கலாகாது 
திருமணம் நிச்சயமான பின்னர் வெள்ளிதோறும் கோயிலுக்குப் 
போகும்போதெல்லாம் 

புத்தாடைகளையே உடுக்கவேண்டும் 
என்பர் 
புத்தாடைகள் கிடைக்கும் - உடைகளைத் தையல்பகுதி மேல் 
வரும்படி அறியாது அணிந்து சென்றால் 
புத்தாடைகள் செவ்வாயன்று வாங்கமாட்டார்கள் 
புத்தாடைகளைச் சனியன்று உடுப்பது நல்லதல்ல 
புத்தாடைகளைத் துவைக்கும் முன்னர் , அவை 
கிழிவது நல்லதல்ல 
புத்தாடை நுனியில் மஞ்சள் தோய்த்துக் கட்டுவர் 
புத்தாடைகளைப் புதன் அணிவது நல்லது என்பர் 


310 


தமிழர் ஆடைகள் 


புத்தாடை களை அணிய வியாழன் நல்ல நாள் 
புத்தாடைகளைப் பூசை செய்து பின்னர் அணிவர் 
புத்தாடையை அணிந்துகொண்டு உறங்கமாட்டார்கள் 
பெண்கள் முந்தானையை அலையவிடக் கூடாது . அப்படி 
அலையவிட்டால் அவர்கள் வாழ்க்கையும் அலையும் 
பெண்கள் முந்தானையை விரித்து அதில் படுக்கக் கூடாது 
அப்படிப் படுத்தால் அவ்வீடு விடியவே விடியாது என்றும் 
அந்த வீடு கெட்டுப் போவதாகவும் நம்புவர் 
மாலையில் வாசலில் துணி உலர்த்தச் கூடாது 
வண்ணான் அழுக்குத் துணிகளோடு எதிர்த்து வருதல் நல்லது 
வண்ணான் வெளுத்த துணிகளோடு எதிரே வருதல் நல்லது அல்ல 
விதவைகள் புத்தாடைகளை நனைத்து உடுப்பர் 
விதவைகள் ரவிக்கை அணியலாகாது என்பர் 
வீட்டில் துணிகளை நன்றாகப் பிழிந்து உலர்த்துவது நல்லது 
* நீர் சொட்டலாகாது 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் 


இடங்கள் 


அரத்தம் 
அரத்த முடீஇ அணிபழுப்பப் பூசி திணை.மாலை.நூற்.மரு .144 
நீலமும் அரத்தமும் வாலிழை வட்டமும் பெருங் . 1 : 42 :208 
புகைக் கொடிப்புத்தேள் பொருக்கென வூட்டி 
அழற்கொடி அரத்த மறைத்தவோ எனவும் பெருங் . 2 : 19 : 148-49 


அரணம் 


பதி . 52 : 6 
சீவக . 777 


சீவக . 154 


நற் . மரு . 40 
நற் . மரு . 70 


மெய்புதை அரணம் எண்ணாது 
அரைசரு மமர் மலைந்தரணம் வீசினார் 
அடுபடை யிளையரு மரணம் வீசினார் 
அறுவை 
வெறியுற விரிந்த அறுவை மெல்லணை 
துறை போகு அறுவைத் தூமடியன்ன 
ஓடாப் பூட்டக யொன்பொறி கழற்கால் 
இருநிலந் தோயும் விரிநூல் அறுவையர் 
அறுவை தோயும் ஒருபெருங் குடுமி 
அறுவை , தூவிரி கடுப்பத் துவன்றி , மீமிசை 
தண்பல விழிதரும் அருவி 
கால்கழி கட்டிலிற் கிடப்பித்துத் 
தூ வெள்ளறுவை போர்ப்பிலதே 


பதி . 4 : 4 
அகம் . பாலை . 195 


புறம் . 154 


புறம் . 286 


312 


தமிழர் ஆடைகள் 


. 


தூ வெள்ளறுவை மாயோற் குறுகி 

புறம் . 291 
களர்ப்படு கூவற் றோண்டி நாளும் 
புலைத்தி கழீஇய தூவெள்ளறுவை 

புறம் . 311 
நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கனிந்து 
அரவுரியன்ன அறுவை நல்கி 

பொரு . 82-83 
காம்பு சொலித்தன்ன அறுவை யுடீஇ 

சிறுபாண் . 236 
துவலைத் தண்டுளி பேணார் பகலிறந் 
திருகோட்டறு வையர் வேண்டுவயிற் றிரிதர நெடு . 34.34 
தோடிறு கடிஞை சுவன் மேலறுவையும் 
காவுந்தி.யையை கைப்பீலியும் கொண்டு 

சிலப் . 10 : 98-99 
இறுமென் சாயனுடங்க நுடங்கி 
அறுவை யொளித்தான் வடிவென்கோயாம் 
அறுவை யொளித்தான் தானயர வயரும் 
நறுமென் சாயன் முகமென் கோயாம் 

சிலப் . 17:23 
நூலினும் மயிரினும் நுழை நூற்பட்டினும் 
பால்வகை தெரியாப் பன்ன றடுக்கத்து 
நறுமடி செறிந்த அறுவை வீதியும் 

சிலப் . 14 : 205-8 
வெள்ளிற் பாடையும் முள்ளீட்டறுவையும் 
பரிந்த மாலையும் உடைந்த கும்பமும் 

மணி . 6:93 
வண்ணவறுவையர் வளந்திகழ் மறுகு 

மணி . 28:53 
முழுதும் அறுவை பல மூடினரும் 

நீல..468 
அறுவைக் கோதிய ஐவகை வண்ணத்து 

பெருங் . 2 : 5 : 128 
அந்தரத் தறுவை வைப்பார் அந்தணர் அங்கை கொட்டி 

சீவக . 1279 
நுண்ணவிரறுவையன் நொசிந்த நோக்கினன் சீவக . 2010 
பொன்றிசழ் அறுவை சாத்திய பூங்கச்சுப் பொலிய வீக்கி 

பெரிய .. இயற்கை -11 
மாமறையோர் குழாத்தினுடன் மல்கு திருத்தொண்டர் 
குழாம் மருங்கு சூழ்ந்து 
தாமறுவை உத்தரியந் தனிவிசும்பில் எறிந்து ஆர்க்கும் 
தன்மையாலே 

பெரிய , திருஞான . 95 
அந்நகர் அதனில் வாழ்வார் ; அறுவையர் குலத்து வந்தார் 

பெரிய . நேசநாயனார் . 2 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


313 


காலாசோ டற வெறிந்த கனை கழற்கால் 


சிவக . 2236 


நற் . 33 


ஆடை 
துவர் செய்யாடைச் செந்தொடை மறவர் 
சிலைவிற் பகழிச் செந்துவ ராடைக் கொலைவில் எயினர் 

ஐங் . பாலை . 363 
பொலம்புரி யாடை வலம்புரிவண்ண 

பரி . 3-83 
ஒன்றன் கூறாடை யுடுப்பவரே யாயினும் 

கலித் . 18 
ஆடை கொண்டொலிக்கு நின் புலைத்தி காட்டென்றாளோ 

கலித் . 72 
உதிர்துகள் உக்க நின் ஆடையொலிப்ப 

கலித் . 81 
அந்துவராடைப் பொதுவனோடு ஆய்ந்த , முறுவலாள் கலித். 102 
காயாம்பூக் கன்னிக் கருந்துவர் ஆடையை 

கலித் . 108 
வேட்டங் கண்ணியும் கொடுந்திரை ஆடையும் 

புறம் , 275 
எள்ளே பருத்தியே எண்ணெயுடுத்தாடை ... 
இன்புற்று வாழ்வான் இயைந்து 

ஏலாதி . 50 
ஐய்மே , பிச்சை அருநதவர்க் கூணாடை 
ஐயமே இன்றி அறிந்து ஈந்தான் 
உடுத்தாடை நீருட்பிழியார் 
படைவரினும் ஆடை வளியுறைப்பப் போகார் 
பலரிடை ஆடையுதிரார் 
உடுத்தாடை யில்லாதார் நீராட்டும் ... 
காண அரிய கண் 
அணியெல்லாம் ஆடையின் பின் 
படுக்கை இவராயக் கண்ணும் உடுத்தாடை 
உண்டி வினவு வாரில் 
திரை நீராடை யிருநில மடந்தை 

சிலப் . 4 : 7 
அலை நீராடை மலை முலையாக 

சிலப் , 5 ; 1 
மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அது போர்த்து 

சிலப் . 1:25 
பொலம் பூவாடையிற் பொலிந்து தோன்றிய சிலப் . 11:50 
புண்ணிய நறுமலராடை போர்த்து 

சிலப் . 13 : 17.3 


ஏலாதி . 70 
ஆசாரக் . 11 


ஆசாரக் . 36 


திரி . 71 
பழ . நா . 26 


பழ . நா . 329 


314 


தமிழர் ஆடைகள் 


ஆடியும் ஆடையும் அணிதரு கலன்களும் 
சேடியர் செவ்வியிலேந்தினர் ஒருசார் 

சிலப் . 28 : 63-64 
பொன்னிற் றிகழும் பொலம்பூவாடையன் 

மணி . 5:61 
ஆடை பற்றென வுரைத்த வவன் 

நீல . 188 
பூங்கமழ் காராடை போர்த்த வம்புத்தர் 

நீல . 259 
அத்திட்டாடை கோடலும் 

நீல . 356 
பொங்காடை போர்த்தார்க்கு 

நீல . 470 
நிலந்தோய்புடுத்த நெடு நுண்ணாடையார் பெருங் . 1:32:64 
அணிகலப் பேழையும் ஆடை வட்டியும் பெருங் . 1 : 38 : 163 
மாசிலருமணி மடைத்த வாடையர் 

பெருங் . 3 : 1 : 119 
வண்ணவாடையன் வந்திவன் தோன்றி 

பெருங் . 5 : 4 : 38 
அணியுமாடையுமணியும் நல்கி 

பெருங் . 5 : 4 : 94 
வயிரக் கிடங்காடை மதிற் கன்னியது கவினே 

சீவக . 105 
ஆடை செம்பொன் அணிகலன்கள் யாவும் 
யாரும் கவர்ந்தெழுநாள் 

சீவக . 307 
தேன் சொரி முல்லைக் கண்ணிச் செந்துவ ராடையர் சீவக . 482 
நானக் கிடங்காடைநகர் நாகத்திடை 

சீவக . 590 
தெண்டிரை ஆடைவேலி இருநில மகட்கு 

சீவக . 744 
கலந்தெழு திரை நுண்ணாடைக் கடிக்கயமடந்தை சீவக . 964 
ஆய்ந்தளந்து இயற்றிய அத்துணாடையர் 

சீவக . 1848 
வண்ணப் பூமாலை சாந்தம் வாலணிகலன்களாடை 
கண்முகத் துறுத்தித் தூய்மை காண்டலாற் 

சீவக . 1893 
உயிரை மதம்செய்யும் மதுத் தண்டொடு உடையாடை 

சீவக . 1874 
வேட்பன வடிசில் ஆடை விழுக்கலன் மாலைசாந்தம் 
கோட் குறைவின்றாக்கி 

சீவக . 2078 
தோழர்க் கெல்லாமணி கலமடிசிலாடை , வேற்றுமையின்றி 
வேண்டூட்டமைத்தனன் 

சீவக . 2142 
ஆய்ந்த முகிலாடைத் திங்கட்கன்னி ஆகாயமென்னும் அரிவை 

சீவக . 2860 
மாசித்திங்கண் மாசின சின்னத் துணிமுள்ளின் 
ஊசித்துன்ன மூசிய ஆடையுடையாக 

சீவக . 2929 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


315 


உடுத்துங் களைந்த நின் பீதக வாடையுடுத்து 

நாலா . திவ் . பெரி . திருப் . 9 
வல்லி நுண்ணிதழன்ன வாடை கொண்டு 

நாலா . திவ் . பெரி . திருப் . 3-4 : 2 
ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாற்சோறு ஆண் . திருப் . 27 
பீதகவாடை மூடி பூண் முதலா 
மேதகு பல்கலன் அணிந்து 

நம்மா . திருவா . 1 
படிச்சோதி யாடையொடும் பல்கலனாய் நம்மா.திருவாய் .3 : 1 : 1 
உடையார்ந்த வாடையன் கண்டிகையனுடை நாணினன் 

நம்மா . திருவாய் . 3 : 7 : 4 
எண்ணில் பல்கலன்களும் ஏலுமாடையுமஃதே 

நம்மா . திருவாய் . 4 :3 :5 
திருமார்பு வாய் கண் கை உந்தி காலுடை 
யாடைகள் செய்ய பிரான் 

நம்மா . திருவாய் . 8 : 9 : 1 
பொன்னொத்த வாடை 

பெரு . திரு . மொழி . 6 : 5 
பொன்னிற வாடையைக் கையில் தாங்கி பெரு . திரு . மொழி 6 : 8 
பொங்கிளவாடை யரையில் சாத்தி பெரு . திரு . மொழி . 6 : 9 


பின்னல் துலங்கு மரசிலையும் பீதகச் சிற்றாடை யொடும் 

பெரி , திரு . மொழி . 1 : 7 : 3 
சிற்றாடையும் சிறுப்பத்திரமும் , இவை கட்டிலின் 
மேல்வைத்துப் போய் 

பெரி , திருமொழி . 3 : 3 : 5 
கட்டி நன்குடுத்த பீதக வாடை பெரி . திருமொழி . 3 : 6 : 10 
செய்ய நூலின் சிற்றாடை செப்பனுடுக்கவும் வல்லள் அல்லள் 

பெரி , திருமொழி . 3 : 7 : 1 
பீதகவாடைப் பிரானார் பிரமகுருவாகி வந்து 

பெரி . திருமொழி . 5 : 2 : 8 
சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக வாடையொடும் 
செக்கர் நிறத்துச் சிலப்புடையாய் பெரி . திருமொழி . 5 : 3 : 7 
சிவந்த வாடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே 

திருப்பான் . அமலன் . 2 
அந்தி நிறத் தாடையும் 

திருப்பான் . அமலன் . 3 


316 


தமிழர் ஆடைகள் 


பெண்ணின் வருத்த மறியாத பெருமாள் அரையில் பீதக 
வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தணிய வீசிறே 

நாச்சி - திரு . 3 : 1 
பீதகவாடை யுடை தாழப் பெருங்கார் மேக்க் கன்றேபோல் 

நாச்சி- திரு . 4 : 5 
வெளிய சங்கொன்றுடையானைப் பீதக உடையுடையானை 

நாச்சி - திரு . 4 : 8 
துவரியாடை யார் மட்டையர் சமண் தொண்டர்கள் 

நாச்சி - திரு . 2 : 1 : 6 
காசையாடை மூடி யோடிக் காதல் செய்தான் 

பெரிய . திருமொழி . 2 : 2 : 1 
சேவடி கை திருவடிவாய் கண் சிவந்த ஆடை 

பெரிய . திருமொழி . 2 : 10 : 9 
பவ்வநீருடை வாடை . யாகச் சுற்றி பெரிய . திருமொழி . 2 : 1 : 6 
பொங்கு புணரிக் கடல் சூழாடை நிலமாமகள் 

பெரிய , திருமொழி . 6 : 10 : 9 
துவராடையுடுத்து ஒருசெண்டு சிலுப்பி பெரிய . திருமொழி .10: 8 : 2 
பொன்னின்மாமதிட்கு உடுத்த நீல ஆடை போலுமே கம்ப . 113 
ஓதம் நெடும் கடல் ஆடை உலகினில் வாழ் 

கம்ப . 217 
உடுத்த நீராடையள் உருவச் செவ்வியள் கம்ப . ஆரணிய 238 
வண்ணமணி ஆடையுள மற்றும் உள பெற்றேன் கம்ப . 4690 
அஞ்சுவணத்தினாடை யுடுத்தாள் 

கம்ப , சுந்தர 174 
அண்ணன் வேலிராவணன் அரத்தவாடையன் கம்ப சுந்தர 369 
எழு முகில் ஆடையா அகன் , 
பந்தர் ஒத்தது நெடும் பரிதி வானமே 

கம்ப . 6815 
மாமதில் ஆடை இலங்கையாள் 

கம்ப . 7182 
நெய் கொள் சோரி நிறைந்த நெடுங்கடல் 
செய்ய ஆடையள் அன்ன செஞ்சாந்தினள் 

கம்ப . 9571 
பிறவும் ஆடையும் சாந்தமும் 

கம்ப .9759 
கொய்யுளைப் புரவி , திண்தேர் குஞ்சரம் ஆடை 
இன்ன , மெய் உறக் கொடுத்த பின்னர் 

கம்ப . 10511 
ஆடை கைத்தலத் தொருத்தி கொண்டது 


சூளா , 467 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


317 


சூளா . 1722 


அருமணிக் கலங்களும் அரத்தவாடையும் 
மணியும் பொன்னும் நல் ஆடையும் மற்றும் என் செய்ய 

பெரிய . அமர் . 29 
அந்தரத்தமரர் போற்றும் அணிகிளர் ஆடைசாத்தி 
சந்தனத் தளறு தோய்ந்த குங்குமக் கலவைசாத்தி 

பெரிய . தடுத் . 184 
அரையிற் சரணத் துரி ஆடையின் மீது பௌவத் 
திரையிற்படு வெள்ளல் கார்த்து விளிம்பு சேர்த்தி 

பெரிய . கண்ணப்ப . 61 


யாப்புறு மென் சிறு மணி மேகலை யணி 
சிற்றாடையுடன் 

பெரிய . மானக் . 13 
ஆடைவீசி இருவிசும்பின் வெளி தூர்த்தார் பெரிய திருஞான . 259 
சாலுமெய்க் கலன்கள் கூடச் சாத்தும் பூண் ஆடை வர்க்கம் 

பெரிய . சாக்கிய , 12 
பாலன பிறவும் ஏந்தும் பரிசளம் முன்பு செல்ல பெரிய ஏயர் . 377 
துவராடை படம் புனைவேடம் தவிரார் பசுபதியார் 

பெரிய . சாக்கிய . 12 
அம்பொன் மணிப்பூண் நவமணிகள் ஆடைசாந்தம் அடற்பரிமா 
பைம்பொற் சுரிகை முதலான பெற்று பெரிய . கழறிற் -63 
ஆரம் நறுமென் கலவை மான்மதச் சாந்தாடை அணிமணிப்பூண் 

பெரிய . கழறிற் -153 
சார எடுத்து வன்றொண்டர் சாத்தி 
எழுந்திரை மாகடலாடை இருநில மாமகள் மார்பில் 

பெரிய . இடங்கழி -1 


ஈரணி 


மகளிர் ஈரணி புலர்த்தர , வையை நினக்கு மடை 

வாய்த்தன்று 

பரி . 11 : 8-67 
ஈர்ந்தணி ஆடையை எல்லி மாலையை கலித் , குறிஞ். 16 
ஈரணி சிதையாதெம் இல்வந்து நின்றதை 
ஈரணிக் கேற்ற ஒடியாப் படிவத்து 
வதுவை ஈரணிப் பொலிந்த நம்மோடு 

அகம் . 166 
இணர் துணை மகளிரொடு ஈரணி 

அகம் . 266 
இளையரும் ஈர்ங்கட்கு அயர வுளையணிந்து கார் . நாற்பது- 22 


மரு . 1 
மரு . 93 


318 


தமிழர் ஆடைகள் 


நீரணி கொண்ட ஈரணி நீக்கி 
ஈரணிப் பள்ளிப் புக்கருவினான் 


பெருங் . 1.42.143 

சீவக . 373 


புறம் . 54 


உடுக்கை 
மரனார் உடுக்கை மலையுறை குறவர் 

நற் . 64 
குன்றி யேய்க்கும் உடுக்கை 

குறுந் . கடவுள் வாழ்த்து 
எரிதிரிந்தன்ன பொன்புனை யுடுக்கை 

பரி . 1 
புதையிருள் உடுக்கைப் பொலம்பனைக் கொடியோற்கு 

பரி . 2 
மாஅய் மெய்யோடு முரணிய உடுக்கையை 

பரி , 4 
பொன்புனையுடுக்கையோன் புணர்ந்தமர் நிலையே பரி , 15 
இரும்புலி வேங்கைக் கருந் தோலன்ன 
கல்லெடுத்தெறிந்த பல்கிழியுடுக்கை 

அகம் . 285 
மாசுணுடுக்கை மடிவாயிடையன் 
மாசொடு குறைந்த உடுக்கையள் 

புறம் . 159 
உடுக்கையுலறி உடம்பழிந்த கண்ணும் 
குடிபிறப்பாளர் தம்கொள்கையிற் குன்றார் 

நாலடி . 141 
உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே 
இடுக்கண் களைவதாம் நட்பு 

குறள் . 788 
உடுக்கை யிகவார் 

ஆசாரக் . 75 
உண்டி உறையுள் உடுக்கை யிவை ஈந்தார் 
பண்டிதராய் வாழ்வார் பயின்று 

ஏலாதி . 9 
உடுக்கை மருந்துறையுள் 
கொடுத்து . குறைத் தீர்த்தலாற்றி 

பழமொழி . 338 
புன்மயிர் சடைமுடிப் புலராஉடுக்கை 

சிலப் . 25. 126 


சாரார் வரைக் கொங்கை கண்ணார் கடலுடுக்கை 

நாலா . திவ் . திருமன் . சிறிய திருமடல் பாடல்வரி -1 
பொருவிடையேழ் அடர்த்துகந்த , கரையினார் 
துவருடுக்கை கடையாவின் கழிகோல் கை 

நாலா . திவ் . திருவாய் . 4.8.4 


உடுப்பு 
தொடுத்த மணிக்கோவை யுடுப்பொடுத் துயல்வர் 


மணி . 3 : 140 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


319 


புறம் , 377 


உடை 
உடைபெயர்த் துடுத்தலொடு , கெழீஇய நான்கே 

தொல் . மெய்ப் . 14 
உருகெழு யானை உடை கொண்டன்ன 
தகர் பிணியவிழ்ந்த தாழை வன்புதர் 

நற் . 299 
பொன் ஒக்கும் உடையவை 

பரி . 1.56 
பாலன்ன மேனியான் அணிபெறத்தை இய 
நீல நீருடை போல 

கலித். 124 
பாவை தண் நறு முகையொடு வெண்ணூல் சூட்டித் 
தூஉடைப் பொலிந்து 

புறம் . 136 
தொன்றுபடுத்துளையொடு பருவிழை போகி 
நைந்து கரை பறைந்த என்னுடையும் நோக்கி 

புறம் . 376 
வேறுபட்ட உடையும் சேறுபட்ட தசும்பும் 
முது நீர்ப்பாசியன்ன உடைகளைந்து 

புறம் . 390 
புகை முகந்தன்ன மாசில் தூ உடை 

திருமுருகு . 138 
சுரிகை நுழைந்த சுற்று வீங்கு செறிவுடை 

பெரும் . 74 
மத்திகை வளை இய மறிந்து வீங்கு செறிவுடை முல்லை . 59 
உடைசெல்வம் . ஊணொளி கல்வி என்று ஐந்தும் 
அடையாவாம் ஆயம் கொளின் 

குறள் . 939 
ஊணுடை எச்சம் உயிர்க் கெல்லாம் வேறல்ல 
நாணுடைமை மாந்தர்ச் சிறப்பு 

குறள் . 1012 
உடை நடை சொற் சோர்வு வைதல் 
... குடிமைக்குத் தக்க செயல் 

ஆசாரக் . 49 
உடையிட்டார் அணுகாரே செவ்வகைச் 
சேவகர் சென்று 

சிறு . மூலம் . 61 
பொன்னிறம் கொண்ட உடையினன் 

சிலப். 22.67 
சடையினர் உடையினர் சாம்பற்பூச்சினர் 

சிலப் . 26.25 
நாணமு முடையும் நன்கனம் நீத்து 

மணி . 3.88 
ததர் வீழ்ப் பொடித்துக் கட்டிய வுடையினன் மணி , 3.107 
மரவுரியுடையன் விருச்சிகன் என்போன் 

மணி . 17.2 
மரவுரியுடையன் 

சீவக . 1213 
பூப்புடை அணிந்த பொய்கை 

மணி . 2772 


320 


தமிழர் ஆடைகள் 


உயிரைமதம் செய்யும் மதுத் தண்டொடுடை ஆடை சீவக . 1874 
உடையும் கடியன ஊன்று வெம்பரற்களுளை நாலா . திவ் : பெரி . 

திரு . 3 : 2 : 9 
உண்டியே உடையே உகந்தோடும் 
இம்மண்டலத் தொடும் கூடுவதில்லை யான் நாலா . திவ் . 3 : 4 
உடைமாடு கொண்டான் உங்களுக்கினி யொன்று 
போதுமே 

நாலா . திவ் . 10 : 7 
வியமுடை விடையினம் உடைதர மடமகள் 
குயமிடை தடவுரை அகலம துடையவர் நாலா . திவ் . 7-1 
மின்னை , உடையாகக் கொண்டு அன்றுலகளந்தான் 

குன்றம் 
குடையாக ஆகாத்த கோ 

பேயாழ் . 3.41 
செய்யவுடையுந் திருமுகமும் 
செங்கனிவாயும் குழலும் கண்டு 

பெரு . திரு . 6.7 
துவரித்த உடையவர்க்கும் தூய்மையில்லாச் சமணர்க்கும் 
செவ்வரத்த வுடையாடை அதன் மேலோர் பெரிய . திருமொழி 

5.6.8 
சிவளிகைக் கச்சென்கின்றாளால் பெரிய , திருமொழி 8 : 1 : 7 
திருச் செய்யக் கமல வுந்தியும் செய்யகமலை மார்பும் 
செய்ய வுடையும் 

திருவாய் . 8 : 4.7 
தாமரைக் கண்ணும் வாயும் கைகளும் பீதக 

உடையும் காட்டி திருவாய் . 10 : 3 : 8 
உடையுயிர் யாவையும் உடையுமாலென்றான் கம்ப.ஆரணிய .242 
சரியுடைச் சுடர்சாய்நிலம் சாய்வுற சாத்தி 

கம்ப . 9790 
அங்கையினயிற் படையர் ஆணுடையர் 

சூளா . 861 
மேயுடை அணிந்த கணி வேளையிது என்றான் 

சூளா . 1098 
பேரொளிப் பீதக வுடையர் 

சூளா . 1879 
கந்தை கீளுடை கோவணம் கருத்தறிந்து தவி பெரிய . அமர் . 3 
ஊணும் மேன்மையில் ஊட்டி நற்கந்தைகீள் உடைகள் 
யாணர் வெண்கிழிக்கோவணம் ஈதம் கேட்டும்மைக் 
காணவந்தனம் 

பெரிய . அமர் . 11 
முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீளுடை 
கோவணம் அன்றி 

பெரிய . அமர் . 16 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


821 


சேர்வு பெறக் கச்சில் செறிந்த வுடை மேல்வீக்கி 
வார் கழலுங் கட்டி வடிவாட் பலகை கொடு 
போர் முனையில் 

ஏலாதி . 11 
அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார் உடை 
வன்தோலார் 

கண்ணப்ப . 7 
உடைதோலும் சுரிகையுங் கைக் கொடுத்தான் 

அன்றே கண்ணப்ப . 53 
முறைமை தந்த முதற்சுரிகை உடைதோலும் 

வாங்கிக் கொண்டு கண்ணப்ப , 54 
பாயுடைப் பாதகத்தோர் திருமடப்பாங்கு 
செய்த தீவினை 

திருஞான . 724 
உரியுடைக் கையர் பாயின் உடுக்கையர் 

திருஞான . 766 
உடை ஒழிந்தொரு பேச்சிடையிடையின்றி நின் 

றுண்டோர் திருநாவு . 85 
கண்டவர்கள் அதிசயிப்பக் கரையேறி உடை 

புனைந்து 

ஏயர் . 300 
உத்தரியம் 
உத்தியொரு காழ்நூலுத்தரியத் திண்பிடி 
நேர்மணி முக்காழ்ப் பல்பல கண்டிகை 

கலித் . மரு . 96 
நாணுத்தரீகம் தாங்கி 

பெருங் . 4.16 : 40 
இட்டவுத்தரியம் மெல்லென்றிடை சுவல் வருத்த 

வொல்கி சீவக . 472 
இட்டவுத்தரியம் மின்னும் எரிமணி ... வருமுலை 
தாங்கலாற்றா 

சீவக . 835 
அந்நுண்டுகிற் கல்லரத்த மல்குலது வருத்த 

சீவக . 1783 
உண்டுயிர் சிலர்கண் வாழ்கென்றுத்தராசங்கம் 
வைத்தார் 

சீவக . 2457 
உத்தரியப்பட்டாட ஆடாமோ ஊசல் 

நந்திக் : 29 
உத்தராசங்கம் இட்டு ஒளிக்கும் கூற்ற மே 

கம்ப . 832 
மோந்திட நறுமலர் ஆய ; மொய்ம்பினில் 
ஏந்திட உத்தரியத்தை ஏய்ந்தன 

கம்ப . 4011 
திருவின் நாயகன் இவன் எனத் தேமரைத் தெரிக்கும் 
ஒருவன் மார்பினின் உத்தரியத்தினை ஒத்த 

கம்ப . 4294 


322 


தமிழர் ஆடைகள் 


அடுத்த நீர் ஒழிந்தன அருவி தூங்கின 
எடுத்த நூல் உத்திரியத் தொடு எய்தி நின்று 
உடுத்த வால் நிறத் துகில் ஒழிந்த போன் றவே கம்ப . 4359 
ஓயா அருவித் திரள் உத்திரியத்ெைதாப்பத் கம்ம . சுந்தர . 41 
உத்தரீயங்களும் சரிய வோடுவர் 

கம்ம . சுந்தர . 146 
அஞ்சு வணத்தினுத்தரியத்தாள லையாரும் 
அஞ்சு வணத்தின் முத்தொளிராரத்தண் கொண்டாள் 

கம்ப . சுந்தர . 174 
நீத்த வெள்ளருவியினி மிர்ந்த 
பானிறப்பட்டு யுத்தரியம் பசப்புற 

கம்ப . சுந்தர . 411 
உழைபுகு செப்பின் ஒளிதர மறைத்த 
உத்தரீயத்தினர் ஒல்கி 

கம்ப . சுந்தர , 421 
கோசிகத்தினிலுற்ற கொழுங்கனல் 
தூசினுத்தரி கத்தொடும் சுற்றுறா 

கம்ப . சுந்தர . 1205 
சுத்தி வீழும் அருவித்திரள் சாலும் 
உத்தரீகம் நெடுமார்பின் உலாவ 

கம்ப . சுந்தர . 6991 
ஊசல் நீங்கினர் உத்தரிகத் தொடு தூசு வீசினர்கம்ப . சுந்தர 8262 
மீது புனை உத்தரிய வெண்துகில் நுடங்க பெரிய . தடுத் . 30 
யார்க்கும் மிக்கான் மிசையுத்தரியத் துகில் 
தாங்கி மேற்சென்று 

பெரிய . தடுத் . 39 
பொன்னாரும் உத்தரியம் புரிமுந்நூல் அணிமார்பர் 

பெரிய . தடுத் . 117 
தா மறுவை உத்தரியந் தனிவிசும்பில் எறிந்து ஆர்க்கும் 

தன்மையாலே பெரிய . திருஞான, 95 
நற்றிரு உத்தரீய நறுந்துகில் சாத்தி பெரிய . திருஞான . 1209 
உத்தரிய வெயிலுந்திய வெண்பட்டதன்மேல் 

விரித்துப் பள்ளி மேவினார் பெரிய . ஏயர் . 49 
மறையோரெல்லாம் உத்தரியம் , விண்ணில் 
ஏறவிட்டார்த்தார் 

வெள்ளானைச் . 13 
ஒலியல் 
உடையும் ஒலியலும் செய்யை 

பரி . 19.97 
உடைக்கியைந்த வொலியற்றாலூன் 
றருவார்க்குணர்த்துமால் 

நீல . 173 . 
கச்சம் 


கச்சம் தின்ற சழல் தயங்கு திருந்து அடி 


மது . 436 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


323 


கச்சு 
பெருங்கச்சு நிறீஇ 

நற் . 220 
தண்பனி வைகிய வரிக் கச்சினனே 

ஐங் . 206 
கச்சினன் கழலினன் தேந்தார் மார்பினன் 

அகம் . 76 
கருங்கச்சு யாத்த காண்பின் அவ்வயிற்று 
புனயைந்தாடும் அத்தி 

அகம் , 376 
பொருகணைத் தொலைச்சிய புண்டீர் மார்பின் 
விரவு வரிக் கச்சின் வெண்கை யொள்வாள் 
வரையூர் பாம்பின் பூண்டு புடைதூங்க 

பெரும் . 70-72 
இரவு பகற் செய்யும் திண்பிடி வொள்வாள் 
விரவு வரிக் கச்சின் பூண்ட மங்கையர் 

முல்லை . 46-47 
நிறங்க வர்பு புனைந்த நீலக் கச்சினர் 

மதுரை . 639 
துளை யெயிற் றுரகக் கச்சுடை முலைச்சி சிலப் . 12.59-60 
கச்சினர் கண்ணியர் கதிர் வெள் வளையினர் பெருங் . 1.34 : 121 
கண்ணியும் கழங்கும் கதிர் முலைக் கச்சும் பெருங் . 1.34 : 162 
கச்சி யாப்புறுத்த கால் வீங்கின முலை பெருங் . 1.34.202 
வட்டிகைப் பலகையும் வருமுலைக் கச்சும் பெருங் . 1.38 : 169 
இலைப் பூண் கவை இய எழுது கொடி ஆகத்து 
முலைக் கச்சிளமுலை முகத்திடையப்பி பெருங் . 1.40 : 143-44 
சித்திரப் பிணையலும் பத்திரச் சுரிகையும் 
பத்திக் கச்சினொடு ஒத்தவை பிறவும் பெருங் . 2.5 : 143-44 
கச்சுப் பிணியுறுத்துக் கண்டகம் பூண்ட பெருங் . 3.5 : 103 
வெண்பூந்துகிலும் செம்பூங்கச்சும் 
சுரிகையும் வாளும் உருவொடு 
புணர்ந்த அணியினராகி 

பெருங் . 3.17 : 127-29 
பன்மணித் தாலியும் மென் முலைக் கச்சும் 
உத்திப் பூணும் உளப்படப் பிறவும் 

பெருங் . 3.17 : 165-65 
அரை விரித்தசைத்த அம்பூங் கச்சொடு 
போர்ப்புறு மிக்கோள் யாப்புறுத்தசைஇ பெருங் . 3.17 : 171-2 
பெரும்புறத் திட்ட கருங்கச் சீர்ப்பினர் 

பெருங் . 3 : 20.3 
கலாவப் பல்காழ் கச்சு விரிந்திலங்க 

பெருங் . 5.1 : 138 


22 . 


324 


தமிழர் ஆடைகள் 


கண்ணியன் கழலினன் கச்சினன் தாரிகை பெருங் . 5.4 : 6 
தேங்காத மன்னர் திரிதோளிணைச் சிக்க யாத்த 
பூங்கச்சு நீக்கி பொறி மாண்கல நல்ல சேர்த்தி சீவக . பதி . 16 
கச்சுலா முலையினார்ச் கணக்காகிய 
சச்சந்தன் என்னும் தாமரைச் செங்கணான் 

சீவக . 157 
வெங்கட் கதிர் முலைக் கச்சின் வீக்கி 

சீவக . 459 
கால்பரந்திருந்த வெங்கட் கதிர் முலைக் கச்சின் வீக்கி . சீவக . 541 
வட்டச் சூரையர் வார்முலைக் கச்சினர். 

சீவக . 632 
சுரிகை அம் பூங் கச்சிடைக் கோத்து வாங்கி 

சீவக . 698 
முகிழ் முலைக் கச்சின் வீக்கி 

சீவக . 971 
வண்ணப் பொற் கடகமேற்றா வார்கச்சிற் றானை 

வீக்கா சீவக . 978 
பொற்கச் சார்ந்த பூணணி பொம்மன் முலையாளை சீவக . 1060 
கழலுடை யிளையவர் கச்சின் வீக்கலின் 

சீவக . 1092 
வரிக்கச்சில் பிணிக்கப்பட்டான் மன்னனால் என்ன சீவக . 1133 
கச்சற நிமிர்ந்து மாந்தர்க் கடாவிடு களிறுபோல் சீவக . 1153 
கவள யானையினுதற்ற வழுங் கச்சொத்தவே 
கச்சு விரித்து யாத்த கதிர் முலையர் மணியயில் வாள் சீவக . 2015 
சருங்கணிளமுலை கச்சற வீக்கி மருங்குல் தளர சீவா . 2116 
பெரும் புறத் தலமரப் பிணித்த கச்சினர் 

சீவக . 2224 
கச்சொடு பொற் சுரிகை காம்பு கனகவளை 

நாலா . திவ் . 

பெரி . திரு 1 : 2 : 8 
செங்கச்சு கொண்டு கண்ணாடையார்த்து 

நாலா . நாச்சி . 

திரு . 2: 4 
தாளுண்ட பச்சின் தகையுண்ட மு > கண்மீது 
வாளுண்ட என் நீர் மழையுண்டென வார நின்றாள் கம்ப . 988 
முலைமிசைக் கச்சொடு கலையும் மூட்டு அற 

கம்ப . 1070 
அலம் வரு நிழல் உமிழ் அம் பொய்க் கச்சினால் கம்ப..1308 
சுற்று ஆர்ந்த கச்சில் சுரிகை புடைதோன்ற ஆர்த்து கம்ப . 1809 
கொள்ளுபே வு திசையானையின் மணிக் குலமுடைக் 
கற்றை மா கணம் விரித்து வரிக்கச்சொளிரவே கம்ப . ஆரணிய . 15 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


325 


கச்சும் வாளும் தம் காறொடர்ந்து ஈர்ப்பன காணார் 
அச்ச மென்பதொன்றுருவு கொண்டால் எனவழிவார் 

கம்ப . ஆ.ாணிய . .01 
சிந்து ராகத்தின் செறிதுயில் கச்சொடு செறிய சுந்தர . 1085 
வாள் வலம்பட மந்தரம் சூழ்ந்த மாசுணத்தின் 
தான் வலந்து ஒளிர் தமனியக் கச்சொடும் சார்த்தி கம்ப . 9787 
பொன்றுன்னிய உடையினர் துதைந்த கச்சினர் 


அன்னவர் அடி முதல் காவன் நண்ணினார் 

சூளா . 83 
வண்டினம் பாடு மாலையன் வரித்த கச்சினன் 

சூளா . 1319 
உருவிய வாளினன் உடுத்த கச்சினன் 

சூளா . 1380 
கஞ்சுசு முகத்த முலைகச்சு மிக வீக்கி 

சூளா . 1796 
கச்சது கடிந்தே 

கல் . 45-4 
ஆர் கொல் பொர அழைத்தார் என்றரியேற்றிற் கிளர்ந்து 
சேர்வு பெறக் கச்சில் செறிந்த வுடைமேல் 

வீக்கி 

பெரிய , ஏனாதி . 11 
கச்சை 


அரைச் செறி கச்சை யாப்பழித்தசைஇ 

நற் . முல் . 21 
நீலக் கச்சைப் பூவாராடை பீலிக் கண்ணிப் பெருந்தகை 

மறவன் 

புறம் . 274 
காவெரியூட்டிய கவர்கணைத் தூணிப் 
பூவிரிக் கச்சைப் புகழோன் தன் முன் 

சிறு . 238-39 
வண்ணவரி வில்லேந்தி அம்பு தெரிந்து 
நுண்வினைக் கச்சைத் தயக்கறக் கட்டி 

குறிஞ் . 124-25 
வச்சிரக் கோட்டத்து மணங்கெழு முரசம் 
கச்சை யானைப் பிடர்த்தலை ஏற்றி 

சிலப் . 5 : 141-2 
விச்சைக் கோலத்து வேண்டுவயிற் படர் தரக் 
கச்சை யானைக் காவலர் நடுங்க 

சிலப் . 26 : 230-31 
முரசம் , கச்சை யானைப் பிடர்த்தலை ஏற்றி 

மணி . 1:28 
பொற்கச்சற வீசிக் கதிந்தெழுந்த தனம் 

தஞ்சை. 235 
கையார் கடகத்துக் கதிர் வாட்கச்சையர் பெருங் , 1.37; 7 


326 


தமிழர் ஆடைகள் 


செம் பொற் கச்சையர் 

பெருங் . 1.39 : 31 
வரிக் குப்பாயத்து வார் பொற்கச்சையர் பெருங் . 1.40 : 378 
மட்டப் பூந்து கிற் கட்டளைக் கச்சையர் பெருங் . 1.4 : 198 
செறிமென் கச்சை சேர்ந்த அல்குலர் 

பெருங் . 1 : 43 : 126 
வீக்கிய கச்சையர் 

பெருங் . 1.46 : 18 
உற்றோனுற்ற உறுகண் டீர்க்கென 
கற்றோய் கலிங்கம் கட்டிய கச்சையன் 

பெருங் . 1.46 : 96-7 
திண்மை செறிவில் சேடக மகளிர் 
தன்மை கடுக்குந் தானைக் கச்சையர் பெருங் . 1.46 : 242-43 
வாடாத் தாரினர் சேடார் கச்சையர் 

பெருங் . 2.6 : 124 
குறுக்கை புக்க கொளுவமை கச்சையன் பெருங் . 2.18 : 18 
நீலக் கச்சை நிறைகழல் மறவரை 

பெருங் . 3.17 : 237 
தேனெறி குன்ற மொத்த திண் கச்சை துணிந்த 

வேழம் 

சீவக , 800 
கழலன் காழகம் வீக்கிய கச்சையன் 

சீவக . 939 


கச்சையும் வீக்கினன் கறங்கிரு மணி அணிந்து 


சீவக . 1836 


கச்சையங் கடகரி கழுத்தின் கண் உற 


கம்ப . 1424 


சூளா . 92 


சூளா . 139 


சூளா . 376 


சூளா . 583 


ஆயிடை வெஞ்சுடர் வாளினர் விசித்த கச்சையர் 
கச்சை யானன மானவேற் கண்ணிலங்கு தாரினான் 
மெய்யிலங் குறையினர் விசித்த கச்சையர் 
வரிந்த கச்சைய னொருவன் வந்து வண்டு 
இரிந்து பாய 
மணித் தொடர் மருங்கின் வீழ்த்து 
வரிபுரிக் கச்சை வீக்கி 
கட்டிய கழலார் தாழ்ந்த கச்சையர் கனலும் 

வாளர் 
கச்சையங் களிநல் யானை காவலன் கனன்று 

சொன்னான் 
கச்சையங் கவிற் றோடேனைக் கவனமா 

வலத்தினாலும் 


சூளா , 913 


சூளா . 916 


சூளா . 1157 


சூளா . 1189 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 

327 
அச்சுவக் கிரீவனுக்கு இளைய காளையர் 
கச்சையங் கருங்களி யானை வல்லவர் 

சூளா . 1260 
கைவலப் படையர் கழலர் கச்சையர் 

சூளா . 1270 
கச்சையர் கருங்கழலர் காலனையு நோனார் 

சூளா . 1279 
வரிந்துவீழ் கச்சையின் வளைந்த தாடியன் 

சூளா. 1420 
கஞ்சுகம் 
கஞ்சுக முதல்வர் ஈரைந் நூற்றுவர் 

சிலப் . 27 : 188 
நீலன் முதலிய கஞ்சுக மாக்கள் 

சிலப் . 28:80 
கஞ்சயன் முதலாத் தலைக் கீடு பெற்ற 
கஞ்சுக முதல்வர் ஈரைந் நூற்றுவரும் 

சிலப் .26 : 137-38 
கஞ்சுக மாக்கள் எஞ்சா நாவினர் 

சிலப் . 26 : 166-67 
காவலற் றொழுது கஞ்சுகனுரைப்போன் 

மணி . 25:11 
கைதொழுதிறைஞ்சி கஞ்சுகன் உரைப்போன் மணி , 28 : 178 
காவன் மாக்களும் காஞ்சுகி முதியரும் பெருங் . 1.44 : 111 
காஞ்சுகி முதியர் 

பெருங் . 1.46 :318 
காஞ்சுகி முதியர் 

பெருங் . 1.47 : 167 
அச்சுறு நோக்கினறுபது கழிந்த 
கஞ்சுகி மாக்கள் சோர்ந்து புடைகாப்ப பெருங் . 3.5 : 109-10 
நண்பிற் றிரியாது பண்பொடு புணர்ந்த 
காஞ்சுகி மாந்தரும் தாம் சென்று தருகென பெருங் . 4.15 : 145-6 
காஞ்சுகி மாந்தர்க்கு ஓம்படை கூறி 

பெருங் , 4.16 : 45 
பாதக இருள் செய் கஞ்சுகமும் பற்றலால் 
சாதகர் என்னவும் தகைத்து அம்மாலையே 

கம்ப . 626 
தாழ்ந்து விரிந்த கஞ்சுகத்து மெய்யார் 

கம்ப . 880 
கற்றைச் சுடர் விட்டெரி கஞ்சுகியான் கம்ப . ஆரணிய , 83 
மின்னு டை வேத்திரக் கையர் மெய்புகத் 
துன்னிடு கஞ்சுகத் துகிலர் 

கம்ப . ஆரணிய . 569. 
முற்றும் மூடிய கஞ்சுகன் மூட்டிய 
வெற்று அனல் பொழி கண்ணினன் கப்ப . ஆரணிய , 6926 
நஞ்சு கக்கி எரி கண்ணினர் நாமக் 
கஞ்சுகத்தர் சுதை பற்றிய கையர் 

கம்ப . 7000 


328 

தமிழர் ஆடைகள் 
கஞ்சுகி அயல் நின்றானை , ஈண்டு நம் தூதர் தம்மை கம்ப . 7404 
கஞ்சுகியவர் கண்மெய் காவல் ஓம்பினார் 

சூளா . 92 
தொண்டை தொலைவித்தத் துவர்வாய் மகளிர் சூழக் 
கண்டு வளர் தாயரொடு கஞ்சுகியவர் காப்ப 

சூளா . 867 
கஞ்சுகி மாந்தரும் காவன் முதியரும் 

சூளா . 1648 
விஞ்சையர் மடந்தையர் விளங்கு மேனியர் 
கஞ்சுகி அவரொடு மிழிந்து 

சூளா . 1276 
கஞ்சுக முகத்த முலைக்கச்சு மிக வீக்கி 

சூளா . 1796 
அரசனுக்கு வெப்படுத்தது என்றருகு கஞ்சுகிகள் 
உரைசெயப் பதைத்து ஒருதனித் தேவியர் புகுத 

பெரிய . திருஞான . 710 
ஆம்பவளத் திருமேனிக் கஞ்சுகத்தின் அணிவிளங்க சிறுத் . 31 
கம்பல் 


தீருத்தறைந்த தலையுந் தன் கம்பலும் 
கம்பலம் 


கலித் . 65 


நற் . 24 


கம்பலத்தன்ன மைம்பயிர்த்தா 
கடிமலர் மாலை நாற்றிக் கம்பல விதானம் கோலி சீவக . 837 
சேண் குலாம் கம்பலம் செய்ய தொன் றனால் 
மாண் குலாங் குணத்தினாள் மறைத் திட்டாளரோ சீவக . 2233 
செந் நெருப்புணுஞ் செவ்வெலிம் மயிர் 
அந் நெருப்பளவாய் பொற் கம்பலம் 
மன்னருய்ப்பன மகிழ்ந்து தாங்கினார் 

சீவக . 2686 
நிலவிய தாது பொங்க நீண்மலர் மணலிற்போத்துக் 
கலவியிற் படுத்த தாப்பொற் கம்பல மொத்த 

தன்றோ 

சீவக . 2711 
கருவி 


சீவக . 2214 


கையமைத் திளைஞ ருங் கருவி வீசினார் 
கலிங்கம் 


கலிங்கம் துயல்வர , செடி தொடி தெளிர்ப்ப வீசி 
புகாப் புகர் கொண்ட புன் பூங் கலிங்கமொடு 
மாசுபட்டன்றே கலிங்கமும் தோளும் 


நற் . 20 
நற் . 90 
நற் . 380 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


329 


கழுவுறு கலிங்கம் கழா அதுடீ இ 

குறுந் . 167 
நூலாக் கலிங்கம் வாலரைக் கொளீஇ 

பதி . 2 : 2 
கழுவுறு கலிங்கம் கடுப்பச் சூடி 

பதி . 8 : 6 
அல்கலைசில் பூங் கலிங்கத்தள் ஈங்கிதோள் 
நல்கூர்ந்தார் செல்வ மகள் 

கலித் . 55 
காதல் கொள் வதுவை நாட்கலிங்கத்துள் ஒடுங்கிய கலித் . 69 
ஒருத்தி அடிதாழ் கலிங்கம் தழீஇ ஒருகை 
முடிதாழ் இருங்கூந்தல் பற்றி 

கலித் . 92 
கொடும் புறம் வளை இக் கோடிக் கலிங்கத்து ஒடுங்கினள் 

புறம் . 86 
முருங்காக் கலிங்கம் முழுவதும் வளை இ 
பாம்புரியன்ன வடிவின காம்பின் 
கழைபடு சொலியின் இழையணி வாரா 
ஒண் பூங்கலிங்க முடீஇ 
நேர்கரை நுண்ணூற் கலிங்க முடீஇ 
பகன்றைப் புதுமலரன்ன அகன்றுமடி கலிங்கம் உடீஇ புறம் . 393 
பாம்புரித்தன்ன வான்பூங் கலிங்கம் 

புறம் . 397 
நலம்பெறு கலிங்கத்துக் குறங்கில் மிசை அசைஇயது ஒருகை 

திருமுருகு . 109 
காமைஞ்ஞைக்குக் கலிங்கம் நல்கிய 
அருந்திறல் அணங்கின் ஆவியர் பெருமகன் 

சிறு . 85-85 


புறம் , 136 


புறம் . 283 
புறம் . 392 


நிழல் திகழ் நீலம் நாகம் நல்கிய கலிங்கம் 


சிறு . 95 


பெரும் . 469-70 


ஆவியன்ன அவிர் நூற் கலிங்கம் 
இரும் பேரொக்கலோடு ஒருங்குடன் உடீஇ 
வெயிற் கதிர் விழுங்கிய படர்கூர் ஞாயிற்றுச் 
செக்கரன்ன சிவந்து நுணங்குருவிற் 
கண் பொரு புகாஉ மொண்பூங்கலிங்கம் 
புரளும் தானை 
பொன்னுரை காண்மரும் கலிங்கம் பகர்நரும் 
மென்னூற் கலிங்கம் கமழ்புகை மடுப்ப 
சோறமைவுற்ற நீருடை கலிங்கம் 


மது . 431.33 


மது . 513 


மது . 554 


மது . 721 


330 


தமிழர் ஆடைகள் 


காடிகொணட கழுவுறு கலிங்கத்துத் 
தோடமை தூமடி விரித்த சேக்கை 

நெடு . 134-35 
அம்மாசூர்ந்த அவிர் நூற் கலிங்கமொடு 

நெடு . 146 
இழைமருங்கறியா நுழை நூற்கலிங்கம் 
எள்ளறு சிறப்பின் வெள்ளரைக் கொளீ இ 

மலை . 561 
கோடிக் கலிங்கமுடுத்து குழல் கட்டி 
நீடித் தலையை வணங்கி 

சிலப் . 21:32 
நுரையென விரிந்த நுண் பூங்கலிங்கம் 

சிலப் 22:21 
மையுண்டு கழுமிய மாசுபடு கலிங்கத்திளையோர் 

பெருங் . 1.35 : 120-21 
பட்டியற் கலிங்கமொடு பாசிழை நல்கி 
இலைத் தொழிற் றடக்கையள் 

பெருங் . 1.37.156-57 
கருங்சாற் கலிங்கமொடு காஅழ் . கலக்கி 

பெருங் . 1.37 : 239 
கலிங்க வட்டியும் கலம் பெய் பேழையும் 

பெருங் . 1.38 : 285 
அரவிற் பரந்த அல்குல் மீமிசைக் 
கலா அய்க் கிடந்த குலாத்தரு கலிங்கம் பெருங் . 1.42 : 140-41 
கற்றோய் கலிங்கம் கட்டிய கச்சையினன் பெருங் . 1.46 : 97 
பையர வல்குற் பவழப்பல்காசு 
கைபுனை கலிங்கத்து ஐது கலந்து ஒன்றி பெருங் . 14.6 : 259-60 
காடிக் கலந்த கோடிக் கலிங்கம் 
கழும மூட்டும் நறும் புகை 

பெருங் . 1.54 : 9-10 
நுரைபுரைக் கலிங்கம் ஒருமுலை புதைப்ப பெருங் . 2.5 ; 86 
பானீர் நெடுங்கடல் பனி நாள் எழுந்த 
மேனீராவியின் மெல்லிதாகிய கழுமடிக் கலிங்கம் 

பெருங் . 2.7 : 154-6 
கையமைத்தியற்றிய கலிங்கத் துணியினர் பெருங் . 3.1 : 99 
கண்ணெழிற் கலிங்கம் திண்ணென அசைத்து 

பெருங் . 3.9 : 61 
நுரைவிரித்தன்ன நுண்ணுற் கலிங்கம் 

பெருங் . 3.17: 170 
கல்லுண் கலிங்கம் கட்டிய அரையினன் 

பெருங் . 4.7 : 158 
கல்லுண் கலிங்கம் நீக்கி 

பெருங் . 4.16 : 33 
உடுத்தாள் கற்றோய் கலிங்கம் 
உரவோன் சிறுவன் உயர்கெனவே 

சீவக . 353 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


331 


மின் விரித்தனைய தொத்து விலைவ ரம்பறியலாகா 
இன்னுரை கலிங்கம் ஏற்ப 

சீவக . 697 
வழங்கு வங்கக் கலிங்கக் கடகமும் 

சீவக . 863 
தேம்புகை யுள்ளுறவுண்ட கலிங்கமுடுத்தபின் 

சீவக . 1476 . 
கன்னிக் கலிங்கமகிலார்ந்து கவவிக்கிடந்த குறங்கினாள் 

சீவக . 1658 
வந்து பனி வார்ந்து முலைக் கலிங்கமது நனைப்ப சீவக . 1785 
காதிற் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து நாலா . திவ்.பெரிய.திரு.10 :8: 1 
கால் என , கடுஎன , கலிங்கக் கம்மியர் நூல் என கம்ப . 9120 
ஒட்டிய கலிங்கந் தாண்மேல் திரைத்துடுத்து 

சூளா . 

842 
ஊதாவியானுடங்கு மொள்ளரத்த நுண்கலிங்க 
மொன்று சேர்த்தி 

சூளா . 1538 
காஞ்சி இருக்கக் கலிங்கம் குலைந்த 

கலிங் . 63 
ஒரு கலிங்கம் ஒருவன் உடுத்தாதே 

கலிங் . 454 
அரைக் கலிங்கம் உரிப்புண்ட கலிங்கர் 

கலிங் . 466 
வீழ்ந்த கலிங்கர் நிணக் கலிங்கம் 
விரித்து விரித்துப் புனையீரே 

கலிங் . 509 



- 


கலை 


நீல . 130 


பட்டார் கலையுடையும் 
முலைமிசைக் கச்சொடு கலையும் மூட்டு அற்ற கம்ப . 1070 
நீள்கலை தாங்கலர் 

கம்ப . 1485 
கலைபுனை துகிலும் தோடும் ஒழிய போய்க் கரை கொள்வாரும் 


சூளா . 1694 


சூளா . 1975 


காலு மொரொன்றுடையர் கலையிலர் 
கவசம் 


புலி நிறக் கவசம் பூம்பொறி சிதைய 
எய்கணை கிழித்த பகட்டெழின் மார்பின் 
மெய்புகு கவசமும் 
கவசம் வீழ்ந்த சர்மரையற்ற 
புன்மன வேந்தர் தங்கள் பொன்னணி கவசம்கீறி 


புறம் . 13 
சிலப் . 14 : 169 

சீவக . 197 


சீவக . 799 


332 


தமிழர் ஆடைகள் 


வின்மரிய தோள் விசயத் தத்தனுயிர்க் கவசம் சீவக . 1792 
பொன்னணிக் கவசமின்ன 

இவக . 2270 
மெய்புகு பொன்னணி கவசம் ஒப்பன 

சீவக . 2819 
கவசமா யாருயிராய் கண்ணாய் மொய்த்தவமாய் 
......... காப்பானை 

கம்ப . ஆரணி , 99 
கழலினர் தாரினர் கவச மார்பினர் 

கம்ப , ஆரணி . 404 
உரம்படர் தோளின் மீளாக் 
கவசமிட்டுடைவாள் ஆர்த்தான் 

கம்ப . ஆரணி . 421 
சிலையன் வீரக் கவசத்தன் 

கம்ப . ஆரணி . 422 
கெகள் வாளொடு களப்பட அழுத்தற கவச 
மெய்கள் போழ்பட 

கம்ப . ஆரணி . 443 
கேடகத் தடக்கைய கிரியின் றோற்றத்த 
ஆடகக் கவசத்த கவசமாடுவ 

கம்ப . ஆரணி . 480 
நிச்சயமென்னும் கவசத்தால் 

கம்ப . ஆரணி . 503 
கருவியோடுவன்கச்சையுங் கவசமும் கழல கம்ப . ஆரணி . 511 
காய்ந்த வெஞ்சரம் நிருதர் தம்கவசமார்புருவ கம்ப . ஆரணி . 512 
கவசம்படர் மார்பிடைச் சுற்றினான் 

கம்ப , 7240 
பூஇயல் மீன் . எலாம் பூத்த வான் நிகர் 
மேவு. இரும் கவசம் இட்டு இறுக்கிவீக்கினன் 

கம்ப . 7254 
ஆரத்தொடு கவசத்து உடல் பொடிபட்டுஉக கம்ப . 7316 
அள்ளாடிய கவசத்து அவிர் மணி அற்றன 

கம்ப . 7320 
சூர் இழந்து வன்கவசமும் இழந்து தும்பு இழந்து கம்ப . 7377 
கற்றை அம்சுடர்க் கவசமும் கட்டு அறக் கழித்தான் கம்ப . 7385 
இட்டம் உந்தும் எழில் இரு நான்கு தோள் 
கடவுள் ஈந்த கவசமும் கட்டினான் 

கம்ப . 7474 
நல் நெடுங் கவசத்து நாமவெங்கணை 
மின்னொடு நிகர்ப்பன பலவும் வீசினான் 

கம்ப , 7711 
கண்ணுதல் பெருங் கடவுள் தன் 
கவசத்தைக் கடந்தில் கதிர் வாளி 

கம்ப . 1732 
காந்து வெஞ்சுடர்க் கவசம் அற்று உகுதலும் 

கம்ப . 7734 
பொன் தாள் கவசம் புகுதர , முகிலின் நின்றான் கம்ப , 7875 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


333 


கம்ப . 7962 


கம்ப . 8050 


கம்ப . 8051 


கம்ப . 8231 


வில் இடை அறுத்து , வேல் துணித்து வீரர்தம் 
எல்லிடு கவசமும் மார்பும் ஈர்ந்து 
நொய்து , அவன் கவசம் கீறி நுழைவன 
நூறுகோல் கவசம் கீறி நுழைதலும் 
எழுத்து அற்றார் கவசம் அற்றார் 
ஏழ் இரு நூறு வாளி 
இலக்குவன் கவசத்து எய்தான் 
ஆறு நூறு அம்பு செம்பொன் 
கவசம் புக்கு அழுந்த எய்தான் 
தோளின் மேல் மார்பின் மேலும் 
சுடர்விடு கவசச் சூழல் 
கண்ட நாணும் கழலும் கவசமும் 


கம்ப் . 8247 


கம்ப . 8249 


கம்ப . 8250 . 


விண் தலத்தினின் மீன் என வீழ்தலால் 

கம்ப . 8270 
கையினால் பெரிய அம்பால் 
கவசத்தைக் கழித்து வீழ்த்தான் 

கம்ப . 8302 
கவசத்தைக் கழித்து வீழ்ப்பக் 
காப்புறு கடனின் றாகி 

கம்ப . 8303 
அளப்பிலாத பசழிகள் ; கவசம் பற்று 
அற்று அருகின 

கம்ப . 8419 
துவசம் அன்ன தம் கூர் உகிர்ப் 
பெருங்குறி தோள் தோள் மேல் 
கவசம் நீங்கினர் 

கம்ப் , 8498 
அம்புயக் கண்ணன் கண்டத்து ஆயிரம்பகழி நாட்டி 
தம்பி தன் கவச மீதே இரட்டி 

கம்ப . 8552 
தேவுண்ட கீர்த்தி அண்ணல் திரு உண்ட கவசம் சோர கம்ப . 8554 
வடிநெடுஞ்சிலை அறும் கவசமார்பு அறும் 

கம்ப . 8623 
கங்கணத் தொடு கலசமும் மூட்டு அறக் கழல 
வெங்கடுங்கணை ஐ இரண்டு. உருமென வீசி 

கம்ப : 8650 

கம்ப . 8658 
தனுவும் வெங்கணைப் புட்டிலும் கவசமும் 
கைச்சிலை கோடி என்று கொடுத்தனன் கவசத்தோடும் 

கம்ப , 9077 


334 


தமிழர் ஆடைகள் 


மின்மின் கொள் கவசம் இட்டான் 

கம்ப . 9154 
ஏமத்தட்ங் கவசத்து இகல் அகலத்தன 

கம்ப .9184 
கலை வெங்கணை , கவசம் புக்கு ஆகமும் கழன்று ஓடிட 

கம்ப .9188 
கவசத்தையும் நெடு மார்பையும் கழன்று அக்கணை கழிய 

கம்ப . 9193 
விள்ளா நெடுங்கவசத்திடை நுழையாது உக வெகுண்டான் 

கம்ப .9194 
நெடுங்கவசத்தையும் குலையாச் செல்லும் 
கடுங்கணை யாவையும் 

கம்ப . 9196 
ஒளிகிளர் கவசம் நுழைந்து உறுகில 

கம்ப . 9274 
ஆயிடை இளையவன் விடமனையான் 
அவன் இடு கவசமும் அழிவுபடத் தூயினன் 

கம்ப . 9275 
தூக்கிய துணிவாங்கி தோளொடு மார்பைச் சுற்றி 
வீக்கிய கவசபாசம் ஒழித்து அது விரைவின் நீக்கி கம்ப . 9321 
கருணை அம் கடலே அன்ன 
எல் ஒளி மார்பில் தீராக் கவசம் இட்டு 

கம்ப , 9505 
கண்ணனே எளியேன் இட்டகவசமே 

கம்ப . 9507 
சொல் அறுக்கும் வலி அரக்கர் தொடுகவசம் 
துகள் படுக்கும் 

கம்ப . 9537 
அணிகண்டிகை கவசம் கழல் திலதம் முதல் அகலம் கம்ப . 9549 
கருவி நான் முகன் வேள்வியில் படைத்ததும் கட்டிச் 
செருவில் இந்திரன் தந்த பொன் கவசமும் சேர்ந்தான் கம்ப : 9786 
ஒரு தன்னின் பின்ன கவசத்த பொருள் இல்லை கம்ப..9820 
வில் ஒன்றால கவசம் ஒன்றால் 

கம்ப , 9859 
கருங்கணைப் புட்டிலும் கவசம் தானும் மற்று 
இடம்பாக சுரிகையும் சேர ஈந்தவன் 

கம்ப . 10375 
மடுத்த வாளும் கேடகமும் கவசக் கண்ணு மார்பகமும் 
மடுத்துக் குத்தினாற் போலக் கழிந்தது அம்பு 
காம்பு 
கச்சொடு பொற்சுரிகை காம்பு கன ( க ) வளை 
உச்சி மணிச் சுட்டி 

நாலா . திவ் . பெரி . திரு . 1 : 3 : 8 


சூளா . 1350 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


335 


கச்சொடு பட்டைக் கிழித்து காம்பு 
துகிலவை கீறி 
நிச்சலும் தீமை செய்வாய் 

நாலா . திவ் . பெரி . திரு . 2 : 7 : 3 
காம்பொடு நேத்திரங்கள் பணித்தருள வேண்டும் 

தேவா , சுந் . 46 : 2 
காழகம் 
கரையிடைக் கிழிந்த நின் காழகம் வந்து உரையாக்கால் 

கலித் . மரு . 73 
ஒருத்தி வரியார் அகலல்குற் காழகம் 
ஒருத்தி அரியார் நெகிழ்த்தணி சுறா தட்ப கலித் . மரு . 92 
நீயே வினை மாண் காழகம் வீங்கக் கட்டி 
புனைமாண் மரீஇய வம்பு தெரிதியே 

கலித் . பாலை . 7 
களிறு மேற் கொள்ளவும் காழக நீப்பவும் 

புறம் . 41 
ஒன்பது கொண்ட் மூன்று புரி நுண்ஞாண் 
புலராக் காழகம் புலரவுடீஇ 

திருமுருகு . 183-84 
காழகம் செறிந்த உடையினன் 

சிலப் . 22:91 
ஒண்ணிறக் காழகம் சேர்ந்த உடையினன் 

சிலப் . 22:98 
காளக உடையினன் கந்து நாமனும் 

சீவக . 320 
காழகமூட்டப்பட்ட காரிருட் டுணியு மொப்பான் சீவக . 1230 
காழம் 
காழமிட்ட குறங்கினன் 

கம்ப . 650 
குப்பாயம் 
வரிக் குப்பாயத்து வார்பொற் கச்சையர் பெருங் . 1.40 : 378 
வெங்கண் நேர்க்கிற் குப்பாய மிலேச்சனைச் 
செங்கண் தீவிழியா 

சீவக . 438 
நுதிமயிர்த் துகிற் குப்பாயம் புகுகென நூக்கினானே 

சீவக . 678 
குப்பாயமென நின்று காட்சி தரும் 
கோவர்த்தன மென்னும் கொற்றக் குடையே 

நாலா . திவ் . பெரி . திரு . 3 : 5 : 6 
கோர்த்த முத்தின் குப்பாயப் புகர் 
மால்யானைக் கன்றே போல 

நாச்சி . திரு . 14-4 
கூறை 
அத்திட்ட கூறை அரைச் சுற்றி வாழினும் 
பத்தெட்டுடைமை பலருள்ளும் பாடெய்தும் 


நாலடி . 281 


336 


தமிழர் ஆடைகள் 


ஊணொடு கூறை ... மாணொடு கேட்டு 

ஏலாதி . 63 
கருக்கினால் கூறை கொள்வார் 

பழமொழி . 321 
நாறைங் கூந்தல் நடுங்கு துயரெய்தக் 
கூறை கோட்பட்டுக் கோட்டு மாவூரவும் 

சிலப் . 15:98 
படுத்துடன் வைத்த பாயற்பள்ளியும் 
உடுத்த கூறையும் ஒள்ளெரியுறா அ 

மணி . 16 : 29-30 
பேனறாக் கூறை பெருமுருகு நாறுமேல் 

நீல .256 
கூறை யெய்தலும் 

நீல . 355 
செங் கூறையாய் 

நீல . 534 
கானெடு மனையும் கட்டுறுத்தியாத்த 
கூறை , வெள்ளுறிக் குண்டிகைக் காவினர் 
தரும தருக்கர் தற்புறம் சூழ 

பெருங் . 1.36 : 227-29 
மூடு கூறையின் மூடுதல் வெண்டலை ஓடு கோடல் சீவக . 1427 
நண்ணாச் சிறுகூறை பாகமோர் கையாக உடுத்து சீவக . 2625 
கூறை சோறிவை தந்தெனக் கருவி நாலா.திவ் . பெரிய , திரு 7 : 7 : 8 
கோலப் பணைக் கச்சும் கூறையுடையும் 

நாலா . திவ் . பெரிய . திரு . 3 : 3 : 7 
பூநிற கூறைசுற்றினாள் போல் 

கம்ப . 6772 
வேசியர்கள் உடுத்த கூறை வேந்தர்கள் கற்ற கம்ப . 10466 
வெற்றரைச் சமணரோடு விலையுடை கூறை போர்க்கும் நற்றர் 

தேவா . திருநா . 68 : 9 
கூறையால் மூடக் கண்டு கோலமாக் கருதினாயே 

தேவா . திருநா . 77 : 9 
குறியினின் றுண்டு கூறையிலாச் 
சமண் நெறியை விட்டு 

தேவா . திருநா . 190 : 4 
ஈறில் கூறையனாகி யெரிந்த வெண் நீறு பூசிதேவா . திருநா . 211 : 5 
தங்கள் கூறை யொன்றின் றியே 
அமணராற் 

தேவா . சுந் . 33 : 9 
இம்மையே தரும் சோறும் கூறையும் 

தேவா . சுந் . 34 : 1 
குற்றொருவரைக் கூறைகொண்டு 
கொலைகள் சூழ்ந்த களவெலாம் 

தேவா . சுந் . 35 : 4 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


337 


கூறை கொண்டு ஆறலைக்குமிடம் 

தேவா . சுந் . 49 : 1 
உயிர்க் கொலை பலநேர்ந்து நாடொறும் 
கூறை கொள்ளுமிடம் 

தேவா . சுந் . 49 : 3 
பீறற் கூறையுடுத்து 

தேவா . சுந் . 49 : 4 
கொய்சகம் 
மானமாக் கலுழன் சிறைவிரித்தென கொய்சகம் 
மருங்கு உறச் சேர்த்தி 

கம்ப .9788 
கோதையுங் குழைவின் பட்டின் 
கொய்சகத் தலையுந் தாழ 
கோசிகம் 


சூளா . 1640 


பைங்காற் பாதிரி போது பிரித்தன்ன அங்கோசிகம் 

பெருங் . 1.42 : 204 
அங்கோசிக ஆடை பூத்தன பாதிரி 

சீவக : 1650 
களிசெய்கோசிக நீர் விழக் கடிமாலை மேற்றொடர்ந்து சீவக . 1673 
கோசிகத்தினுலுற்ற கொழுங்கனல் 

கம்ப . சுந்தர . 1205 
முறைவிரித் தன்ன முறுக்கிய 
கோசிக மருங்கில் 
பிறைவிரித்தன்ன வெள் எயிற்று 
அரவமும் பிணித்து 

கம்ப . 9788 
பொற்பமை செங்கோடிக மொடு ஆடை புதைவுற்ற பேழை , 


சூளா . 870 


கோடி 


கோடி கடையுள் விரியார் 

ஆசாரக்கோவை -44 
மின்னுக் கோடியுடுத்து விளங்குவிற்பூண்டு 
நன்னிற மேகம் நின்றது போல் 

சிலப் . 11:45 
கோடி ஏந்தினர் பட்டேந்தினர் 

சிலப் . 20:14 
கோடி மூடியெடுப்பதன் முன்னம் 
கௌத்துவ மூடைக் கோவிந்தனோடு நாலா.திவ்.பெரி.திரு. 4 : 5 : 8 
மந்திரக் கோடியுடுத்தி 
அந்தரிசூட்டக் கனாக் கண்டேன் தோழீ நான் நாச்சி . திரு . 6 : 3 
உயர்த்த கோடி கொண்டருளும் 

பெரிய . அமர் . 28 


தேவா. திருநா . 216 : 9 
338 

தமிழர் ஆடைகள் 
கோதை 
சிலைகொணாணெடிய கோதை யொலியேறு கம்ப . ஆரணிய . 24 
தடக்கைக்கு , இனிய கோதையும் துறந்தனர் கம்ப . 1658 
வீரம் , பொன் மின்கொள் கோதை கையில் பூட்டினான் 

கம்ப .9154 
கோலம்சார் நெடுங்கோதையும் புட்டிலும் கட்டி கம்ப . 9791 
புட்டிலொடு கோதைகள் .... அங்கையின் இலங்கைக் கட்டி 

கம்ப . 9821 
கோவணம் 
சுருள் கோவணம் தற்றவர் 

தேவா . திருநா . 17 : 5 
கோவணத் தோடக்கணிந்த வம்மானை தேவா திருநா . 19 : 2 
கோவணமுடுத்தவாறும் கோரைவசைத்தானும் தேவா . திரு . 77 : 2 
சங்கக் கலனும் சரிகோவணமும் 

தேவா . திருநா . 112 : 2 
அரைப்பாலுடுப்பன கோவணம் 

தேவா . திருநா . 114 : 7 
கொண்ட கோவண வாடையன் 

தேவா . திருநா . 120 : 9 
விரிகொள் கோவண வடை விருத்தரோ தேவா . திருநா . 124 : 4 
உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சையே தேவா . திருநா . 126 : 5 
சடையனைச்சரி கோவண வாடை கொண்டுடையன் 

தேவா . திருநா . 131 : 8 
குறைகொள் காதினர் கோவண வாடையர் தேவர் . திருநா . 152 : 1 
அரையார் கோவண வாடையன் 

தேவா . திருநா . 167 : 7 
கோவணத்தர் வெண்ணூன் மார்பர் 
விரிகோவணமசைத்த வெண்ணீற்றான் தேவா திருநா . 236 : 8 
வெளுத்தமைந்த சீளொடு கோவணமுந்தற்று 

தேவா . திருநா . 275 : 2 
தூவெளுத்த கோவணத்தை யரையிலார்த்த தேவா . திருநா. 281 : 1 
கோவணம் மேற்கொண்ட வேடம் 

சுந் . 5:10 
அரையார் சீளொடு கோவணமும் அரவும் அசைத்து 

சுந் . 27 : 6 
கோவணம் கொள் குழகனை 

சுந் . 40 : 8 
கந்தை கீளாடை கோவணம் கருத்தறிந்து தவி பெரிய . அமர்நீதி .3 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


339 


கறைக் களத்திறை கோவணம் பெருமை முன்காட்டி 

பெரிய . அமர்நீதி , 6 
தஞ்சை மாமறைக் கோவண ஆடையின தசைவும் 

பெரிய . அமர்நீதி . 8 
யாணர் வெண்கிழிக் கோவணம் ஈதல் கேட்டு பெரிய அமர் நீதி . 11 
உணங்கு கோவணம் வைத்து 
குணங்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்தது 

பெரிய . அமர்நீதி . 13 
ஓங்ரு கோவணப் பெருமையை உள்ளவாறுமக்கே 

பெரிய . அமர் நிதி 14 
கொடுத்த கோவணம் கைக்கொண்டு பெரிய . அமர்நீதி . 15 
கந்தை சீருடை கோவணம் அன்றி பெரிய . அமர்நீதி . 16 
போனவேதியர் வைத்த கோவணத்தினைப் போக்கி 

பெரிய . அமர்நீதி . 17 


நான் தந்த கோவணத்தைக் கொண்டுவாரும் பெரிய.அமர்நீதி .19 
வைத்த கோவணம் முன் செய்ததென் பெரிய . அமர்நீதி . 20 
பொங்கு வெண்கிழிக் கோவணம் போயின பெரிய . அமர்நீதி . 21 
கீறு கோவணம் அன்று 

பெரிய . அமர்நீதி . 24 
நல்ல கோவணம் கொடுப்பன் 

பெரிய . அமர்நீதி . 26 
இக்கோவணம் அன்றி 

பெரிய , அமர்நீதி . 28 
அணியும் கோவணம் நேர்தர அமையும் பெரிய , அமர்நீதி . 29 
அலர்ந்த வெண்ணிறக் கோவணம் 

பெரிய . அமர்நீதி . 30 
உடுத்த கோவணம் ஒழிய 

பெரிய . அமர்நீதி . 31 
அடுத்த கோவணம் இது 

பெரிய . அமர்நீதி . 31 
கோவணம் ஒரு தட்டில் இட்டார் பெரிய . அமர்நீதி . 32 
அலகில் கோவணம் ஒத்திய 

பெரிய . அமர்நீதி . 34 
தட்டு மேற்படத் தாழ்ந்தது கோவணத்தட்டு பெரிய . அமர்நீதி .35 
எங்கள் கோவணம் நேர்நிற்க வேண்டுவ 

பெரிய . அமர்நீதி . 37 
சிவன் விரும்பிய கோவணமிடுஞ் செழுந் தட்டுக்கு 

பெரிய , அமர்நீதி . 39 
பாங்குடை உடையுங்கீளும் முழுதில் 

பெரிய . நேச . 3 
கோவணமும் நெய்வார் 
உடைபெபாடு நல்ல சீறாம் ஒப்பில் 
கோவணமும் நெய்து 

பெரிய . நேச .4 


23 


340 


தமிழா ஆடைகள் 


சட்டை 
நிணச் சட்டையிட்டு நின்ற 
சாலிகை 


கலிங் . 156 


சீவக . 2217 


கம்ப : 9606 


கம்ப . 9643 


சாலிகை யுடம்பினர் தறுகணாளரே 
சாலிகை யாக்கையர் , தணிப்பு இல் வெஞ்சர 
வேலியைக் கடந்திலர் 
திண்மார்பின் மிசைச் செறி சாலிகையின் 
சாலிகை முதல் ஆன போர்ப்பரம் 
தாங்கிற்று எல்லாம் 
சிதர் 
துய்ப்போர் தம்மனைத் துணிச் சிதர் உடுத்து 


கம்ப . 9719 


மணி . 11 : 109 


சிதர்வை 
நின்னரைப் பாசியன்ன சிதர்வை நீக்கி 

பெரும் . 462-68 
சிதவல் 
தண்டுடைக் கையர் வெண்டலைச் சிதவலர் 

குறுந் . 146 
சிதவற்றுணி 
சிதவற் றுணியொடு சேணோங்கு நெடுஞ்சினை 
ததர் வீழ்ப் பொடித்துக் கட்டிய உடையினன் மணி . 3 : 106-7 
சிதாஅர் 
நீர்ப்படு பருந்தின் ஈர்ஞ்சிறகன்ன 
நிலந்தின் சிதா அர் களைந்த பின்றை 

பதி . 2 : 2 
வேற்றிழை நுழைந்த வேர் நனைச் சிதாஅர் 

புறம் . 69 
சிதார் உடுக்கை முதாரிப் பாண 

புறம் , 138 
பாறிய சிதாரேன் 

புறம் . 150 
திறனில் சிதாஅர் வறுமை நோக்கி 

புறம் . 337 
என்னரை , நிலத்தினஞ் சிதைந்த சிதா அர் களைந்து . புறம் . 385 
ஊருண் கேணிப் பகட்டிலைப் பாசி 
வேர்புரை சிதாஅர் நீக்கி 

புறம் . 392 
ஈன்ற வரவினாவுரிக் கடுக்குமென் 
தொண்டு படு சிதாஅர் துவர நீக்கி 

புறம் . 393 


. 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


341 


விரும்பிய முகத்தனாகி என்னரைத் 
துரும்புபடு சிதா அர் மருங்குநீக்கி 

புறம் . 400 
ஈரும் பேனும் இருந்திறை கூடி 
வேரொடு நனைந்து வேற்றிழை நுழைந்த 
துன்னற் சிதாஅர் துவர நீக்கி 

பொருநர் . 79-81 
பாசிவேரின் மாசொடு குறைந்த 
துன்னற் சிதா அர் நீக்கி 

பொருநர் . 153-54 
சீரம் 
தீரா மனத்தாள் தர வந்தன சீரம் 

கம்ப . 1838 
சீரை 
சீரை தைஇய யுடுக்கையர் 

திருமுருகு . 126 
சீரையுடுக்கை வார் வளர் புன் சடை 

பெருங் . 2.15 : 40 
சுற்றிய சீரையும் உழையின் தோற்றமும் 

கம்ப . 251 
ஆய் தந்த மென் சீரை அணித்தடி தாழ்ந்து நின்ற கம்ப . 1842 
திரு அரைத் துகில் ஓரீஇ சீரை சாத்தியே 

கம்ப . 1843 
தான் புனை சீரையைத் தம்பி சாத்தி 

கம்ப . 1844 
பொன் அரைச் சீரையின் பொலிவும் நோக்கினான் கம்ப . 1853 
தாழ்வினை அது வரச்சீரை சாத்தினான் 

கம்ப . 1854 
சுற்றிய சீரையின் தொடர்ந்த தம்பியன் 

கம்ப . 1861 

. 
துன் நெடுஞ் சீரையும் சுற்றி அப் 
பொன் நெடுந் தேரினிடை 

கம்ப . 1878 
திருஅரைச் சுற்றிய சீரை ஆடையின் 

கம்ப . 1883 
பழுது சீரையின் உடையினன் 

கம்ப . 1909 
புனையும் சீரை துணிந்து புனைந்தனள் 

கம்ப . 1919 
சீரைச் சுற்றித் திருமகள் பின் செல 

கம்ப . 1925 
ஊரை நூறும் கருங்கனலுட் பொதி 
சீரை நூறவை சேமஞ் செலுத்துமோ கம்ப . சுந்தர . 1144 
சீவரம் 
சீவரம் போற்கட்டில் செப்புவதென்னோ 

நீல . 372 
சேலம் 
சேலம் திருத்தி 

பெருங் 4:12:97 


342 


தமிழர் ஆடைகள் 


சேலை 
சேலையாற் செய்ய வாய் புதைத்த செங்கையன் 

கம்ப . ஆரணிய . 170 


சேலையின் வாங்கும் புதுமது 


மூவரு . 3. 410-11 


தழை 
பல்பூம் பகைத் தழை நுடங்கு மல்குல் 

நற் . குறிஞ் . 8 
தழையோர் , கொய்தழை அரும்பியஞாழல் 

நற் . குறிஞ் . 54 
நெய்தலும் ஓம்புமதி ...அணியுமார் அவையே 

நற் . குறிஞ் . 60 
தழையும் தாரும் தந்தனென் இவனென 

நற் . குறிஞ் . 80 
அம்பகை நெறித் தழை அணி பெறத் தைஇ நற் . குறிஞ். 96 
காவி , அம்பகை நெறித் தழை அணிபெறத்தை இ நற் . குறிஞ் .123 
பிணையல் அம் தழை தைஇய 

நற் . குறிஞ் . 170 
தளிர்சேர் தண்தழை தைஇ 

நற் . குறிஞ் . 204 
தழையணிந்து அலமரும் அல்குல் 

நற் . குறிஞ். 320 
உடுக்கும் தழை தந்தனனே 

நற் . குறிஞ்.358 
பைந்தழை சிதைய , கோதை வாட 

நற் . குறிஞ் . 363 
கோடேந்து அல்குல் தழையணிந்து 

நற் . குறிஞ் . 368 
ஐதகல் அல்குல் அணிபெறத் தை இ 

நற் . குறிஞ். 390 
கூந்தலாம்பல் முழு நெறி அடைச்சி 
சாரற் றழையணி அல்குல் மகளிர் 
தழையணி அல்குல் தாங்கல் செல்லா 
திருந்திழை யல்குற்குப் பெருந்தழை யுதவி 

குறுந் . 214 
அய வெள்ளாம்பல் அல்லி அம்பகை நெறித்தழை 
தித்திக் குறங்கினூழ் மாறலைப்ப 
பசுங்குழைத் தழையினும் உழையிற் போகான் . 

குறுந் . 294 
* உடுத்தும் தொடுத்தும் பூண்டும் செரீஇயும் 
தழையணிப் பொலிந்த ஆயம் 

குறுந் . 295 
குவளைத் தண் தழை யிவளீண்டு வருந்த 

குறுந் . 342 
தழை தாழ் அல்குல் இவள் புலம்ப அகல 

குறுந் . 345 
மணலாடு மலிர்நிறை விரும்பிய வொண்டழைப் 


குறுந் . 80 


குறுந் . 125 
குறுந் . 139 


குறுந் . 293 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 

343 
புனலாடு மகளிர்க்குப் புணர் துணையுதவும் 

ஐங் 13 
நுடங்கு தழைத் திதலை அல்குல் 

ஐங் . 72 
வண்ண வொண்டழை நுடங்க வாலிழை 
ஒண்ணுதல் அரிவை 

ஐங் . 73 
தண்டழை விலையென நல்கினன் நாடே 

ஐங் . 147 
நெய்தலம் பகைத் தழை பாவை புனைமார் 
உடலகம் கொள்ளாரின்மையின் 

ஐங் . 187 
கானல் ஞாழற் கவின் பெறு தழையள் 

ஐங் , 191 
தானும் மலைந்தனன் எமக்குத் தழையாயின 

ஐரி , 201 
செயலையம் பகைத் தழை வாடுமன்னாய் 

ஐங் . 211 
வண்டுபடு கூந்தற் தண்டழைக் கொடிச்சி 

ஐங் . 256 
ஆய்தழை நுடங்கு அல்குல் 

ஐங் . 291 
அலர்ந்த ஆம்பலக மடிவையர் 

பதிற் . 27 
செம்பொறிச் சிலம்பொடு அணித்தழைத் தூங்கும் 

பதிற் . 53 
தழையுங் கோதையு மிழையு மென்றிவை 
தை இனர் மகிழ்ந்து 

கலித் . 102 
இலங்கேர் எல்வளையேர் தழை தைஇ 

கலித் . 125 
ஒலிக்குழை செயலையுடை மாணல்குல் 

அகம் .7 
தலைமுடி சான்ற தண்டழை தைஇ 

அகம் , 7 
மணிப்பூம் பைந்தழை தைஇ 

அகம் , 20 
அண்டர் மகளிர் தண்டழை உடீஇயர் 

அகம் . 59 
பாசளைக் கலித்த கணைக்கால் நெய்தல் 
விழவு அணி மகளிர் தழை அணிக் கூட்டும் 

அகம் . 70 
கழனியாம்பல் முழுநெறிப் பைந்தழை 

அகம் . 156 
அரிமலராம்பலோடார் தழை தைஇ 

அகம் . 176 
வயலையம் பிணையல் வார்ந்த கவா அன் திதலை அல்குல் 

அகம் . 189 
தழையணிப் பொலிந்த கோடேந்து அல்குல் 
அம் பகை மடிவைச் குறுந்தொடி மகளிர் 

அகம் . 201 
பெருந்தண் மாத்தழை யிருந்த அல்குல் 

அகம் . 230 


34 

தமிழர் ஆடைகள் 
தாருந் தையின தழையுந் தொடுத்தன 

அகம் . 259 
பொலங்காசு நிரைத்த கோடேந்தல்குல் 
நலங்கேழ் மாக்குரல் குழையொடு துயல்வர 

அகம் . 269 
ஐதகல் அல்குல் தழையணிக் கூட்டும் 
கூழை நொச்சிக் கீழது 

அகம் . 275 
தழையணி அல்குல் செல்வத் தங்கையர் 

அகம் . 320 
முறித்தழை மகளிர் மடுப்ப மாந்தி 

அகம் . 348 
பைங்குழைத் தழையர் பழையர் மகளிர் 

அகம் . 331 
அல்குல் தழைக் கூட்டு அங்குழை யுதவிய 

அகம் , 383 
கொண்டைக் கூழை தண்டழைக் கடைசியர் 

புறம் . 61 
கூம்பவிழ் முழுநெறி புரள் வருமல்குல் 

புறம் . 116 
ஆம்பல , இளையமாகத் தழையாயினவே 

புறம் . 248 
மெல்லிழை மகளிர் ஐதக அல்குற் 
றொடலையாகவும் கண்டனம் இனியே 

புறம் . 271 
தொன்று தாமுடுத்த அம்பகைத் தெரியல் 
பைந்தழை துயல் வருஞ் செறுவிறற் 
அணித் தழை நுடங்க ஓடி 

புறம் . 340 
ஏந்து கோட்டம்பூந் தொடலை அணித் தழையல்குல் புறம் . 341 
கருங்கால் வேங்கைச் செம் பூம் பினையல் 
ஐதேந்தல்குல் யாமணிந்து உவக்கும் 

புறம் . 345 
பைவிரி யல்குற் கொய்தழை தைஇ 

குறிஞ்சி . 102 
பைந்தழை மாமகளிரொடு 

பட்டி . 9 
புனைபூந்தழையற் 

ஐந் . ஐம் . 14 
ஆம்பலணித் தழை யாரந் துயல் வருந் 
தீம்புனலூ ரன் மகளிவள் 

திணை . மொழி . ஐம் . 40 
அன்னை யானீயு மருந்தழையா மேலாமைக் 
கென்னையோ நாளை யெளிது திணைமாலை . நூற் . 20 
தன் குறையி தென்னான் தழை கொணருந் தண் சிலம்ப 

திணைமாலை . நூற் . 31 
பைந்தழை அல்குற் பாவாய் 

சீவக . 1499 
பிடிமுதிர் முலையினாடன் றழைத்துகிற் பெண்ணினொடும் 

சீவக . 1231 


புறம் . 280 
புறம் . 339 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


345 


சாந்து தண்டழையுஞ் சுரமங்கையர்க் கேந்தி நின்றன சூளா , 752 
வயலாம்பல் நெறித்தவகைத் தழையள் 

சூளஈ . 809 
விரையேற்று தளிரீனல் விழையாய் வாழி 

சூளா . 1126 
அம்பொன் செய் கலாப வல்குலந் தழை புனைந்து சூளா . 1633 
அல்குற்றடத்தெமர் கண்டால் அயிர்ப்பர் அதுவுமன்றிப் 
பல் குற்றமும் வருமால் யாங்கள் வாங்கேம் பசுந்தழையே 

தஞ்சை . 98 
தழைப்பீலி மரவுரிமேல் சார எய்தி 

பெரிய , கண் . 48 
தானை 
அரிவையது தானை என்கோ 

பரி . 11:28 
இருந்துகிற் றானை யினொன்றிப் பொருந்தலை பரி . 16:23 
பாய்ந்தாய்ந்த தானை பரிந்தானா மைந்தினை கலித் . 96 
பையென நோக்குவேன் தாழ்தானை பற்றுவேன் கலித் . 96 
தாரும் தானையும் பற்றி ஆரியர் 
பிடிபயின்று தரூஉம் பெருங்களிறுபோல 

புறம் , 276 
குஞ்சி அழகும் கொடுந்தானைக் கோட்டழகும் 

நாலடி . 131 
நிலனக முளியன் நீலத் தானையன் 

சிலப் . 16 : 2 4 . 
பட்டுடைத் தானைப் பைம்பூண் சுடர 

பெருங் . 1.34 : 207 
பூந்துகிற் றானைப் பற்றிக் காய்ந்தது 

பெருங் . 1.35 :202 
வெண்டுகில் , ஈரத்தானை நீரிடைச் சோர பெருங் . 1.40 : 99-100 
பாப்புரியன்ன மீக் கொடானை 
இரு புடை மருங்கினும் வருவளிக் கொசிந்து பெருங் . 1.42 : 244-45 
சேடக மகளிர் , தன்மை கடுக்குந் தானைக் கச்சையர் 

பெருங் . 1.46 : 242-43 
பானில வெண்டுகிலானத் தானையர் 

பெருங் . 2.4 : 147 
மேற்பட வெருவி நோக்கித் தானையை 
விட்டிட்டொல்கி 

சீவக . 675 
கச்சிற் றானை வீக்கா 

சீவக . 978 
தானையாற் தடங்கணீரைத் துடைத்து மெய் தழுவிக் சீவக . 1051 
ஒன்றிய வுதிரச் செச்சை யொண்ணிண மீக்கொடானை 

சீவக . 1080 
விடுகணை தெரிந்து வீக்கற விசித்து 

சீவக . 1086 
குழைந்த தார் நெகிழ்ந்த தானைக் கொற்றவன் சீவக . 2720 


346 


தமிழர் ஆடைகள் 


வணங்கி நாணி வாய்புதைத்து இலங்குதானை 
முன் தலை ஒதுக்கி நின்ற மொய்ம்பன் 

கம்ப . 10516 
தாளில் வாழ் செருப்பர் தழைத்த நீடு தானையர் 

பெரிய , கண்ணப்ப . 68 


துகில் 


நற் . 15 
நற் . 43 , 90 

நற் . 129 
நற் . 366 


மூரி எக்கர் நுண்துகில் நுடக்கம் போல் 
துகில் விரித்தன்ன வெயிலவிர் உருப்பு 
பல்வியர் , அந்துகில் தலையின் துடையினள் 
வீடுறு நுண்துகில் ஊடு வந்து இமைக்கும் 
பூந்துகில் அல்குல் தேம்பாய்க் கூந்தல் 

பதி , 6-4 
மீப்பால் வெண்டுகில் போர்க்குநர் பூப்பால் 
வெண்டுகில் சூழ்ப்ப குழல் முறுக்குநர் 

. 
பரி . 10 : 79-10 
துகில் சேர் மலர்போல் மணி நீர் நிறைந்தன்று 

பரி . 12:93 
துகில் பொகி புனலிற் கரை காரேற்றன்று 

பரி . 12:98 
ஞாயிற்று , அணி வனப்பமைந்த பூந்துகில் 

பரி . 13 : 2 
தேம்படு மலர் குழைபூந்துகில் வடிமணி 
ஏந்திலை சுமந்து சாந்தம் விரை இ 

பரி . 17 : 1-2 
அந்துகிற் போர்வை அணிபெறத்தை இ 

கலித் . 65 
தை இய பூந்துகில் ஐது கழல் ஒருதிரை 

கலித் . 85 
வேல் வலானுடைத் தாழ்ந்த விளங்கு வெண்துகிலேய்ப்ப 

கலித் . 105 
யானை கொண்ட துகிற் கொடி போல 

அகம் . 111 
துகிலாய்ச் செய்கைப்பா விரித்தன்ன 
வெயிலவிர்பு நுடங்கும் வெவ்வெங்களரி 

அகம் . 293 
துகில் விரிகடுப்ப நுடங்கி 

அகம் . 337 
பூந்துகில் இமைக்கும் பொலன்காழ் அல்குல் 

அகம் . 387 


தன்னரைப் புகை விரிந்தன்ன பொங்கு துகிலுடீ இ அகம் . 398 
கோபத்தன்ன தோயாப் பூந்துகில் 

திருமுருகு . 15 
மருங்கிற் கட்டிய நிலனேர்பு துகிலினன் 

திருமுருகு . 214 
வேறு பஃறுகிலினுடங்கி அகில் சுமந்து 

திருமுருகு 296 
துகிலணி யல்குறுளங்கியன் மகளிர் 

சிறுபாண் . 262 


நாலடி . 254 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 

347 
துணங்கையம் பூதம் துகிலுடுத்தவை போல் பெரும் . பாண் . 235 
பைங்காழ் அல்குல் நுண் துகில் நுடங்க பெரும் . பாண் . 329 
துகில் முடித்துப் போர்த்ததூங்கல் ஓங்கு 
நடைப் பெருமூதாளர் 

முல்லை . 53-4 
ஆவுதி மண்ணி அவிர்துகின் முடித்து 

மது . 194 
பூந்துகில் மரீஇய ஏந்து கோட்டல்குல் 

நெடுநல் . 145 
அவிர் துகில் புரையு மவ்வெள்ளருவி 

குறிஞ்சி . 55 
பட்டு நீக்கித் துகிலுடுத்தும் 

பட்டினப் . 107 
பட்டும் துகிலும் உடுத்து 
மானீல மாண்ட துகிலுமிழ்வதொத்தருவி திணை.மா.நூற்குறி .6 
தகரக் குழல் புரளத் தாழ்துகில் கையேந்தி திணை . பாலை . 77 
மாதர் , படாஅ முலைமேல் துகில் 

குறள் . 1087 
அந்துகின் மேகலை அசைந்தன வருந்த 

சிலப் . 4:30 
மென்றுகில் அல்குல் மேகலை நீங்க 

சிலப் , 4:48 
நிறங்கிளர் பூந்துகினீர்மையினுடீ இப் 

சிலப் . 6:88 
தொண்டி யோரிட்ட அகிலும் துகிலும் ஆரமும் சிலப் . 14 : 107-8 
அற்றங்காவர் சுற்றுடைப் பூந்துகில் 

மணி . 3 : 140 
விரை மர மென்றுகில் விடுநிதிக் குப்பை 

மணி . 16 : 123 
துகிற்கொடித் தொகுதியும் 

நீல . 26 
தன்றுகிலிடைமேகலை துளங்க 

நீல . 60 
துகிலிடை அல்குல் துளங்கும் 

நீல . 72 
நுண்டுகிலும் மேகலையும் சூழ்ந்தவரை 

நீல . 129 
மாண்டதுகிலல்குல் மாதர் 

நீல . 6 : 7 
ஆவி நுண்டுகில் யாப்புறுத்தாயினும் 

பெருங் . 1.36 : 64 
ஆவி நுண்டுகில் யாப்புறுத்து 

பெருங் . 1.36 : 165 
தூத்துகில் உடுத்துத் தொடியுடைத் தடக்கை பெருங் . 1.39 : 21 
பல்காசு நிரைஇய அல்குல் வெண்டுகில் பெருங் . 1.40 : 99 
நனைந்து நிறங்கரந்த நார் நூல் வெண்டுகில் பெருங் . 1,40 : 148 
ஆவி நுண்டுகில் அணிநலம் நனைப்ப 

பெருங் . 1.40 :228 


348 


தமிழர் ஆடைகள் 


நுரை புரை வெண்டுகில் அரைமிசை வீக்கி பெருங் . 1.40 : 286 
நுரையொடு பொங்கும் நுண்ணூல் வெண்டுகில் பெருங் . 1,40 : 295 
புனலக மூழ்கிப் பூந்துகில் களையார் 

பெருங் . 1.41 : 92 
மட்டப் பூந்துகிற் கட்டளைக் கச்சையர் பெருங் . 1.41 : 98 
புதுநூற் பூந்துகில் இருமடியுடீஇக் 

பெருங் , 1.42 : 145 
நறுநெய் தோய்ந்த நார் நூல் வெண்டுகில் பெருங் . 1.43 : 125 . 
அவிழ்ந்த பூந்துகில் அங்கை யினசைஇ பெருங் . 1.43 :147 
பூந்துகில் தழீஇக் குறிவயினின்ற குறள் வயின் 
நோக்கார் 

பெருங் . 1.44 : 36-7 
மறுவில் வெண்டுகில் மருங்கணி பெறீஇ 

பெருங் . 2.2 : 36 
யாணர்ப் பூந்துகில் அணிந்த அல்குல் 

பெருங் . 2.4 : 118 
பானில வெண்டுகிலானத் தானையர் 

பெருங் . 2.4 : 147 
மங்கல மணைமிசை வெண்டுகில் புதைஇ 

பெருங் . 2.5 : 78 
கடுங்கதிர்க் கலாவம் புதைத்த நிலா 
வெண்டுகிலினர் 

பெருங் . 2.5 :84-5 
சித்திர நுண்டுகில் சேர்ந்த அல்குல் 

பெருங் . 2.5 / 109 
கூந்தல் சோர பூந்துகில் அசைஇ 

பெருங் . 2.5 : 118 
வெண்டுகிலிணைமடி விரித்தனர் உடீஇ 

பெருங் . 2.5 : 131 
ஈர நுண்டுகில் அகற்றிப் பேருடைக் 
கோடிப் பூந்துகில் கொய்து விளிம்புரீஇச் 

பெருங் . 2.5 : 164-5 
வெண்ணூல் பூந்துகில் வண்ணம் கொளீஇ 

பெருங் . 3.1 : 95 
பைந்துகில் அணிந்த பரவை அல்குலள் 

பெருங் . 3.5 : 17 
பூண்ட ஆகத்துப் பூந்துகில் அல்குல் 

3.8 : 54 
வெண்பூந்துகிலும் செம்பூங் கச்சும் 

பெருங் . 3.17 : 127 
கொய்து கொண்டுடீ இயக் கோடி நுண்டுகில் 

பெருங் . 3.22 : 228 
விழுத்தகு வெண்டுகில் விரித்தனன் உடுத்து பெருங் . 4.6 : 79 
நறுநீராட்டி செறிதுயில் உடீஇ 

பெருங் . 4.14 : 160 
கோடி நுண்டுகில் கோலமாக 

பெருங் , 4.16 : 35 
நிலாவுறழ்ப் பூந்துகில் நெகிழ்ந்திடைதோன்ற பெருங் . 5.1 : 137 
இசைந்த வெண்டுகில் ஏற்ற தானையன் பெருங் , 5.2 / 21 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


349 


உலாலெனப் போந் தோனிலாவுறழ்ப் பூந்துகில் பெருங் . 5.8 : 80 
பூத்த அகிலார் துகிலாய் பொனல் குல் 

சீவக . பதி . 25 
குழுவின் மாடத் துகிற் கொடி போன்றவே 

சீவக . 34 
ஆவியன்ன பூந்துகில் அணிந்த அல்குல் 

சீவக . 67 
காடியுண்ட பூந்துகில் கழுமவூட்டும் பூம்புகை 

சீவக . 71 
இளையவர் , அந்துகில் பற்றவிற் 

சீவக . 121 
துகிற் சேக்கை மேற் காமமே நுகர்வார் 

சீவக . 135 
ஒண்ணறுந் துகிற்கிழி பொதிந்துறை கழித்தனபோல் சீவக . 164 
நீனிற வண்ணனன்று நெடுந்துகில் கவர்ந்து 

சீவக . 209 
கலையார் துகில் ஏந்து அல்குல் 

சீவக . 216 
பல்கிழியும் பயினும் துகினு லொடு 

சீவக . 235 
சோர் துகில் திருத்தல் தேற்றாள் 

சீவக . 302 
அணங்கு நுண்டுகில் மேலசைந்தாள் 

சீவக . 344 
பூந்துகில் செறிந்த அல்குல் 

சீவக . 399 
பைந்துகில் அருவி நெற்றி 

சீவக , 428 
நீலத் துகிலிற் கிடந்த நிழலார் தழலம் மணிகள் சீவக . 431 
விலைவரம்பறிதலில்லாத வெண்டுகில் அடுத்து சீவக . 617 
வெண்டுகிற் கலாபம் வீக்கி 

சீவக . 624 
ஆரந்துயல்வர வந்து கில் சோர்தர 

சீவக . 631 
நுண்டுகில் அல்குல் 

சீவக . 631 
நுரை கிழித்தனைய நொய்ம்மை வெண்டுகில் 

சீவக . 699 . 
தூமமார்ந்த துகிலுறை நல்யாழ் 

சீவக . 719 
வாட்கணீர் , தோழித் தூத்துகிற் றோகையினீக்கினாள் சீவக . 762 
நிணத் துகில் உடுத்து 

சீவக . 803 
உடுப்பன துகில்களு முரைக்கு நானமும் 

சீவக . 831 

சீவக . 813 
ஆவியந்து கிலார் அமர்ந்தார்களே 

சீவக . 875 
தூமஞ் சூடிய தூத்துகி லேந்தல்குல் 

சீவக . 880 
தட்டிடை அந்துகின் மூடியதன் பினர் 
குருதித்துகிலின் உறையைக் கொழும் பொன் 

விரலின் நீக்கி சீவக . 926 


350 


தமிழர் ஆடைகள் 


சீவக . 967 
பூந்துகிலார்ந்த தோணி 
நெகிழ்ந்து சோர் பூந்துகில் நோக்கியே 

சீவச , 1004 
புதிதிது பூந்துகில் குழல்கள் சோர்தலால் 

சீவக , 1015 
தூமங்கமழ் பூந்துகில் சோர அசையாத் 

சீவக 1071 
புகைநிறத் துகிலிற் பொன்னாண் டுயல்வர 

சீவக . 1077 
பாலாராவிப் பைந்துகில் ஏந்திய 

சீவக . 1094 
பான்மலிந்த வெம்முலைப் பைந்துகில் அரிவையர் சீவக . 1105 
பணியியல் யவனச் செப்பின் மங்கலத் துகிலை வாங்கி சீவக . 1146 
பூந்துகிற் மகளிரிற் பொலிந்து போர்த்ததோர் 
பேய்வனம் பெரிய காண்டியே 

சீவக . 1181 
துன்னினராட்டிச் செம்பொற் செப்பினிட்டுகிலுஞ் சாந்தும் 
இன்னறும் புகையும் பூவும் கலத்தொடும் 

ஏந்தினாரே 

சீவக . 1299 
புகைய வாவிய பூந்துகில் ஏந்து அல்குல் 

சீவக . 1307 
பானிறத் துகில் பையர வல்குலார் 

சீவக . 136-1 
கோடி நுண்டுகிலுங் குழையும் நினக்கு 

சீவக . 1369 
அரைவ வெண்டுகில் ஆக்கினான் இருதுணி 

சீவக . 1409 
வெண்ணிறத் துகிலிலாங்கண் வீழ்ந்து மாசாகி நின்ற சீவக . 1433 
நுண்டுகில் வேதலஞ்சி நெருப்பகம் பொதிந்து நோக்கி சீவக . 1434 
அகழ் கிடங்கு அந்துகில் ஆர்ந்த பாம்புரி 
புகழ் தரு மேகலை 

சீவக . 1444 
பூந்துகில் பொருதிரை பொம்மல் வெம் முலை சீவக . 1492 
பைந்துகின் முடி அணிந்தவர்பின் உலவு 

சீவக . 1558 
நெடுந்துகில் விளிம்பொன்று ஏந்தி 

சீவக . 1568 
சிறுநுதற் புருவ மேற்றாச் சேர்துகிற் நானைசோர சீவக . 1572 
மாசில் வெண்டுகிலை நீர் தோய்த்து 

சீவக . 1649 
தூமமார்ந்த துகிலணைப் பள்ளி மேற் 

சீவக . 1715 
மணிபொதி துகிலிற் றோன்று மஞ்சு சூழ்வரைகள் சீவக . 1742 
அந்நுண்டுகிற் கல்லரத்த அல்குலது வருத்த 
செந்நுண்டுசி லுத்தரியம் புதைந்து சுவல்வருத்த சீவக . 1783 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


351 


சீவக . 1966 


பைந்துகின் மகளிர் தேன் சோர் பவளவாய் 

சிவக . 1819 
பூந்துகிற் கொடுத்த தீந்தேன் அகிற்புகை 

சீவக . 1855 
தொடுகழற் குரிசினோக்கித் தூத்துகில் வீசினான் சீவக . 1863 
வேய் நிறத் தோளினார்க்கு வெண்டுகில் மாலை சீவக . 1892 
பூந்துகில் மாலைசாந்தம் புனைகலம் பஞ்சவாசம் 
ஆய்ந்தளந் தியற்றப் பட்ட அடிசில் நீர் இன்ன 

வெல்லாம் 

சீவக . 1896 
சூழ்ந்த காசு தோன்ற வந்துகின் னெகிழ்ந்து 

சீவக . 1958 
தூமத்தினார்ந்த துகிலேந்திய அல்குல் தாதை 
நிலவு வெண்கதிர் நீர்மைய பூந்துகில் 

சீவக . 1982 
மேனிகிளர் வெண்டுகிலும் விழுப்பொலிய நூலும் சீவக . 2024 
கூந்தலகிற் புகையும் துகிற்கொழுமென்னும் புகையும் சீவக . 2032 
நுண்டுகில் நெகிழ்ந்த அல்குல் மணிபரந்திமைப்ப சீவக . 2086 
துளங்கொளி மாடத்துச்சித் துகிற் கொடி நுடங்கும் 

வீதி 

சீவக . 2129 
அம்புகை யார்ந்த அந்துகில் அல்குல் 

சீவக . 2332 
மண்கேழ் மணியினுழையுந் துகினூலின் வாய்த்த சீவக . 2346 
விளங்கு வெண்டுகில் உடுத்து 

சீவக . 2388 
பூந்துகில் புறம் போர்த்தன போன்றவே 

சீவக , 2395 
பரந்து பூந்துகில் பன்மணிக் கலம் 
சுரந்து கொள்கென சுமக்க நல்குவார் 

சீவக . 2401 
மடியிருந் துகிலுடை மாக் கணாடியும் 

சீவக . 2406 
புடைதிரள் பூரண குடமும் பூத்தவே 

சீவக . 2434 
மின்னிருந் து கிலேந்தி 
கரையுடைத் துகிலிற் றோன்றும் காஞ்சன வட்டின் சீவக . 2467 
தூமணித் துகில்களார்ந்த வலம்புரித் துலங்குசெப்பும் சீவக . 2475 
தோக்கையந் துகிலினாடன்றுணை முலை 
பொருது சேந்த 

சீவக . 2477 
குறங்கினிற் வைத்துத் துகிலினிற் றுடைத்துத் 

தூய்தா 

சீவக் . 2496 

சீவக . 2501 
கடிமலரும் துகிலும் சாந்தும் புனைந்தாரே 


352 

தமிழர் ஆடைகள் 
தூமம் கொப்புளிக்கும் துகிற் சேக்கைமேல் சீவக . 2505 
பானுரைய்யன பைந்துகில் அணிந்தான் 

சீவக . 2520 
வண்ணத் துகிலுடுப்பின் வாய்விட்டு அழுவது போல் சீவக . 2625 
பைந்துகில் நூலினால் இயன்றன நுனித்த 

வெண்மைய 

சீவக . 2634 
பானிலாக் கதிரென வம்மென் பைந்துகில் 

சீவக . 2635 
பூந்துகில் ஒரு கையேந்திப் புகுமிடம் காண்டல் 

செல்வார் 

சீவக . 2660 
பூக்கமழ் துகிலுந் தோடு மாலையும் சொரிய சீவக . 2661 
பண்ணுரை மகளிர் மாலை பைந்துகில் மாலை 
கவர்ந்து கொள்ள 

சீவக . 2663 
கள் செய் மாலையார் கண்கொளாத் துகில் 

சிவக . 2685 
தூநிறத் துகிலின் மூடிப் படலிகை 

சிவக . 2707 
வெண்டுகில் மாலை சாந்தம் விழுக்கலம் சேர்த்தி சீவக . 2734 
பொடிப் புகைத் துகிலின் நீக்கி 

சீவக . 2827 
வங்க வான்றுகில் பொதிமணி செய் பாவைபோல் சீவக . 2832 
துகினெருப்புற்றதே போல் மின்னுத்தார் மார்பன் சீவக . 2880 
கோதையும் துகிலும் ஏந்தி குங்குமம் எழுதி 

சீவக . 2948 
பைந்துகின் மகளிர் மேவார் 

சீவக . 2973 
ஏந்து துகிற் புகையும் மாலைக் கிடும் புகையும் சீவக . 2977 
கழுமிய துகிலின் காமன் கண்புடைத்திரங்கமாதோ சீவக . 2993 
பூந்துகில் புனைகல மாலை....அருவி 

சீவக . 2997 
மணியுறை கழிப்பதுபோல் மங்கலப் 
பணிவரு பைந் துகினீக்கிப் பாற்கடல் 

சீவக . 3028 
மலிந்த நலிமாலைகள் வண்ணப் பூந்துகில் 

சீவக 3029 
சேற்றால் எறிந்து வளை துகிற் கைக்கொண்டு நாலா , திவ் . பெரி 

திரு . 2 : 10 : 1 
வண்டமர் பூங்குழலாக துகில் கைக் கொண்டு 

நாலா . திவ் . பெரி . திரு . 2 : 10 : 2 
கொய்யார் பூந்துகில் பற்றி நாலா . திவ் . பெரி , திரு . 3 : 1 : 4 
துகிலேந்திள முலையுமென் வசமல்லவே நாலா . திவ் . பெரி . திரு 

8 : 4 : 4 
உடை நெகிழவோர் கையால் துகில்பற்றி 

நாலா . திவ் . பெரி . திரு . 3 : 6 : 2 
விசும்பில் வெண்துகிற் கொடியென நாலா . திவ் . பெரி . திரு . 1 : 4 : 3 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 

353 
அணிமலர்க் குழலார் ...... 

துகிலும் ஆரமும் வாரி வந்து நாலா . திவ் . பெரி . திரு . 1 : 4 : 4 
துகில் வாரியும் சிற்றில் சிதைத்தும் நாலா , திவ் . பெரி . திரு . 3 : 8 : 8 
அரிமலர்க் கண்ணீர் ததும்ப அந்துகிலும் 
நில்லாவே 

நாலா . திவ் . பெரி . திரு . 9 : 4 : 4 
பந்து பறித்து , துகில் பற்றிக் கீறி நாலா . திவ் . பெரி , திரு . 10 : 7 : 5 
பூந்துகில் வாரி கொண்டிட்டு நாலா . திவ் . பெரி . திரு . 10 : 7 : 11 
பிழிந்து தறித் துகிலுடுத்தேறினர் 

நாலா , திவ் . தொண்டர் திருப்பள்ளி 10 
துகில் வண்ணத் தூநீர்ச்சேர்ப்பன் 

திருவாய் . 7 : 2 : 11 
சூழு மரவத் துகிலும் துகில் கிழி கோவணக் கீளும் 
யாழின் மொழியவளஞ்ச வஞ்சா 

தேவா , திரு . 2 : 9 
போழிளங் கண்ணியினானைப் பூந்துகிலாளொடும் 

பாடி 

தேவா . திரு . 3 : 2 
உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்றினி காண் 

பதென்னே தேவா . திரு . 80 : 3 
சிறு கோவண வைதுகிலாடையர் 

தேவா . திரு. 150 : 3 
துகிலுடுத்துப் பொன் பூண்டு திரிவார் . சொல்லும் 
சொல் 

தேவா . திரு . 312 : 2 
நனைவார் துகிலும் இவை நாளுமிரா 

நந்திக் . 13 
துயக்குவித்தான் துயில் வாங்குவித்தான் 

நந்திக் , 63 
அடி விளக்கும் துகிலாடை விளக்கும் 

நந்திக் , அதிகம் , 4 
மறிஉடை ஆயர் மாதர் வளை துகில் வாரும் நீரால் கம்ப . 26 
துகிலினொடு இகலுவ சுதை புரை நுரை 

கம்ப . 76 
முழுத் துகிலொடு நெடுங் கொடிச் சூவம் மின்னுவ கம்ப . 128 
வாய்ந்த நல்துகிலொடு வரிசைக்கு ஏற்பன ஈந்தனர் கம்ப , 276 
துகிற்கொடி மிதிலை மாடத்து உம்பரில் 
துவன்றி நின்ற 

கம்ப . 567 


கம்ப . 606 


கழல் இடு கூந்தலும் துகிலும் சோர்தர 
வேலை வெண்முத்தும் பொன்னும் காகம் 

நுண்துகிலும் வீசி 


கம்ப . 786 


354 

தமிழர் ஆடைகள் 
தொடர்ந்து பூங்குழல்களும் துகிலும் சோர்தர கம்ப . 865 
சந்த நுண்துகிலும் வீழத் தளிர்க்கையால் அணைத்து கம்ப . 870 
துகில் இடை மடந்தையரொடு ஆடவர் துவன்றி கம்ப . 924 
புனை நறுந் துகில் பூணொடுந் தாங்கினார் 

கம்ப . 1043 
சரிந்த பூந்துகில்கள் தாங்கார் 

கம்ப . 1149 
துகில் ஒன்றும் தாங்கி நின்றாள் 

கம்ப . 1159 
ஆரமும் துகிலும் கலன் யாவையும் சோர 

கம்ப . 1188 
சித்திரம் நிரை தோயும் செந்துகில் புனைவாரும் கம்ப . 1280 
புனை துகில் உறைதொறும் பொதிந்து தோன்றின கம்ப . 1527 
பல் நிறத் துகிலிவைப் பறித்து நீக்கினர் 
சின்ன நுண் துகிலினைப் புனைகின்றார் சிலர் கம்ப . 1885 
தோகையர் துகிலிற் றோய்க்கு மென்பதோர் 
துணுக்கத் தோடும் 

கம்ப . ஆரணிய . 561 
செறிபுனல் பூந்துகில் திரைக்கையால் திரைத்து கம்ப . 4368 
கொண்ட பூந்துகிலும் கோவைக் கலன்களும் சோர 

கம்ப . சுந்தர . 283 
அல்குற் பூந்துகிற் கலாபம் பீறி 

கம்ப . சுந்தர . 284 
வெப்பினாற் புலர்ந்தொரு நிலையுறாத 

மென்று கிலாள் கம்ப . சுந்தர . 337 
ஆவியந்துகில் புனைவதொன் றன்றி வேற்றியாள் 

கம்ப . சுந்தர . 340 
உடுத்த துகிலொடும் உயிர் உக்க உடலோடும் கம்ப . சுந்தர . 549 
தன் றிருத் துகிலிற் பொதிவுற்றது 

கம்ப . சுந்தர . 685 
நீரிடு துகிலர் . அச்சநெருப்பிடு நெஞ்சர் கம்ப . சுந்தர . 745 
சிந்து ராகத்தின் செறிதுயில் கச்சொடு செறிய கம்ப . சுந்தர . 1085 
நிலவிளக்கிய துகிலிளை நெருப்புண 

கம்ப . சுந்தர . 1206 
வைத்த பின் றுகிலின் வைத்த மாமணிக்கரசை 
வாங்கி 

கம்ப . சுந்தர , 1290 
சுடு தியைத்துகிலிடைப் பொதிந்த துன்மதி 

கம்ப . 6536 
கலன்களோடும் அச்சாத்திய துகிலோடும் 

கம்ப . 6710 
நீல வான்று கிலினை நீக்கி 

கம்ப . 6772 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 

355 
நனைந்த செந்துகில் பூண் உறும் அல்குலில் 
பொருந்திப் போதலால் 

கம்ப . , 6816 
தசைக் கொளீஇ கடல் நுரைத் துகில் சுற்றி 

கம்ப . 7471 
தாங்கிய துகிலார் மெள்ளச் சரிந்து வீழ்குழலார் கம்ப . 8412 
யாணர்ப் பூந்துகி லோடும் பூசல் மேகலை சிலம்பு 
பூண்ட மாந்தளிர் எய்த 

கம்ப . 89 
கோத்த மேகலையினொடும் துகில் மணிக் குறங்கை கம்ப . 8960 
துயல்வரு கனக நாணும் காஞ்சியும் துகிலும் வாங்கி கம்ப . 8967 
திசை உறு துகிலது 

கம்ப . 9930 
தோரணம் நட்டு மேல் துகில் பொதிந்து 

கம்ப . 10358 
வாங்குதும் துகில் என்னும் மனம் 

கம்ப . 10455 
துகிலிகைக் கொடியனார் மின்னிற் றோன்றவும் 

சூளா . 41 
மின்னுப் பூந்துகில் பொலிந்த அல்குல் 

சூளா . 537 
தோ மறிந்த சூழ் துகின் நெகிழ்ந்துடுத்து 

சூளா . 487 
கோடி மென்றுகில் குய்யத் தடம்படிந்து 

சூளா , 621 
கண்டிரள் முத்தொடு காழகந் துகில் 

சூளா . 664 
தமர்மொதிந் தெனத் துகிறரித்த காஞ்சியர் 

சூளா . 755 
பாவு செந்துகிலுடைப் பற்றி போலுமே 

சூளா . 756 
மாலைகள் துணர் கொளப் புனை வள துகிலிடை 

புடைசோர 

சூளா . 886 
மெல்கு பூந்துகில் விரித்தவா வருகின்ற 

சூளா . 887 
பைந்துகிற் கதலிகை பரந்து தோன்றுவ 
தெளிந்த வாறெழுதிக் கொண்டு செந்துகில் 
உறையின் மூடி 

சூளா . 1006 
துகிலிகைத் தொழில்கள் நோக்கி 

சூளா . 1009 
அந்துகில் அசைத்ததோர் கை யவிழ்ந்தசைகின்ற 

தென்னும் 

சூளா , 1024 
துகிலார் கொடி 

சூளா . 1178 
செழுவரை செறிய முன்னுடுத்த செந்துகில் 

சூளா . 1516 
ஏகாயமிட்ட வெண்டுகிலின் மகளிருழை நின்றேத்த சூளா . 1534 


சூளா . 953 


24 


336 


தமிழர் ஆடைகள் 


துன்னுபு தொடர்ந்து துகில் பற்றுபு கொணர்ந்தார் சூளா . 1614 
நுண்ணூற் றுகிலிகை தெளிப்ப வாங்கி 

சூளா . 1637 
மாலையும் துகிலும் வாரிவார் புனல் ஒழுகும் 

போழ்தின் 

சூளர் . 1680 
அருமணிக் கலாப வல்கு லவிழ் துகிலசைத்து 

சூளா . 1681 
ஆவியம் புனை துகில் அல்குல் மேலுடீ இத் 

சூளா . 1689 
அல்குல் , மயங்கிருட் டுகிலை வாங்கி 

சூளா . 1.02 
வம்பத் துகிலின் வடம் சூழ்ந்து 

சூளா 1754 
கொய்போலத் துகிலசைத்த கொய்சகம் 
தாழ்ந்தாட 

சூளா . 1755 
அந்துகி லினிடைத் தோயுமகல் குல் தீண்டும் 

சூளா . 1756 
வெண்டுகிலுடுத்து வெண்சாந்து மெய்வழி 

சூளா . 1874 
வாடாத கண்ணியினர் மழுங்காத பூந்துகிலர் 

சூளா . 2051 
மூடிய நாற்றிசை முகிற்றுகில் விரித்து 

கல் . 14 : 3 
மருங்கிற் பாதிதருந் துகில் புனைந்தும் 

கல் . 20:21 
வெண்டுகி னுடங்கிப் பொன் கொழித்திழியும் 
அருவி 

கல் . 22 : 35-6 
மண்மகள் களையா துடுக்கும் பைந்துகிலாகி 

கல் . 23 : 14.15 
துகினன்கு நுடங்கு மருவியேற்று 

கல் . 28:23 
கட்கயல் விழித்துப் பூந்துகின் மூடி. 

கல் , 42:24 
கரியோன் கடுப்ப துகில் கவர்ந்தொளிர 

கல் . 87 : 5 
சூடினாள் பைம்பொற் றுகிலுடுத்தாள் 

மூவரு . 1 : 339 
பைந்துகில் தானைப் பிடித்தலைக்கும் போதில் 

மூவரு . 418-9 
காக்கும் துகிலும் இலங்கு பொலன் கலையும் 

மூவரு . 437 
பட்டும் துகிலும் சுரப்ப 

மூவரு . 450 
பைந்துகிற் காசுசூழ் அல்குற் கலையே 

மூவரு . 6,4-55 
நின் சோணாட்டுப் பொற்பின் மலிவன பூந்துகிலும் மூவரு . 667 
தூசும் துகிலும் கொடியும் 

மூவரு . 2 : 410 
நற்றுகில் கொண்ட நறுந்துழாய் மார்பா நின் 
பொற்றுகிற்றந் தருளிப் போதென்பார் 

மூவரு . 435-6 
உடுக்கும் துகிலும் சரியாமே 

மூவரு . 450 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


357 


மூவரு . 501 


மூவரு . 507-8 

மூவரு . 631 


செம்பொற்றுகிலும் சரிந்தாள் 
கருந்துகில் அக்கோவியரைக் கொள்வாய் கமலை 
தருந்துகில் நோக்கத் தகாதோ 
ஏந்து துகில் ஒன்றுடுத்தாளோ வில்லையோ 
நெய்யாத பூந்துகினீக்கும் 
தூசும் துகிலும் தொடியும் 
வெண்டுகிலும் காஞ்சியும் மேகலையும் 
புவனி விலையாய பொற்றுகிற்கெல்லாம் 
துகிலசைந்த நானும் 
துகிலேந்தி யேந்தும் துணைச் சிலம்பார்ப்ப 


மூவரு . 674 
மூவரு . 23: 425 


மூவரு . 543 
மூவரு . 659 
மூவரு . 723 
தஞ்சை . 27 


நுரைப்பால் முகந்தன்ன நுண்டுகிலாய் 

தஞ்சை . 217 
வெண்டுகிலின் பாலாரமளியும் 

தஞ்சை . 366 
ஒரு கை கீழலை செய்துகிலோடு 

கலிங் . 46 
அரையில் துகில் வீழ 
சுற்ற நிணத்துகில் பெற்றனம் 

கலிங் , 376 
துகிலின் மேல் வரு துகிற்குல மொக்கும் 

கலிங் . 289 
நிணத்து கிலால் வடித்துக் கூழை வாரீரே 

கலிங் . 566 
துகில் கொடு குஞ்சி ஈரம் புலர்த்தித்தன் 

தூய செங்கை 
உகிர் நுதி முறையில் போக்கி ஒளிர் நறுஞ் 

சிகழி ஆர்த்தான் பெரிய . தடுத் . 5-16 
வெண்துகிலுடன் குசைமுடிந்துவிடு வேணாத் 
தண்டொருகை கொண்டு 

பெரிய , தடுத் . 15-31 
பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் 

முதலா 
எந்நிலத்திலும் உள்ளன வருவளத்தியல்பால் பெரிய , அமர் . 2 
இலங்கு பூந்துகில் கொள்வதற் கிசைந்தருள் செய்யீர் பெரிய . 

அமர் . 830 
பலவும் வென்து கில்பட்டுடன் இடஇட உயர 
இலகு பூந்துகிற் பொதிகளை எடுத்துமேல் இட்டார் பெரிய . 

அமர் . 34 


358 


தமிழர் ஆடைகள் 


ஞாங்கரணி துகிற்கொடியும் நகிற்கொடியும் உள 

அரங்கம் பெரிய . மானத் . 5 
நறுந்துகில் கொண்டு கண்கட்டிவிட்டார் பெரிய : மூர்த்தி . 31 
நீடுவார் துகில் அசைய நிற்பாரும் ஆயினர் பெரிய . திருநாவு . 421 
செம்பொன்னும் நவமணியும் செழுந் துகிலும் முதலான 
தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் 

பெரிய . காரைக் . 15 
நிவந்த நீல நுண்துகில் விதானித்தது போன்றது 

பெரிய . திருஞான . 152 
புடை இரண்டினும் கொடியோடு பூந்துகில் விதானம் 
மிடையுமாலைகள் நிறைகுடம் விளக்குகொடு நிரைத்தார் 

பெரிய , திருஞான . 234 
பொன்னும் முத்து மேல் அணிகலன் பூந்துகில் சூழ்ந்து 
பன்னு தூவியின் பஞ்சணை விரைப்பள்ளி பெரி . திருஞான . 1070 
போது சாந்தணி பூந்துகில் புனைந்த புண்ணியம் போல் 
மீது பூஞ்சயனத் திருந்தவர் முன்பு போல் பெரி . திருஞான . 1186 
நற்றிரு உத்தரீய நறுந்துகில் சாத்தி நானப் 
பற்பல கலவை சாந்தம் பான்மையின் அணிந்தபின்னர் 

பெரிய . திருஞான . 1209 
துகில் புனை விதான நீழல் தூமலர்த் தவிசின் மீது பெரிய , 

திருஞான . 1231 
விரிவெண்துகிலின் மிசை வைத்த விமலர் பார்த்தங்கருள் 

செய்வார் பெரிய . சிறுத் தொண்ட . 73 
ஓங்கிய , பொன் நவமணிகள் ஒளிர்மணிப் பூண் துகில் 

வருக்கம் பெரிய , கழறிற் . 102 
கரிபரித் தொகை மணிதுகில் சொரிவதாங் கலத்தால் 

பெரிய . அதிபத்த . 3 
பதிகொண்ட சுற்றத்தார்க் கெல்லாம் பைந்துகில் நிதியம் 
அதிகந் தந்தளிப்பதனுக் கழைமின்கள் 

கோட்புலி -7 


துணி 


மின்னுக் கொடிகள் துகிற் கொடிகள் விழவிற் காடு 
நெருநற் றுணியரைச் சுற்றி 
இவுளித்துணியிட்டு இருமருங்கும் 


மூர்க்க . 1 
நந்திக் . 23 
கலிங் . 552 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


359 


தூசு 
பாசிழைப் பகட்டல்குல் 
தூசுடைத் துகிர்மேனி 

பட் . 147-8 
தூசுந் துகிரும் 

சிலப் . 5-18 
மேகலை விரீஇய தூசு விசியல்குல் 
நீருடைக் களைதல் செல்லார் கலங்கி 

பெருங் . 1 : 44 :6-7 
தொட்டிமை கலந்த தூசுவிரியல்குல் 

பெருங் . 1 : 50 : 8 
தூசுசூழ் பரவை அல்குல் 

சீவக . 109 
தூசுலாய்க் கிடந்த அல்குல் 
வருமுலைச் சாந்து நீக்கி 

சீவக . 550 
தூசினால் அங்கை நீவியிருந்தனன் தோற்றமிக்கான் சீவக . 1302 
தூசுலா அல்குலான் 

சீவக . 1451 
தூசுலாம் பரவை அல்குல் 

சீவக . 1539 
தூசுலா . மல்குற் றிண்ட 

சிவக . 1987 
தூசுறு பரவை அல்குற் றூமணிக் கொம்பனாள் . சிவக . 2080 
தூசுலாம் பரவை அல்குல் துணை முலை 
மகளிரொடும் 

சிலை . 2268 
தூசுபோல் சிறகன்ன 

சீவக . 2719 
தூசார்ந்த வல்குற் றுளும்பும் நலந்தாரொடு சீவக . 2886 
தூசுமழுக்காச்சி யங்கமங்காடிக் கிட்ட நந்திக் . அதிகம் . 18 
தூ சிலாக் கோலந்தூய்மை நறையிலா மலருங்கல்வி கம்ப . 183 
அவர்க்கு அணி , தூசு ஆதி ஆய் பாங்குள 
மற்றனவ அருளி 

கம்ப . 218 
தூசொடும் -அணியும் முந்நூல் தோல் 
தரும் தோற்றம் போன்றும் 

கம்ப . 674 
பொன்திணிகலன்களும் தூசும் போக்கினான் 

கம்ப . 821 
மெய்யைச் சுதைக்கண் நுரையைப் பொருவும் 
தூசுகொடு தூய்து ஆய் உதிர்த்தனர் 

கம்ப . 913 
தூசினொடு வெண்படம் உடைக் குடில்கள் தோறும் 
வாசமலர் மங்கையர் முகங்கள் 

கம்ப , 915 
வடகத்தோடு உடுத்த தூசும் மாசுஇல் நீர் நனைப்ப கம்ப . 955 


360 


தமிழர் ஆடைகள் 


தூசுவீசி நிறைஅகல் அல்குல் புல்கும் கலன் கழித்து கம்ப . 1102 
பொன் அரும் கலனும் தூசும் புறத்து உள 

கம்ப . 1103 
வீக்கிய கலனும் தூசும் வேறு வேறு ஆனது ஓராள் 

கம்ப . 1162 
விரிந்து ஒளிர்காசு பொன் காசு வீசினர் 

கம்ப . 1320 
கண் அகல் நாடும் ஓடு காசு உயர் தூசும் 
பெண்ணின் அணங்கு அனையாள் பெறுக என்றார் கம்ப . 1342 
துன்னு தூசினொடு சந்திவை சுமந்த சனகன் கம்ப . ஆரணிய . 5 
தூசுறையிட்டது போன்று தோன்றிற்றே கம்ப . சுந்தர . 154 
பொன்னிறத் தூசு கருவரை மருங்கில் தழுவிய 

விளவெயில் பொருவ கம்ப . சுந்தர , 413 
மாலையும் சாந்தும் கலவையும் பூணும் 
வயங்கு நுண் ரூசொடு காசும் 

கம்ப . சுந்தர .42 3 
புன்றொழில் அரக்கண் கொண்டு போந்த 

நாட்பொதிந்த தூசில் கம்ப . சுந்தர . 522 
தொழுது வாங்கினன் சுற்றிய தூசினன் கம்ப . சுந்தர . 690 
தூசினுத்தரீகத் தொடுஞ் சுற்றுறா 

கம்ப . சுந்தர . 1205 
பாசிழை மடந்தையர் பழிப்பு இல் அகல் அல்குல் 
தூசு தொடர் ஊசல் நனி வெம்மை தொடர் 

வுற்றே கம்ப . சுந்தர . 4324 
ண்ணமும் தூசும் வீசி சூடகம் தொடிக்கைம் 

மாதர் 

கம்ப . சுந்தர . 4475 
பொன்னினின் முத்தினின் புனை மென் தூசினன் 

மின்னின 

கம்ப . சுந்தர . 4495 
சவிவுடைத் தூசும் மென் சாந்தும் மாலையும் 
அவிர்இழைக் குப்பையும் , அளவிலாதது கம்ப . சுந்தர . 4661 
மதியின் ஒளிர் தூசு வகுத்தனவும் 
அதிகம் சகடி ஆயிரம் ஈகுவெனால் 

கம்ப . சுந்தர . 7899 
உத்தரிகத் தொடு , தூசுவீசினர் 

கம்ப . 8262 
தேவர் , எல்லாரும் தூசு வீசி ஏறிட ஆர்த்தபோது 
கொல்லாத விரதந்தவர் தம் கடவுளர் கூட்ட 

மொத்தார் 

கம்ப .9307 
வடகமும் தூசும் வீசினர் ; துதித்தனர் 

கம்ப . 9993 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


361 


கருவிளைமலரின் கட்சிக்காக அனு தூசும் காமர் 
திருவிளை அல்குற்கு மேகலைத் தழுவச்சேர்த்தார் கம்ப . 10140 
கோவொடு தூசு நல்குல மணிக் குலம் யாவும் 

நல்கினான் 

கம்ப . 10356 
கொம்புடை மலையும் தேரும் குரகதக் குழுவும் தூசும் 
அம்பரம் தன்னை நீத்தான் அலரிகாதலனுக்கு 

சந்தான் கம்ப . 10512 
மன்னும் நுண்தூசும் மாவும் மதமலைக் குழுவும் 

கம்ப . 10514 
புனைமென் தூசும் வன்திறல் சீயமும் மாவும் 

வழங்கினன் 

கம்ப . 10516 
கந்து அடுகளிறு , வாசி , தூசு அணிகலன்கள் மற்றும் 
உந்தினன் , எண்கின் வேந்தற்கு உலகம் முந்து உதவி 

னானே கம்ப . 10518 
நவமணிக் காழும் முத்துமாலையும் நலம்கொள் 

கம்ப . 10519 


ஈயா 


தூசும் 


கம்ப , 10521 
கம்ப . 10522 


கம்ப . 10525 


ஒளிமணிப்பூணும் தூசும் ...... தனக்குத் தந்தான் 
வளன் அணிகல்னும் தூசும் மாமதக் களிறும் 
பொன் திணி தூசும் வாசக் கலவையும் 
புது மென் சாந்தும் ...... ஈந்தான் 
தூசிடை மணிக் கலை மகளிர் சூழ்தர 
ஏசிடை யிலாதவனிருக்கை எய்தினான் 
பாசிலை மென்றழைப் பள்ளியுள் பாவையா 
தூசினுணின்று சொரிமணிக் கோவையும் 


சூளா , 194 


சூளா . 291 


தூசினாற் றுளும்பு மல்குற் சுதஞ்சனை சுடரும் 


பூணாய் 


சூளா . 536 
மூவரு . 1. 141 


மூவரு . 1. 656 


தூசினொரு சூடக் கொடுக்கும் 
தூசுபுடை பெயர்ந்து 
தூசுறையின் மரகதமொப்ப 
நீடிய தூசுகள் வெள்ளென்று தூயன 
தூசும் துகிலும் தொடியும் 


மூவரு . 2. 652 
மூவரு . 3. 361 


சீவக . 4.5 


362 


தமிழர் ஆடைகள் 


தூசியுமிட்டு நின்றாடினவே 

கலிங். 586 
சொன்னவர்க் கெல்லாம் இருநிதித் தூசுடன் அளித்து 

பெரிய . திருஞான . 1052 
சொன்னவர்க் கெலாம் தூசொடு காசு 

பொன்னளித்தே பெரிய . திருஞான . 1070 
விண்ணினை விழுங்க மிக்க வெண்துகிற்பதாகை வெள்ளம் 


எண்ணிலா வண்ணத் தூகின் பொதிப் பரப்பொங்கும் 

நண்ண பெரிய . திருஞான . 1201 
பொன்னார் கிழியும் மணிப்பூணும் காசும் தூசும் 

பொழிந்தளித்தார் பெரிய வெள்ளானை . 16 
தூசுடைய துகள் மாசு கழிப்பார்போல் 

பெரிய . திருக் . 
குறிப்பு . 114 


சூளா . 487 


தோ 
தோ மறிந்த சூழ்துகின் நெகிழ்ந்துடுத்து 
தோக்கை 
நீடாழ்பு தோக்கை 
தோக்கையந் துகிலினாள் தன் 


பரி . 22:49 


சீவக . 2477 


தோகை 
தூசுலா நெடுந் தோகையின ல்லவர் 
தோகை செம்பொனிலந்திலள 


சீவக . 1320 


சீவக . 2698 


தோல் 
கொலையுழுவைத் தோலசைஇ 
வரி கிளர் வயமான் உரிவை தைஇ அகம் . கட . வாழ்த் . 14 
வினைக்கு வேண்டி நீ பூண்ட புலப்புல்வாய் 

கலைப் பச்சை 


புறம் . 166 


திருமுருகு . 128 


மானின் உரிவை தைஇய ஊன் கெடு 

மார்பு 
வரியும் புள்ளியும் மயங்கு வான்புறக் 
துரிவை மேகலை யுடீஇ 


சிலப் . 12 : 29-30 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


363 


கரியினுரிவை போர்த்து 

சிலப் . 12 : 61-62 
ஆனைத் கோல் போர்த்துப் புலியினுரியுடுத்துக் 
கானத் தெருமைக் கருந்தலை மேனின்றயால் 

சிலப் . 12 பாடல் எண் 8 
பொங்கிலங்கு புரிநூலும் தோலும் தாழ 

நாலா . திவ் . பெரி. திரு . 4 : 4 : 7 
மல்கிய தோளும் மானுரியதளும் உடையவர் 

நாலா , திரு. பெரி . திவ் . 10 : 9 : 4 
முப்புரி நூலொடு மானுரியிலங்க 

நாலா . திவ் . பெரி , திரு . 

திருமங்கை . திருவெழு . 7 
அவனு மொரைய முண்ணியதளாடையாயதன் 
மேல் ஓர் ஆடரவம் 

தேவா . திருநா . 2 : 9 
வேழவுரி போர்த்தே யிவராடுமாறு மிவள் 
காணுமாறு 

தேவா . திருநா , 8 : 3 
உறைவது காடு போலு முரி தோலுடுப்பர் தேவா . திருநா , 8 : 5 
கடமாவுரித்த வுடைதோறொடுத்த கலனார் தேவா . திருநா . 8 : 8 
மதயானையுரிபோர்த்துப் பேய் வாழ் 
காட்டகத்தாடும் பிரான் 

தேவா . திருநா . 9 : 5 
பொறியுறு புலியுரி யரையதாகவும் 

தேவா , திருநா . 10 : 9 
கொல்லேற்றின் கொடியாடைப் பூவை காண் 

தேவா . திருநா . 12 : 8 
சிறுமானுரியாடை கம்பட்டசைத்தானை தேவா . திருநா . 19 : 6 
வேழத்துரி போர்த்தான் 

தேவா . திருநா . 19 : 7 
பூதஞ்சூழப் புலியுரியதளனார் 

தேவா . திருநா . 22 : 5 
மதக்களிற்றுரிவை போர்த்த மைந்தரைக் 
காணலாகு 

தேவா . திருநா . 22 : 7 
இரும்பு கொப்பளித்த யானை யீருரி போர்த்தஈசன் 

தேவா . திருநா . 24 : 1 
ஆனையுரிவை போர்த்தாரதிகை 
வீரட்டனாரே 

தேவா . திருநா . 25 : 3 
அத்தியினுரிவை போர்த்தாரதிகை 

வீரட்டனாரே தேவா . திருநா . 25 : 5 


364 


தமிழர் ஆடைகள் 


மடக்கினார் புலியின் றோலை 

தேவா . திருநா . 27 : 1 
ஆனையினுரிவை வைத்தார் 

தேவா . திருநா . 23 : 1 
உரித்திட்டார் ஆனையின் றோலுதிரமாறு ஒழுகியோட 
விரித்திட்டார் 

தேவா . திருநா . 32 : 1 
காருரி போர்த்த வீசர் 

தேவா . திருநா . 36 : 8 
பாய் புலித் தோலும் வைத்தார் 

தேவா . திருநா . 38 : 3 
கொல் புலித் தோலும் வைத்தார் 

தேவா . திருநா . 38 : 8 
தொண்டலாற் றுணையுமில்லை தோலலாது 

உடையுமில்லை தேவா . திருநா . 40 : 4 
கரியலாற் போர்வையில்லை 

தேவா . திருநா . 40 : 5 
புலியுரி வரையினானே 

தேவா . திருநா . 51 : 5 
வேழத்தினுரிவை போர்த்து 

தேவா . திருநா . 53 : 2 
புழைகைய போர்வை போர்த்து 

தேவா . திருநா . 55 : 4 
கொல் புலித் தோலர் போலும் 

தேவா . திருநா . 56 : 2 
பாய் புலித் தோலர் போலும் 

தேவா . திருநா . 56 : 7 
கரியுரி போர்வையாகக் கருதிய காலகாலா தேவா . திருநா . 63 : 6 
புலிய தளுடையர் போலும் 

தேவா . திருநா . 66 : 3 
வெம்பனை கருங்கையானை வெருவ 

வன்றுரிவை போர்த்த 
கம்பனைக் காலாற் காய்ந்த காலனை தேவா . திருநா . 71 : 6 
படமலியரவர் போலும் பாய்புலித் 
தோலர் போலும் 

தேவா . திருநா . 72 : 4 
கரியுரி யுடையர் போலும் 

தேவா . திருநா . 72 : 6 
மழகளி யானையின் றோல் மலை 
மகணவெகப் போர்த்த 

தேவா , திருநா . 74 : 8 
புலியுரி யரையனாரை 

தேவா , திருநா . 77 : 2 
புலியதலின் உருவிடை யம்மலை 
மங்கை மணாளன் 

தேவா . திருநா . 80 : 2 
புலியின்னுரிதோல் உடுத்திருந்தாய் தேவா . திருநா . 87:10 
படுத்த புலியுரித் தோலுடையன் 

தேவா . திரு நா . 89 : 7 
பாய் புலித் தோலுடையும் 

தேவா . திருநா . 112 : 1 
துளைக்கை வேழத்துரி யுடல் போர்த்தவர் தேவா . திருநா , 120 : 5 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


365 


கண்டத்தன் கரியின்னுரி போர்த்தவன் தேவா , திருநா . 122 : 2 
பற்றி னாரர வெம்புலி தோல்மிசை 
சுற்றினார் 

தேவா . திருநா . 137 : 3 
பனையீனீருரிப் போர்த்த பரமர் 

தேவா . திருநா . 137 : 5 
பற்றியாடுவார் பாய்புலித் தோலினர் தேவா . திருநா . 130 : 4 
உடையுந் தோலுகந் தாருறை யொற்றியூர் 

தேவா . திருநா . 138 : 9 
போக வானையின் ஈருரி போர்த்தவர் தேவா . திருநா . 141 : 2 
பனைக்கை வேழத்துரியுடல் போர்த்தவர் தேவா . திருநா . 141 : 4 
வேழ வீருரி போர்த்ததோர் வண்ணமும் தேவா . திருநா . 142 : 8 
ஆரித்த தோலுடை கட்டியோர் வேடனாய் தேவா . திருநா . 146 : 2 
அருவனாய்த் தியீருரி போர்த்து 

தேவா . திருநா . 149 : 1 
பைங்கண் ஆனையின் ஈருரி போர்த்தவர் தேவா . திருநா . 150 : 8 
தோலுடை யாடையர் 

தேவா . திருநா . 152 : 3 
வேழத்தினுரி போர்த்த விகிர்தனார் தேவா . திருநா . 155 : 5 
பெருங்கை யாகிப் பிளிறி வருவதோர் 
கருங்கை யானைக் களிற்றுரி போர்த்தவர் தேவா . திருநா . 160 : 8 
கவள மாகளிற்றின்னுரி போர்த்தவர் தேவர் . திருநா . 165 : 2 
பைங்கண் ஆனையினீருரி போர்த்தவர் தேவா . திருநா . 167 : 9 
வேங்கைத் தோலுடையாடை வீரட்டரே தேலா . திருநா . 168 : 4 
புள்ளி கொண்ட புலியுரி யாடையும் தேவா . திருநா . 169 : 2 
பிளிறு வாரணத் தீருரி போர்த்தவன் தேவா . திரு நா . 178 : 5 


படையும் பூதமும் பாம்பும் புல்லாயதள் 
உடையும் தாங்கிய உத்தமனார் 

தேவா . திருநா . 181 : 1 
வாரணத் துரி போர்த்த மணாளனார் 

தேவா . திருதா . 182 : 2 
பூத நாதன் புலியதளாடையன் 

தேவா . திருநா . 185 : 2 
வாரணத் துரி போர்த்த மணாளனார் தேவா . திருநா . 194 : 2 
பாய் புலித் தோலினர் 

தேவா . திருநா . 20 :: 1 
கருமானினுரியதளே யுடையா வீக்கி தேவா . திருநா . 21:13 
காரானை ஈருரிவைப் போர்வை யானன தேவா . திருநா . 215 : 8 
கலா வெங்களிற்றுரிவைப் போர்வை மூடி தேவா . திருநா . 216 : 18 


366 


தமிழர் ஆடைகள் 


தோல் போர்த்து 

தேவா . திருநா . 216 : 11 
களிறு தன்னைவதை கெய்து மற்றதன் 
உரிவை கொண்டு போர்த்தானே தேவா . திருநா . 218 : 8 
கொல் வேங்கை யதளனே 

தேவா . திருநா . 218 : 11 
வேழத்துரி வெருவப் போர்த்தாய் 
போற்றி 

தேவா . திருநா . 219 : 6 
வேழத்துரி மூடும் விகிர்தா போற்றி தேவா . திருநா . 219 : 7 
கரியுரிவை போர்த்துகந்த காபாலி தேவா . திருநா , 222 : 7 
தோலுடுத்து நூல் பூண்டு தோன்ற தேவா . திருநா . 223 : 1 
புலித்தோலுடையாகப் பூதம் சூழ தேவா . திருநா . 223 : 5 
களிற்றுரிவை மெய்போர்த்தார் 

தேவா . திருநா . 224 : 2 
புலித் தோலுடையினார் 

தேவா . திருநா . 224 : 3 
களியானை யுரிவை போர்த்தார் 

தேவா . திருநா . 224 : 6 
திகழுமா மதகரியினுரி போர்த்தானை தேவா . திருநா . 225 : 10 
புலித்தோலர் 

தேவா . திருநா . 226 : 4 
மத்தகத்த யானையுரிவை மூடி 

தேவா . திருநா , 228 : 5 
நல்ல புலியதண் மேனாகங் கட்டி 

தேவா . திருநா . 227 : 6 
களிற்றுரிவை போர்வை வை 
வைத்தார் தேவா , திருநா . 227 : 1 
புலியுரியின தள் வைத்தார் 

தேவா , திருநா , 228 : 2 
காரானை மீருரிவை போர்த்தார் தேவா . திருநா , 230 : 2 
புலித்தோலர் 

தேவா , திருநா , 231 : 6 
களிற்றுரிவைப் போர்வை தோன்றும் தேவர் . திருநா . 232 : 7 
வேழத்தின் உரி விரும்பிப் போர்த்தல் 
தோன்றும் 

தேவா . திருநா . 232 : 7 
மால் யானை யுரிபோர்த்தானை 

தேவா . திருநா . 2.6 : 8 
புள்ளி யுழைமானின் தோலான் கண்டாய் 
புலியுரி சேராடைப் புனிதன் கண்டாய் தேவா . திருநா . 237 : 4 
கோவணமோ தோலோ உடையாவது தேவா , திருநா . 239 : 4 
கருலரை போற் களியானை கதறக் கையால் 
உரித் தெடுத்துச் சிவந்த தன்மதால்பொருந்த மூடி 

தேவா . திருநா . 239 : 11 


யானை 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 
பொருலேழக் களிற்றுரிவை போர்வை 

தேவா . திருநா . 240 : 3 
கொல் புலித் தோலாடைக் குழகர் தேதா . திருநா . 242 : 1 
கரியதோர் களிற்றுரிவைப் போர்த்தார் தேவா . திருநா . 242 : 2 
துணியுடையர் தோலுடையர் என்பர் போலும் 

தேவா . திருநா . 242 : 3 
வேழத்தின் உரி விரும்பிப்போர்த்தான் தேவா . திருநா . 243 : 2 
கொல்புலித் தோலாடைக் குழகன் தன்னை தேவா . திருநா . 243 : 7 
களிற்றுரிவைப் போர்வையான் 

தேவா . திருநா . 244 : 4 
மதயானை ஈருரி வைப் போர்த்தாய் தேவா . திருநா . 246 : 2 
மதயானை யுரிபோர்த்து மகிழ்ந்த நாளே தேவா . திருநா . 247 : 10 
மதகரி யுரிவைப் போர்வையானை தேவா . திருநா . 248 : 1 
புலித்தோலுடையாய் புகுந்து நின்றார் தேவா . திருநா . 249 : 4 
கொல் வேங்கைத் தோலன்றசைத்தார் தேவா . திருநா . 250 : 1 
கொல் வேங்கைத் தோலொன்றுடுத்தான் தேவா . திருநா . 253 : 4 
வேழத்தினுரி விரும்பிப் போர்த்தான் தேவா . திருநா . 253 : 3 
பதைப்ப யானை போர்த்தானை தேவா . திருநா . 256 : 6 
யானை யுரிவை போர்த்து 

தேவா . திருநா . 259 : 5 
கானார் களிற்றுரிவைப் போர்வை மூடி தேவா . திருநா . 261 : 6 
உழையுரித்த மானுரி தோலாடையானே தேவா திருநா . 261 : 7 
களியானை யீருரிவை கதறப் போர்த்த 

வானவன் 

தேவா . திருநா . 262 : 2 
வேழத்தினுரி வெருவப் போர்த்தான் தேவா . திருநா . 263 : 3 
போரானை யீருரிவைப் போர்வையானை 
புலியதளே யுடை யாடை போற்றினானை தேவா . திருநா . 264 : 1 
வெண் கோட்டுக் கருங் களிற்றைப் பிளிறப் பற்றி 
யுரித்துரிவை போர்த்த விடலை தேவா . திருநா . 265 : 40 
கைம்மாலின் உரிபோர்த்தான் காண் தேவா . திருநா . 266 : 10 
கைம்மாவினுரிவை பேணிப் போர்த்தனை தேவா . திருநா . 268 : 2 
கையானை மெய்த் தோலுரித்தாய் போற்றி 

தேவா.திருநா . 270 : 9. 


368 


தமிழர் ஆடைகள் 


யானை 


காட்டானை மெய்த் தோலுரித்தாய் தேவா . திருநா . 271 : 1 
கொலை நவின்ற களியானை உரிவை 

போர்தது 

தேவா . திருநா , 272 : 2 
நூலும் தோலும் துதைந்திலங்கு திருமேனி தேவர் . திருநா . 272 : 3 
உடையேறு புலியதண் மேல் நாகம் கட்டி தேவா . திருநா . 273 : 4 
கொலையானை யுரிபோர்த்த கொள்கை 

தேவா . திருநா . 27- : 9 
முன்னானைத் தோல் போர்த்த முதல்வர் தேவா . திருநா . 276 : 4 
வெம்மான மதகளியீனுரிவை போர்த்த 

வேதியனே தேவா . திருநா . 276 : 5 
மதகளிற் றினுரி போர்த்தானை 

தேவா . திருநா . 277 : 2 
புலியதளினாடையானை 

தேவா . திருநா . 277 : 4 
கரியினுரி போர்தித்தான் 

தேவா . திருநா . 278 : 7 
உழுவையதள் உரிபோர்த்தான் 

தேவா . திருநா . 278 : 10 
காரானை யுரிபோர்த்த கடவுள் 

தேவா , திருநா . 280 : 3 
கொல் வேங்கை அதளானை 

தேவா . திருநா . 282 : 1 
போர்த்தானையின் னுரிதோல் பொங்கப் பொங்கப் 
புலியதளே யுடையாகத் திரிலான் றன்னை தேவா . திருநா . 282 : 6 
புரையுடைய கரியுரிவைப் போர்வையானை தேவா . திருநா . 288 : 5 
புலித்தோலாடையான் 

தேவா . திருநா . 290 : 6 
சரியின்றோல் கொண்டூன் மறையப் 
போர்த்த வடிவும் கண்டேன் 

தேவா . திருநா . 291 : 5 
உடையாடை யுரிதோலே யுகந்தான் தன்னை 

தேவா . திருநா . 293 : 7 
கொலையாாந்த குஞ்சரத்தோல் போர்த்தான் 

தேவா . திரு நா . 295 : 3 


ஆனைத் தோலைப் போர்த்தான் காண் தேவா . திருநா . 299 : 1 
உரித்தானை களிறதன்றோல் போர்வையாக 
உடையானை யுடை புலியினதளேயாகத் 
தரித்தானை 

தேவா . திருநா . 300 : 2 
தும்பியிரி போர்த்தானை 

தேவா . திருநா . 301 : 10 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 

369 
கைம்மாவின் உரிவை போர்த்த 
திரு எறும்பியூர் மலைமேல் மாணிக்கத்தை 

தேவா . திருநா , 305 : 10 
கொல் புலித் தோலாடைக் குழகனாகி தேவா , திருநா . 308 : 7 
துணி புலித் தோலினை யாடை யுடையாகக் கொண்டார் 

தேவா . திருநா . 310 : 7 
வலித் துடுத்த மான்றோ வரையிற் கண்டேன் 

தேவா . திருநா . 311 : 7 
புலித்தோலுடை கண்டேன் 

தேவா . திருநா . 311 : 11 
வேங்கை யதண் மேலாடை 
வெள்ளிபோற் புள்ளியுழை மான்றோல் சார்ந்த 
உடையுடையான் 

தேவா , திருநா . 312 : 9 
கருங்கைக் களிற்றுரிவை கதறப் போர்த்த 
போரேறே 

தேவா . திருநா . 312 : 5 
மான் றோலுடையாய் மகிழ்ந்து நின்றாய் தேவா . திருநா , 312 : 8 
அரைக் கோவணத் தொடொடு தோல் புடை சூழ்தந் 
தார்த்திட்டதும் 

தேவா . சுந் . 2 : 1 
துணி வண்ணத்தின் மேலுமோர் தோலுடுத்து தேவா . சுந் 2 ; 8 
அலைக்கும் புலித்தோல் கொண்டசைத்த 
தென்னே 

தேவா . சுந் . 4 : 1 
புலித்தோல் அரையில் விக்கி 

தேவா . சுந் . 6 : 1 
வன்களிற்றைப் பீறியிட்டமாகப் போர்த்தீர் தேவா . சுந் . 6 : 6 
குருதி சோர வானையின் றோல் கொண்ட குழற் சடையன் 

தேவா . சுந் . 7:10 
மானைத் தோலொன்றுடுத்துப் புலித்தோல் பியற்குமிட்டு 
யானைத் தோல் போர்ப்பதறிந்தோம் தேவா . சுந் . 18 : 4 
ஆர்த்தா யாடரவை யரையாற் புலியதண்மேற் 
போர்த்தா யானையின் றோலுரிவை புலானாறதேவா . சுந் . 23 : 6 
பொன்னார் மேனியனே புலித் தோலையரைக் கசைத்து 

தேவா . சுந் . 24 : 1 
புலித்தோலை யரைக் கசைத்தீர் 

தேவா . சுந் . 25 : 1 
மறி சேர்க்கையினே மதமாவுரி போர்த்தவனே தேவா . சுந் . 26 : 4 


310 


தமிழர் ஆடைகள் 


போராருங் கரியின்னுரி போர்த்துப் பொன் மேனியின் மேல் 


வாராரும் முலையாளொடு பாக மகிழ்ந்தவனே தேவா . சுந் . 28 : 4 
மையார் கண்டத்தினாய் மதமாவுரி போர்த்தவனே 

தேவா . சுந் . 28 : 5 
அந்தி யீருரி போர்த்திரோ 

தேவா . சுந் . 36 : 8 
கொல் புலித்தோலின் மேல் ஆடுபாம்பது அரைக் கசைத்த 

தேவா . சுந் . 48 : 6 
தயங்கு தோலையுடுத்த சங்கரா 

தேவா . சுந் . 49 : 5 
மத்தயானையின் ஈருரிபோார்த்த மணாளன் தேவா . சுந் . 50 : 1 
காயும் புலியிதைனாடையார் 

தேவா . கந் . 53 : 2 
மத்த யானையுரி போர்த்து 

தேவா . சுந் . 53 : 5 
சம்பமால் களிற்றின்னுரியானை 

தேவா . சுந் . 55:10 
கொலைக் கையானையுரி போர்த்துகந்தானை தேவா . சுந் . 57 : 1 
நடுங்க யானையுரி போர்த்துகந்தானை தேவா . சுந் . 57 : 4 
புலித்தோலுடையானை 

தேவா , சுந் . 57:11 
கரியின் ஈருரி போர்த்துகந்தானை 

தேவா . சுந் . 61:13 
கும்பமாகரியின் உரியானை 

தேவா . சுந் . 68 : 1 
வெய்ய மாக்ரியீருரியானே 

தேவா . சுந் . 1 : 7 
Li ரவுரி புலியதளரை மிசை மருவினன் 

தேவா . சுந் . 72 : 2 
உ . ரவமுள்ள தொருழையின் னுரிபுலி யதளுடையானை 

தேவா . சுந் . 75 : 8 
க.மார் களியானை யுரி யணிந்த கறைக் கண்டன் 

தேவா . சுந் . 80 : 2 
அடுபுலி யாடையனை 

தேவா . சுந் . 83 : 5 
கம்பமருங் சரியுரியன் கறை மிடற்றன் 

தேவா . சுந் . 89 : 4 
சருமானினரியானனை 

தேவா . சுந் . 90 : 5 
கவளக் களிற்றின் உரிவை போர்த்தான் தேவா . சுந் . 91 : 3 
வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் றோலை விரும்பினாய் 

தேவா . சுந் . 42 : 9 
படை. ! லிகையன் பொய்யிற் பகட்டீ ருரிப்போர்வையினான் 

தேவா . சுந் . 98 : 7 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


371 


வென்றி மதகரியின் னுரிபோர்த்தது மென்னை கொலாம் 

தேவா . சுந் . 99 : 4 
பொக்கணத்தன் புலியதளாடையன் 
வாரணத்து உரிவையான் 

கம்ப . 343 
எயில் எரித்தவன் யானை உரித்தநாள் 
பயில் உறுத்து உரிபோர்த்த நன் பண்புஎன 

கம்ப . 694 
யானையின் உரிவை போர்வை போர்த்த 
உதயகிரி எனும் கடவுள் 

கம்ப . 713 
புலித்தானைக் களிற்றுரிவைப் போர்வையான் 

கம்ப . 769 
சுற்றி வாரண வுரித்தொகுதி நீவிதொடர 

கம்ப . 15 
மான் வரு தனியுரி மார்பினை 

கம்ப . 112 
புலியினதனாடையானும் பொன்னாடை புனைந்தானும் 

கம்ப . 556 
கலைத்தோல் மூடிமுற்றியும் 

கம்ப . 63 : 6 
புள்ளிமான் உரி ஆடையன் 

கம்ப , 6697 
வேக வெங்களிற்றின் வன்தோல் 
மெய்யுறப் போர்த்த தையல் 

கம்ப . 6582 
ஆனையின் உரி போர்த்தவன் திகைத்தான் 

கிம்ப . 9894 


கம்ப . 10505 
கல் . 3 : 14-17 


வெறி பொறிப்புலியின் வெவ்வால் 
சுற்றுறத் தொடுத்து வீக்கும் 
சரிற்கட்டரக்கின் சருமவாடையன் 
கெள்ளுடற் பேழ்வாய்த் தழல்விழி மடங்க 
ஓரிவை மூடிக் கரித்தோல் விரித்து 
புள்ளி பரந்த உள்ளுகிர்த் தரக்கி 
ன தள் பிறக்கிட்டுக் குதிபாய நவ்வியின் 
சரும மூடுத்து கரும்பாம்பு கட்டி 
உழுவை யுகிருழக்கு மேந்து கொட்டும்ப 
லூரிவைமூடி யொளியினை மறைத்து 
காருடல் பெற்ற தீவிழிக் குறளினை 
உரி செய்துடுத்துச் செங்சரம் தரித்து 
களிற்றுரி புனைந்த கண்ணு தல் கடுப்ப 
கைபினிற் கொள்ளவும் கரியுரி மூடவும் 


கல் . 26 : 11-15 


கல் . 29 : 14-15 


கல் . 33 : 17-18 

கல் . 72 : 5 


கல் , 76 : 23-4 


25 


372 : 


தமிழர் ஆடைகள் 


தீவாய்ப்புலியினைத் திருத் தவர் நகைப்ப 
வெடுத்தணி பூண வுரித்துடையுடுப்ப 

கல் . 87 : 27.8 
நிணச்சட்டையிட்டு நின்ற 

கலிங்..156 
நீலம் 
நீலமும் அரத்தமும் வாலிழை வட்டமும் பெருங் . 1 : 42 : 208 
நீவி 
சுற்றி.வாரண வுரித் தொகுதி நீவி தொடர கம்ப . ஆரணிய . 15 
தன்னிறத் தோடுமாறு தந்திமைக்கும் நீவியின் றனழபடடி.டுத்த 

கம்ப . சுந்தர . 413 
நேத்திரம் 
அந்தர மின்றி தன்னெறி பங்கியை 
அழகிய நேத்திரத்தால் அணிந்து நாலா . திவ் . பெரி . திரு . 3 : 4 : 8 
பட்டம் 
கட்டகமுத்தின் புதல்வனை மார்பின் மேற் 
பட்டம் சிதைப்ப வரும் 

ஐங் . எழு . 41 
பஞ்சி 
பஞ்சிறை கொண்ட பைம்பொற் கலை புறஞ்சூழ்ந்து சீவக . 1538 
பஞ்சிமேற் கிடந்துடை ஞாண்பதைத்திலங்க 

சீவக , 2140 
ஆரவட மேற்றிசைக்கவிருந்தவ விர்பஞ்சிச் 
சீர் நிறைய வரையகலந் திருத்தத் திருநோக்கும் சீவக . 2489 
பஞ்சார கலல்குற் பாவையர் 
பஞ்சிலங்கு.மல்குலார் பலாண்டு கூற 
பட்டும் பஞ்சுந் துகில்களும் பரப்பி 
பஞ்சிலங்கு தேரல்குற் பாடகக்காற் 
பஞ்சுந் துகிலும் பூம்பட்டும் 
பாயப்பள்ளிப் படுத்ததன்மேல் 

சூளா . 1483 
பஞ்சுடை யல்குல் பாக 
வரசொடு பட்டங் கொண்டாள் 

சூளா . 1550 
பஞ்சிவரல்குலார் பவழவாயினால் 
அஞ்சுவை நறவமீங்கு மிழலானதே 

சூளா . 1588 


சூளா . 292 
சூளா . 495 
சூளா . 918 


சூளா . 1035 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


373 


பட்டு 
கொட்டைக் கரைய பட்டுடை நல்கி 

பொருநர் . 155 
பட்டு நீக்கித் துகிலுடுத்தும் 

பட்டினப் . 107 
அணிகிளர் சாந்தின் அம்பட்டு இமைப்ப 

அகம் . 236 
வட்டும் வழுதுணையும் போல்வாரும் வாழ்வாரே 
பட்டும் துகிலும் உடுத்து 

நாலடி . 264 
பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் 
கட்டு நுண்வினைக் காருகர் இருக்கையும் 

சிலப் . 3 : 16-17 
அரத்தப் பூம்பட்டு அரைமிசையுடீ இ 

சிலப் . 14:86 
நூலினும் மயிரினும் நுழை நூற்பட்டினும் 

சிலப் . 20:14 
பிணர் மூரிப்பட்டுடைப் பெருநல அல்குல் 

பெருங் . 1 : 40 : 225 
கொட்டு மடிவிரித்தப் பட்டுடைத் தானையன் பெருங் . 1 : 40 : 268 
பார்வை முள்கிய பட்டு நிறம் பயப்ப 

பெருங் . 1 : 45 : 4 
பட்டு சுமந்தசைந்த பரவை அல்குல் 

பெருங் . 2 : 4 : 123 


நீலப்பட்டுடை நிரைமணி மேகலை 

பெருங் . 4 : 12 : 262 
நற்சுணப் பட்டுடைப்பற்ற நாணினால் 

சீவக . 91 
பகுதியும் குறுமுயலின் குருதியும் போன்றின் 
னரத்தப்பட்டு அசைந்திந்திரற்கும் புகழ்வரிதே சீவக . 113 
பால் பரந்தன்ன பட்டார் பூவணை 

சீவக . 541 
பட்டினொடு பஞ்சுதுகில் பைம்பொனொடு காணம் சீவக . 591 
பட்டு வீக்கிய வல்குலர் 

சீவக , 632 
குலவிய குருதிப் பட்டின் கலை நலம் கொளுத்தி சீவக . 673 
பட்டிற் கலைநலம் கொளுத்துதலின் 

சீவக . 684 
பூம்பட்டு எழினி வீழ்த்தார் 

சீவக . 140 
பூம்பட்டு எந்திர எழினி வாங்கி 

சீவக . 838 
நான நீரில் கலந்து நலங் கொள் பூம்பட்டு ஒளிப்ப சிவக . 923 
பட்டுவாய்க் கிடந்த செம்பொற்கலையணி பரவை அல்குல் 

சீவக . 1145 
அளித்த பூம்பட்டு அணிந்து திகழ்ந்ததே 

சீவக . 1330 
பூம்பட்டு அழித்து மட்டொமுகு தாரான் 

சீவக . 1986 


374 


தமிழர் ஆடைகள் 


பட்டு நிணர் கட்டில் பிரிவின்றி உறைசென்றார் சீவக 2030 
பட்டுவாய்க் கிடந்த செம்பொன் பவள மொடிமைக்கு மல்குல் 

சீவக . 2047 
பச்சிலைப்பட்டு முத்தும் பவளமு மிமைக்கு மல்குல் சீவக . 2090 
கோடிப் பட்டிற் கொள்கொடிகூட புனைவாரும் சீவக . 2331 
உறைந்த வெண்பட்டு உடுத்து ஒளிசேர் பஞ்சவாச கவுட்கொண்டு 

சீவக . 2358 


ஆணமாகிய வருவிலை வண்ணப்பட்டு உடுமின் சீவக . 2389 
உருவமார்ந்த உரோமப்பட்டு உடுத்து 

சீவக . 2425 
கண் கொளாப்பட்டு டுத்தாள் 

சீவக . 2444 
தேசிக முடியும் திருந்து பட்டுடையும் 

சீவக . 2549 
கெட்டதுன் றுகின் மற்றென்ன உடுத்த பட்டொளிப்ப சீவக . 2666 
அம்மலர் உரோமப்பட்டு உடுத்தபின் 

சீவக . 2667 
புகையார் வண்ணப்பட்டு டுத்து 

சீவக . 2694 
தீம்பானுரை போற் றிகழ் வெண்பட்டு டுத்து 

சீவக . 3046 
பூம்பட்டு கொண்ட , அரட்டன் வந்து நாலா.திவ்.பெரி திரு . 2 : 1 : 4 
பூம்பட்டாம் புல்கு மணையாம் திருமாற்கரவு 

நாலா . பொய்கை . 53 
பட்டைப் பணித்தருளாயே 

நாலா . நாச்சி . திரு . 3 : 3 
படிற்றை எல்லாம் தவிர்ந்து 
பட்டைப் பணித் தருளாயே 

நாலா . நாச்சி . திரு . 3 : 6 
போரவிடாய் எங்கள் பட்டைப் பூங்குருந்தேறி யிராதே 

நாலா , நாச்சி . திரு . 3 : 7 
காமத் தீயுள் புகுந்து கதுவப் பட்டிடை நாலா . நாச்சி . திரு . 8 : 2 
பட்டு டுக்கும் அயர்ந்திரங்கும் பாவை பேணாள் திருநெடுஞ். 11 
வரைச் சந்தனக் குழம்பும் வான்கலனும் பட்டும் இயற்பா . 2-76 
வாசகம் செய் மாலையே 
வான் பட்டாடையு மஃதே 

திருவாய்மொழி , 4 : 3 : 2 
பாங்கு தோன்றும் பட்டும் நாணும் பாவியேன் பக்கத்தவே 

திருவாய்மொழி . 5 : 5 : 4 
அந்தரமேல் செம்பட்டோடு அடியுந்திகை மார்பு கண் வாய் 
செஞ்சுடர்ச் சோகிவிட 

திருவாய்மொழி , 7 : 6 : 6 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


375 


சூளா . 147 


உண்டயலே தோன்றுவ தொருத்தரியப்பட்டு தேவா . திருநா . 6 : 2 
அரை துகிலொடுபட்டு வீக்கி 

பெரிய . சுந் . 5:10 
மிக்க பட்டு வகையுடன் வெண்மைசேர் 
தக்க தூசுடன் சாற்றும் வரிசைகள் 

கம்ப . 10365 
அம்பொற் பட்டுடையாளனி யாயினாள் 
பாசிழைப்பட்டு நூற்கழி பரப்பிய 

கல் , 81-36 
அகில் விரைத் தூபம் ஏய்ந்த அணி கொள் பட்டாடை சாத்தி 

பெரிய . தடுத் . 16 
நயத் தகுந்தன நல்லபட்டாடைகள் மணிகள் 
உயர்த்த கோடி கொண்டருளும் 

பெரிய , அமர் . 28 
பூம்பட்டுப் பொலிந்தசைய 

பெரிய . ஆனாய . 17 
விற்பொலி வெண்பட்டாடை மேதக விளங்க சாத்தி 
நற்றிரு உத்தரீய நறுந்துகில் சாத்தி பெரிய . திருஞான . 1269 
அயிலும் கரும்பார் பலர்ச்சிகழி முடிமேல் அணியா உத்தரீய 
வெயிலுந்திய வெண்பட்டதன் மேல் விரித்துப் பெரிய . ஏயர் . 49 
பரவு சேரன் தனக்குனக்குப்பைம்பொற் காணம்பட்டாடை 
... தர நம் ஓலை தருகின்றோம் 

பெரிய , கழறிற் . 27 


படம் 


அடிபுதை அரணம் எய்தி படம்புக்கு 

பெரும் . 69 
படம்புகு மிலேச்சர் உழையராக 

முல்லை . 6 
சித்திரப் படத்துள் புக்கு , செழுங்கோட்டின் மலர் புனைந்து 

சிலப் .7 : 1 
படம் புனைந்தவர் கடாம் பலருமுண்ணும் நீர் நீல . 360 
படம் புதைத்திருந்தான் 

நீல . 476 
வண்ணங் கொ ளீ இய நுண்ணூற் பூம்படம் 
எழுதுவினைக் கம்மமொடு முழுது முதல் அளை இ 

பெருங் . 1.42 : 34-5 
எலிப்பூம் போர்வையொடு மயிர்படம் விரித்து 

பெருங் . 1.47 : 179 
படர் 


நீல . 464 


இது செம்படர்கள் இறைவன் உறையும் 


376 


தமிழர் ஆடைகள் 


புறம் . 141 


படாம் 
உடா அ போரா வாகுதலறிந்தும் 
படாஅ மஞ்ஞைக்கு ஈந்த எங்கோ 
மடத்தகை மாமயில் பனிக்கு மென்றருளிப் 
படாஅமீத்தக் கெடாஅ நல்லிசைக் 
கடாஅ யானை கலிமான் பேக 
கடா அக் களிற்றின் மேல் கட்படாம் மாதர் 
படாஅ முலை மேல் துகில் 
மண்ணக மடந்தை 
புதையிருட்படாம் போக நீக்கி 


புறம் , 145 


குறள் . 1087 


சிலப் . 5 : 4 


வித்தகரியற்றிய விளங்கியக் கைவினைச் 
சித்திரச் செய்கைப்படாம் போர்த்ததுவே 

மணி . 3 : 167-8 
நாணினா பொய்கைகள் பூம்படாம் போர்த்த போன்றவே 

சீவக . 80 


வண்டின முகபடாம் அணிந்து 

சீவக . 182 
நன்பொன் முகபடாம் வைப்ப 

சீவக . 1486 
மூப்பெனு முகபடாம் புதைந்து முற்றிழை 
காப்புடை வளநகர் காளை எய்தினான் 

சீவக . 2011 
மணிநிறப் படாமுது கிடையறப்பூத்து 

கல் . 63-4 
சூழ்பனியால் 
குவிர்க்குடைந்து வெண்படாம் போர்த்தனைய குன்றுகளும் 

பெரிய . திருஞான . 329 
பாவாடை 
பதம் பெற்றார்க்குப் பகல் விளக்கும் 
பாவாடையுமாக் கொள்ளீரே 

கலிங் . 561 
பன்மலர் நறும் பொற்சுண்ணம் பரந்த பாவாடை மீது 
முன்னிழிந் தருளி வந்தார் 

பெரிய . திருஞான . 1226 
நாடுமகிழ அவ்வளவு நடைக் காவணம் பாவாடையுடன் 
மாடுகதலி பூக நிரை மல்க மணித் தோரணம் நிரைத்து 

பெரிய . ஏயர் . 57 
பரிகலமும் பாவாடை பகல் விளக்கும் உடனமைத்து 

பெரிய , கழறிற் . 124 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


377 


நீல . 497 


பரிசுவிளங்கப் பரிகலமும் திருத்திப் பாவாடையில் ஏற்றி 

பெரிய , சிறுத் . 73 
பிரச்சை 
பெரிய பிரச்சையினாய் 
புட்டகம் 
புட்டகம் பொருந்துவ புனைகுவாரும் 

பரி , 12:17 
புடைவை 
பாத்தில் புடைவை யுடை யின்னா 

இன்னா . 7 
வெண்புடைவை மெய்சூழ்ந்து 
சென்றடைந்தார் 

பெரிய , திருநாவு . 61 
பூங்கரை நீலம் 
தாம்பிற் பிணித்து மனை நிறீஇ யாய்தந்த 
பூங்கரை நீலம் புடைதாழ மெய்யசை இப்பாங்கரும் 
முல்லையும் தாயப் பாட்டங்கால் தோழி நாம் ஒருங்கு 
விளையாட 

கலித் . முல்லை . 11 
நீங்கிப் புறங்கடை போயினாள் யானுமென் 
சாந்துளர் கூழை முடியா நிலந் தாழ்ந்த 
பூங்கரை நீலம் தழீஇத் தளர் பொல்கி கலித் . முல்லை . 15 
பூண் 
சுரும்பூண அற எறிந்தாங்கு 

சீவக . 2265 
போர்வை 
விரிந்த , 
பலவுறு போர்வை பருமணல் மூஉய் 

பரி . 10-4 
வீங்கு விசிப் புதுப் போர்வைத் 

பரி . 288 
தெண்கிணை மாக்கிணை இயக்கி 

பரி , 387 
என்றெண்கண் மாக்கிணை 

பரி , 39 ) 
விசிப்புறுத்தமைத்த புதுக்காழ்ப் போர்வை 
பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை பொருநர் -8 
தோல் போர்வை மேலும் தொளைப்பலவாய் பொய்ம் மறைக் 
கும் மீப்போர்வை மீட்சித்து டம்பானால் 
செயது போர்த்தாள் போல் 

கள . நாற் . 32 
மோட்டுடைப் போர்வையோடு 

ஆசார்க் . 91 


நாலடி . 42 


378 


தமிழர் ஆடைகள் 


முல்லைக்குத் தேரும் மயிலுக்குப் போர்வையும் 
தொல்லை யளித்தாரைக் கேட்டறிதும் 

பழமொழி . 74 
புழுக்குலங்களா னிறைத்த போர்வை யெனவோரா நீல . 108 
முழு மெய்யும் போர்த்திருந்து தின்கின்றான் 

நீல . 190 
புறங்காற் றாழ்ந்து போர்வை முற்றி 
நிலந் தோய்புடுத்த நெடுந் நுண்ணாடையர் பெருங் .1 : 32 :63-64 
வடகப் போர்வையை வனப்பொடு திருத்திக் 
கடக முன்கைக் காஞ்சனமாலை 

பெருங் . 1 : 45.10-11 
புலிப்பொறிப் போர்வை போக்கி 

சீவக . 266 
துணியிருட் போர்வை 

சீவக . 335 
முழு மெய்யும் சிலம்பி வலந்தது 
போற் போர்வை போர்த்துச் செல்லலுற்றாள் சீவக . 340 
விளக் கழலுறத்த போலும் விசியுறு சோர்வைத் தீர்ந்தேண் 
துளக்கற வொழுகியன்ன 

சீவக . 559 
பொருந்து பூம் பொய்கைப் போர்வையைப் போர்த்துடன் 

சீவக . 1033 
தெண்ணீர் சிறு திரைப் போர்வை போர்த்து 
மீன் சென்ற நெறியும் போல 

சீவக . 1390 
தடக்கை நீட்டி , மையிருட் போர்வை நீக்கி 

சிவக . 1406 


கொடி நடுக்குற்ற தொப்ப 
நுண்டுகிற் போர்வை சோர நுழை மழை மின்னிற சீவக . 1570 


அணிநிறப் போர்வை யாய வரும்பெறனாணும் விற்று 
பணிநலம் புதியதுண்டான் பன்மலர் மாலை கொண்டோன் 

சீவக . 1665 


பூவுடைத் தெரியலான் போர்வை நீத்து 

சீவக . 1812 
மயிரெலியின் போர்வையொடுயெம்மன்னன் விடுத்தானே 

சீவக . 1873 
பூத்தகிற விழும் போர்வை பூசு சாந்து 

சீவக . 1906 
பனிமயிர் குளிர்ப்பன பஞ்சின் மெல்லிய 
கனிமயிர் குளிர்ப்பன கண் கொளாதன 
எலிமயிர்ப் போர்வை வைத் தெழினி வாங்கினார் சீவக , 2471 
எலிமயிர்த் தொழில் பொங்கு பூம்புகைப் போர்வை சீவக . 2680 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


379 


அருவிலை நன்கலம் செய்போர்வையன்ன 
நாணவடி யொதுங்கி 


சீவக . 2586 


பொன்னணிகலத்தின் குப்பைபுரிமணிக் கோவைப் போர்வை 


சூளா . 919 


முத் . 7 


கடும்பனித் திங்கள் தன்கைப்போர்வையாக 
கைம்மலை ஈருரி போர்வை சாத்தும் கண்ணு தலாரை 

பெரிய . திருநாவுக் . 344 


மடி 


அகம் . 13 


புறம் , 390 


மது , 519.20 


நெடு . 135 


மாசி றூமடி விரித்த சேர்க்கை 
திருமலரன்ன புது மடி கொளீ இ 
தெண்டிரை அவிர் விறல் கடுப்ப 
குறியவு நெடியவு மடி தரூஉ விரித்து 
தூமடி விரித்த சேக்கை 
குடிசெய்வல் எனும் ஒருவற்குத் தெய்வம் 
மடி தற்று தான் முந்துறும் 
தேமென் கூந்தல் சின் மலர்ப் பெய்து 
தூ மடி யுடீ இத் தொல்லோர் சிறப்பின் 
மங்கல வனப்பினதோர் கோடி மடி தாங்கி 
மீக்கோள் 


குறள் . 1023 


சிலப் . 15-134 


சூளா , 1093 


புரிநூன் மீக்கோள் பூம்புறத் தேற்றதன் 
தெரிநூல் வாங்கி யிருநூற் கொளீ இ 
போர்ப்புறு மீக்கோள் யாப்புறுத் தசைஇ 


பெருங். 2 : 15 : 126-7 

பெருங் . 3 : 17 : 172 


மெய்ப்பை 


மத்திகை வளைஇய மறிந்து வீங்கு செறிவுடை 
மெய்ப்பை புக்க வெருவருந் தோற்றத்து 
வலிபுணர் யாக்கை வன்கண் யவனர் 
நுண்வினைக் கொல்லர் நூற்றுவர் பின்வர 
மெய்ப்பை புக்கு விலங்கு நடைச் செலவிற் 


முல்லை . .59-61 


சிலப் . 16 : 105-1 


மெய்யாப்பு 
மெய்யாப்பு மெய்யார மூடுவார் 


பரி . திரட்டு . 2:19 


380 


தமிழர் ஆடைகள் 


மேலாப்பு 
விண்ணில மேலாப்பு விரித்தாற் போல் 

நாலா . திவ் , நாச்சி . திரு . 8 : 1 
மேலாப்பின் கீழ் வருவானை நாளா.திவ் . நாச்சி . திரு . 14 : 3 
வட்டம் 


நீலமும் அரத்தமும் வாலிழை வட்டமும் பெருங் . 1 : 42 : 218 
வட்டு 
இகந்த வட்டுடை எழுது வரிக் கோலத்து 
வாணன் பேரூர் மறுகிடைத் தோன்றி 

மணி . 3 : 122-3 
வட்டுடைப் பொலிந்த வண்ணக் கலாபமொடு 
பட்டு சுமந்தசைந்த பரவை அல்குல் பெருங் . 2 : 4 : 122-123 
வட்டுடைப் பொலிந்த தானை வள்ளலைக் கண்டபோதே 
பட்டுடை சுமந்த காசுபஞ்சி மெல்லடியைச் சூழ சீவக , 468 
வட்டுடை மருங்கில் சேர்த்தி வாளிரு புடையும் வீக்கி சீவக . 767 
வடகம் 
வடகப் போர்வையைவனப் பொடு திருத்தி 

பெருங் . 1:45 : 0 
வல்லாண் தோன் றலை வடகம் வாங்கி 

பெருங் , 1:56:99 
வடகமும் துகிலும் தோடு மாலையும் 

சீவக . 462 
வட - கத்தோடு உடுத்த தூசும் மாசு இல் நீர் நனைப்ப சீவக . 945 
கலிங்க நுண் நூல் 
வடகமும் மகரயாழும் 
கொடுத்து வட்டாடும் இடம்பலவும் கண்டார் 

கம்ப . 580 
மீதியல் வடகம் பற்றி 
மீது கொண்ட வடகம் புடைசூழ 
வப்பு 
வப்பினார் முலைகாய்வது 

நீல . 548 
வம்பு 
வம்பு விரித்தன்ன பொங்கு மணற் கான்யாற்று 

அகம் . 11 
செம்பு நிறை கொண்மரும் வம்பு நிறைமுடிநரும் 
அம்பணைத் தடைஇய மென்றோண் முகிழ்முலை 
வம்பு விசித்தியாத்த வாங்கு சாய் நுசுப்பின் 

நெடு . 149-50 


சூளா . 1565 


சூளா 1568 


மது . 514 


இலக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


381 


வம்பு விரிகளத்திற் கவின் பெறப் பொலிந்த 

குறிஞ் . 198 
வம்பு மீக்கூறும் பொங்கிள முலையின் 
நுடங்கு கொடி மருங்கின் நுணுகிய நுசுப்பின் பெருங் . 1 : 41 : 79-80 
வம்பு நெருகுற்றப் பொங்கின முலையர் 

பெருங் , 1 : 46 : 244 
வம்பு கொண்டிருந்த மாதர் வனமுலை மாலைத் 
தேன் சோர் கொம்பு கொண்டன்ன நல்லார் 

சீவக , 439 
வம்பு நீக்கி வருமுலையுட் கரந்து 
அம்பினொய்யர் ஆனுடைத் தானையர் 

சீவக . 633 
வம்பிற் றுரும்பு முலை வாணெடுங்கட் மடவார் சீவக . 1867 
பத்திரக் கடிப்பு மின்னப் பங்கியை வம்பிற் கட்டி சீவக . 2277 
வம்பில் பொங்கும் கொங்கை சுமக்கும் வலிஇன்றி 

கம்ப . பால . 1002 
வம்பு அளவு கொங்கை யொடு வாலுகம்பார்க்கும் 

கம்ப , பால . 1944 


வம்பின் முலையாயுறையிடவும் போதார் கணக்கு வரம்புண்டோ 

கம்ப , சுந்தர . 605 
வம்பு சேர் முலை வாரி வளாகமே 
கொம்பழகு கொண்ட குழை நுண்ணிடை நுடங்க 
வம்பழகு கொண்ட மணிமென் முலை வளர்ந்தாங்கு சூளா . 2028 


சூளா . 345 


வம்பழகு கொண்ட மணிமேனியவர் பூவார் 

சூளா . 2037 
வீக்கியவம்பற வீங்கும் வனமுலையாள் 

மூவரு . 3 : 439-40 
வம்பு மால் செய்து வல்லியின் ஒல்கியின்று பெரிய . தடுத் . 153 
வம்பணி மென் முலையவர்க்கு மனங்கொடுத்த வன்றொண்டர் 

பெரிய . ஏயர் . 247 
தரியாரை வென்று வம்பார் கழல் புனைவாணன் 

தஞ்சை . 212 
வம்பும் வல்லும் பொரும் கொங்கை 

தஞ்சை . 330 


வற்கலை 
வற்கலை யுடையேன் யானோ வழங்கலேன் 

கம்ப . 659 
மாணாமரவற்கலையும் மானின் தோலும் அவைநான் காணாது 

கம்ப . 1759 


மாயப் பழியாள் தரவற்கலை ஏந்தி வந்தார் 


கம்ப , 1837 


382 


தமிழர் ஆடைகள் 


ஏற்கலை திருவரை யெய்தி யேமுற 
வற்கலை நோற்றன 

ஆரணிய . 241 
மருங்கலச வற்கலை வரிந்து 

ஆரணிய , 4672 
வற்கலையார் வார்கழலர் மார்பிலணி நூலர் 

கம்ப . 607 
தொடையுறு வற்கலை ஆடைசுற்றி 

கம்ப . 7252 
மாசில் வற்கலை ஆடையும் மார்பின் சந்நூலும் பெரிய . திரு 363 
வார் 


ஆயிதழ் மடந்தை வார் முலை முற்றம் 

அகம் . 361 
வாருடை முலைமுகம் நனைப்ப 

சீவக . 274 
வார் செல விம்மும் வனமுலை மகளிர் 

சீவக . 469 
வட்டச் சூரையர் வார்முலைக் கச்சினர் 

கம்ப . 632 
வார் விளையாடிய மென்முலை , மைந்தர் 
தார் விளையாட்டொடு 

சீவக . 915 
வாருலா முலையினாட்கும் வரிசிலை தடக்கையாற்கும் 
சீருலாக் கோலம் செய்தார் செப்பினார் மணம் சீவக . 1687 
வீக்குவார் முலையினாற் போல் 

சீவக . 1727 
வார் முயங்கு மென் முலைய வண்டார் பூங்கோதையை 

சீவக , 1970 
வார்க்கோல மாலை முலையார் மண்ணுறுப்பவாடி சீவக . 2152 
வார் மீதாடி வடம் சூடி பொற்பார்த்து 
இருந்த வனமுலையார் 

சீவக . 2359 
வாரணி முலையினாற்கு மன்னற்கு வகுத்து வாவி 
ஏரணி கொண்ட விந்நீர் இறைவற் கண்டனனாக சீவக . 2654 
வார் கொண்மென் முலை வம்பணி கோதையார் 
ஏர்கொள் சாயலுண்டாடு மற்றென்பவே 

சீவக . 2668 
வாரணி மணித்துடி மருட்டு நுண்ணிடைக் 
காரணி மயிலனார் சூழக் காவலன் 

சீவக . 2892 
வாரணி வனமுலை வஞ்சிக் கொம்பனார் 
போரணி புலவுவேற் கண்கள் 

சீவக . 2894 
ஏறுபாய விளைவித்ததெல்லாம் வார்க்குங்குமக் கொங்கை 

நந்திக் , 86 


லக்கியத்தில் ஆடை பயிலும் இடங்கள் 


383 


வாரூரும் மென்முலை வார்த்தை கண்டூரு மதிமுகத்தில் 

நந்திக் . அதிகம் . 21 
வார் தந்த வனமுலையார் மணிவயிறு வாய்த்திலரால் 

கம்ப . நந்திக் . 86 
வாருடை வனமுலை மகளிர் சிந்தை போல் 
தாரொடும் சதியொடும் தாவும் 

கம்ப . 836 

. 
வார் குலாம் முலை வைத்த கண் வாங்கிடப் 
பேர்கிலாது பிறங்கு முகத்தினான் 

கம்ப . 846 
வார்ச்சிறை கொங்கை அன்ன கும்பமும் பருப்பும் காணா 

கம்ப . 875 
வார் முகம் கெழுவு கொங்கையார் கருங்குழலின் வண்டு 
ஏர்முழங்கு அரவம் ஏழ் இசை முழங்கு அரவமே கம்ப . 1122 
கருங்குழல் பாரம் வார்கொள் வனமுலை கலைசூழ் அல்குல் 
நெருங்கின மறைப்ப 

கம்ப . 1164 
வார் ஆர் முலையாரும் மற்று உள்ள மாந்தர்களும் 

கம்ப . 1787 
வார் உடை முலையொடு மதுகை மாந்தரைப் 
பாரிடைச் செலுத்தினேன் என்று சொல்லுவேனோ கம்ப . 1950 
பொன்னிற் பொலி வாரணி முலையாள் கம்ப ஆரணிய . 76 
வார்ப் பொற் கொங்கை மருகியை 

கம்ப . ஆரணிய . 219 
வார் தந்த முலையினார் தம் வயிறு தந்தாளு மல்லள் 

கம்ப . ஆரணிய . 631 


வார் கொண்டணி கொங்கையை வவ்வினர்பால் 
போர் கொண்டனவோ 

கம்ப . ஆரணிய , 1093 
வார் ஏர் முலையாளை முறைக்குநர் வாழ்ஊரே அறியேன் 

கம்ப . ஆரணிய . 4304 


சூளா . 373 


வார்க்கிடை மதுகைக் கொங்கை 

கம்ப . ஆரணிய . 8337 
வாரணிந்த முலையீர் நும்மருங்குறனின் வகைநோக்கி சூளா . 175 
வாரணி முலையவர் பரவ 
வார் கலந்திலங்க கொம்மை வனமுலை மகளிரிட்ட 
சுற்றுவார் முலையார் 
வாரிரு புடையும் வீக்கி வடம் சுமந்தெழுந்து 
வாரணி முரசம் 


சூளா . 536 
சூளா . 66 
சூளா . 760 
சூளா . 845 


384 


தமிழர் ஆடைகள் 


வாரணி வனமுலை யவரொடென்பவே 

சூளா. 1879 
வார்புகா முலையினல்லார் மயங்கமர் தொடங்கினாரே 

சூளா . 1675 
வாரணியிள மென் கொங்கை வாரியுள் வளைத்துக் கொண்டார் 
மணிவடமும் பொன் நாணும் வார்முலை மேலாட சூளா . 1754 
வாராகி மென் கொங்கை மையரிக்கண் மாதர் 
வருந்தினா ணங்கையினிவருக வீங்கென்றான் 

சூளா , 1758 
கொங்கையும் வார் தயங்க 

மூவரு . 240 : 1 
பூவை கொங்கை வாராலணைப்ப வருந்தினை தஞ்சை . 44 
இழைவளர் வார்முலையேரிளந் தோகையை தஞ்சை . 50 
வார்திகழ் மென்முலையாளொரு பாகன் பெரிய . திரு . 240 
வாரின் மல்கிய வனமுலையாளுடன் மன்னினார் 

பெரிய . திருஞான . 955 
வாரின் மல்கிய கொங்கையாள் 

பெரிய , திருஞான . 969 
வாருமணிய அணியலாம் வளர்மென் முலைகள் இடை வருத்த 

பெரிய . ஏயர் . 209 
வார்கொள் முலையாய் 

பெரி . ஏயர் . 239 
வார்புனையும் வனமுலையார் 

பெரி , ஏயர் . 263 
வாரேறும் முலைமாடவார் 

பெரி . புகழ்ச்சோழ 7 
வாலிது 
கலத்து முண்ணாள் வாலிது முடா அள் 

புறம் .252 


வெள்ளை 


மண்மடந்தை தன் சீர்த்தி வெள்ளை சாத்தி 


கலிங் . 14 


வெளிது 
வெளிது விரித்துடீஇ 
வெளியதுடீஇ என்பகி களைந்தோனே 


புறம் , 
புறம் . 385 


முதல் நூற் பட்டியல் 


1. அகநானூறு 

கழக வெளியீடு , சென்னை , 1970 . 
2. அயோத்தியா காண்டம் - உ.வே.சா..ரை 

உ.வே. சாமிநாதையர் நூல் நிலையம் , சென்னை , 1972 . 
3. ஆரணிய காண்டம் - உ.வே.சா . உரை 

உ.வே. சாமிநாதையர் நூல் நிலையம் , சென்னை , 1959 . 
4. ஐங்குறு நூறு -உ.வே.சா . ( பதிப்பு ) 

சென்னை , 1957 . 
5. கடுகங் கடிகை மாமூலம்- கழக உரை 1966 . 

திரிகடுகம் - நல்லாதனார் 
பு.சி. புன்னைவனநாத முதலியார் உரை , 1967 . 
நான்மணிக்கடிகை - விளம்பிநாகனார் 
தி.சு. பாலசுந்தரம் பிள்ளையவர்கள் உரை , 1969 . 
சிறுபஞ்சமூலம் 
பு.சி.புன்னைவனநாத முதலியார் உரை , 1968 . 


6. கம்பராமாயணம் 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 
பாலகாண்டம்- முதற்பகுதி , இரண்டாம் பகுதி -1957 , 1958 . 
அயோத்தியாகாண்டம் - முதற் பகுதி , 1959 . 
கிட்கிந்தா காண்டம் -முதற்பகுதி , இரண்டாம் பகுதி , 1965 , 
1967 . 

யுத்த காண்டம் - 1-6 பகுதிகள் -1968 , 1969 , 1970 . 
7. கல்லாடம் மூலமும் உரையும் , பொ.வே. சோமசுந்தரனார் 

உரை , கழக வெளியீடு . சென்னை , 1963. 
8. கலித்தொகை 

கழக வெளியீடு , சென்னை , 1970 . 
9. காஞ்சி ஏலாதி கோவை உரையுடன் ( கழகம் ) 

சு , பாலசுந்தரம் பிள்ளை உரை , 
சென்னை , 1970 ( 5 ) . 


ஆடை -25 


.386 


தமிழர் ஆடைகள் 


ஏலாதி 
கணிமேதாவியார் 
சு . பாலசுந்தரம் பிள்ளை உரை , 
சென்னை , 1968 . 
கோவை பெருவாயின் முள்ளியார் 

புள்னை வன நாத முதலியார் உரை , சென்னை , 1971 . 
10. குறிஞ்சிப் பாட்டு -உ.வே.சா. உரை 

சென்னை , 1974 . 
11. குறுந்தொகை -உ.வே.சா . ( பதிப்பு ) 

சென்னை , 1962 . 
12 , சிலப்பதிகாரம் 

அடியார்க்கு நல்லார் உரை , சென்னை , 1968 . 
13. சிறுபாணாற்றுப்படை - உ.வே.சா . ( பதிப்பு ) 

சென்னை , 1974 . 


14. சீவக சிந்தாமணி மூலமும் நச்சினார்க்கினியர் உரையும் 

உ.வே.சா. உரை , சென்னை , 1969 . 
15. சுந்தர காண்டம் -உ.வே.சா. உரை 

உ.வே.சாமிநாதையர் நூல் நிலைய வெளியீடு -15 , அடையாறு . 

1951 . 
16. சூளாமணி-உ.வே.சா , உரை 

சென்னை , 1962 . 
17. தஞ்சைவாணன் கோவை - பொய்யாமொழிப்புலவர் 

சொக்கப்பநாவலர் உரை , கழக வெளியீடு , சென்னை , 1967 . 
18. திருக்குறள் பரிமேலழகர் உரை 

கழக வெளியீடு , சென்னை , 1973 . 
19. திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவாரப்பதிகங்கள் , கழகவெளியீடு 

சென்னை , 1974 . 
20. திருமுருகாற்றுப்படை - உ.வே.சா . உரை 

சென்னை , 1974 . 
21. நந்திக் கலம்பகம் - சோ . அருணாசல தேசிகர் விளக்கவுரை 

யுடன் , 

பாரிநிலையம் , சென்னை-1977 . 
22. நற்றிணை 

கழக வெளியீடு , சென்னை , 1967 . 


முதல் நூல் பட்டியல் 


387 


23. நாலடியார் ( உ.ரையுடன் ) 

தி.சு. பாலசுந்தரம் பிள்ளையவர்கள் ( இளவழகனார் ) 

கழகம் , சென்னை , 1968 . 
24. நாலாயிர திவ்வியப் பிரபந்தம் . மூ.வி.என் . தேவநாதன் பதிப்பு 

மதராஸ் , 1971 
25. நாலைந்திணை , இன்னிலை , கைந்நிலையுரை 

கழக வெளியீடு , சென்னை , 1972 . 
ஐந்திணை ஐம்பது 
மாறன் பொறையனார் 
அ . நடராச பிள்ளை உரை . கழக வெளியீடு , சென்னை , 
1973 ( 5 ) 
ஐந்திணை எழுபது - மூவாதியார் , கழக வெளியீடு , சென்னை , 
1970 ( 6 ) 
திணைமாலை 150 -கணிமேதாவியார் , கழக வெளியீடு , 
சென்னை , 1970 ( 6 ) . 
திணைமொழி 50 - கண்ணன் சேந்தனார் , கழக வெளியீடு , 
1970 ( 4 ) . 

இன்னிலை - கைந்நிலை - சங்குப்புலவர் உரை , 1964 ( 2 ) . 
26. நானாற்பது - நாவலர் வேங்கடசாமி ,நாட்டார் உரை ( கழகம் ) , 

கார் நாற்பது - மதுரை கண்ணங் கூத்தனார் , 1967 
களவழி நாற்பது - பொய்கையார் , 1970 
இன்னா நாற்பது-கபிலர் , 1964 . 
இனியவை நாற்பது , பூதஞ்சேந்தனார் 

வா . மகாதேவ முதலியார் , 1965 . 
27. நெடுநல்வாடை - உ.வே.சா . உரை 

சென்னை 1974 . 
28. பட்டினப்பாலை - உ.வே.சா . உரை 

சென்னை , 1974 . 
29. நீலகேசி.பொ.வே.சோமசுந்தரனார் உரை , கழக வெளியீடு , 

சென்னை , 1973 . 
30. பதிற்றுப்பத்து - உ.வே.சா . உரை 

சென்னை , 1957 . 
31. பரிபாடல் 

கழக வெளியீடு , 3 - ஆம் பதிப்பு , சென்னை , 1969 . 


26 


388 


தமிழர் ஆடைகள் 


32. பழமொழி நானூறு மூலமும் உரையும் 

மா . இராசமாணிக்கம் பிள்ளை 

கழக வெளியீடு , சென்னை , 1967 . 
33. புறநானூறு -உ.வே.சா. பதிப்பு 

சென்னை , 1971 . 
34 , பெரிய புராணம் 

பட்டுச்சாமி ஓதுவார் 

திருச்சி , 1950 . 
35. பெருங்கதை- உ.வே.சா. பதிப்பு 

சென்னை , 1968 . 
36. பெரும்பாணாற்றுப்படை - உ.வே.சா. உரை 

சென்னை , 1974 . 
37. பொருநராற்றுப்படை - உ.வே.சா , உரை 

சென்னை , 1974 . 
38. மணிமேகலை - உ.வே சா . உரை 

சென்னை , 1898 
39. மதுரைக் காஞ்சி - உ.வே.சா உரை 

சென்னை , 1974 . 
40. மலைபடுகடாம்- உ.வே சா . உரை 

சென்னை , 1974 , 
4 !. முல்லைப்பாட்டு - உ.வே.சா. உரை 

சென்னை , 1974 . 
42. மூவருலா , தி . சங்குப் புலவர் உரை , 

கழக வெளியீடு , சென்னை , 1970 . 


துணைநூற்பட்டியல் 


1. அலையும் கலையும் 
ரா . பி . சேதுப்பிள்ளை, 

பழனியப்பா பிரதர்ஸ் , சென்னை , 1972 , 
2. ஆடைகேற்ற இழைகளும் ஆடைகளும் உடை வகைகளும் 

அபிதா சுந்தரம் , 

தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1973 . 
3. ஆய்வுக் களஞ்சியம் - திருச்செங்கோடு 
கொடுமுடிச் சண்முகப் பிரகதம் , 

தேனோலை , சென்னை , 1979 . 
4. ஆயிரத் தெண்ணூறு ஆண்டுகட்கு முற்பட்ட தமிழகம் 

ஆங்கில மூலம் : வி . கனகசபை , 
தமிழாக்கம் . கா , அப்பா துரை , 

கழக வெளியீடு , சென்னை , 1962. 
5. இணைப் பழமொழிகள் 

தொகு . தி . செல்வக் கேசவராய முதலியார் , 

கழக வெளியீடு , சென்னை , 1974 . 
6. இந்தியச் சமுதாய வரலாறு 

ந . க . மங்கள முருகேசன் , 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1975 . 
7. இந்திய நாகரிகத்தில் திராவிடப் பண்பு . 

கா . அப்பாத்துரை , 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , சென்னை , 1963 . 
8. இந்தியப் பண்பாடும் தமிழரும் 

எஸ் . இராமகிருஷ்ணன் , மீனாட்சி புத்தக நிலையம் , 

மதுரை , 1971 
9. இருளர் வாழ்வியல் 

ஆர் . பெரியாழ்வார் , சென்னை , 1976 . 
10. இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் - சங்க காலம் 

சி . இலக்குவனார் , 
புதுக்கோட்டை , 1972 . 


390 


தமிழர் ஆடைகள் 


11. இலக்கியமும் கல்வெட்டுகளும் 

தி . வை . சதாசிவ பண்டாரத்தார் , 

மணிவாசகர் நூலகம் , சென்னை , 1977 . 
12. இலெமூரியா முதல் ஹரப்பா வரை 

இரா . மதிவாணன் , 

சேகர் பதிப்பகம் , சென்னை , 1977 . 
13. உரையாசிரியர்கள் கண்ட சொற்பொருள் நுண்மை விளக்கம் 

அகர வரிசை 
இரா . இளங்குமரன் ( தொகுப்பு ) , 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , சென்னை , 1971 . 
14. உலக மக்களின் பழக்க வழக்கங்கள் 
ஏ . சண்முகம் , 

அருணோதயம் , சென்னை -14, 1977 . 
15. கல்சொல்லும் கதைகள் 

வெள்ளையாம்பட்டு சுந்தரம் 
சென்னை , 1972 . 


16. கல்வெட்டுக் கருத்தரங்கு 

ஆர் . நாகசாமி ( பதிப்பு ) , 

சென்னை , 1968 .. 
17. கல்வெட்டுக்கள் கூறும் உண்மைகள் 

தி . வை . சதாசிவ பண்டாரத்தார் , 

மணிவாசகர் நூலகம் , சென்னை , 1977 . 
18. கல்வெட்டுக்களில் அரசியல் - சமயம் - சமுதாயம் 

மா . இராசமாணிக்கனார் , 
வெள்ளையாம்பட்டு சுந்தரம் (வெளியிட்டோர் ) 

சேகர் பதிப்பகம் , சென்னை , 1977 . 
19. கலைச் செல்வங்கள் 

ரா . நாகசாமி , 

அரசினர் பொருட்காட்சி சாலை , சென்னை , 1961 . 
20. குடும்பப் பழமொழிகள் 

ப . ராமஸ்வாமி , வள்ளுவர் பண்ணை , 

சென்னை -38 , 1969 . 
21 , குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு , 

கா . அப்பா துரை . 
கழக வெளியீடு , சென்னை , 1972 . 


துணை நூற்பட்டியல் 


391 


22. கொங்குமலை வாசிகள் 

பிலோ இருதயநாத் , 

சென்னை , 1966 . 
23. கோநகர் கொற்கை 

அ . இராகவன் , 

திருநெல்வேலி, 1971 . 
24. சங்ககாலத் தமிழ் மக்கள் 

க . வெள்ளைவாரணன் , 

நேஷனல் பப்ளிஷிங் கம்பனி , சென்னை , 1956 . 
25. சங்க கால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் 

மயிலை சீனி . வேங்கடசாமி , 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 1970 .: 
26. சங்க காலத் தமிழர் வாழ்வு 

கரு . இராமநாதன் செட்டியார் , 

சென்னை , 1970 . 
27. சங்க கால வரலாறு 

சி , இ . இராமச்சந்திரன் , 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1977 . 
28. சதகத் திரட்டு முதற் பகுதி 

க . குமரேச சதகம் - புலவர் அரசு உரை , 1968 . 
உ . அறப்பளீசுர சதகம் - அம்பலவாணக் கவிராயர் , 1966 . 
ங . தண்டலையார் சதகம் - படிக்காசுப் புலவர் , 1971 . 

கழக வெளியீடு , சென்னை . 
29. சமுதாயமும் பண்பாடும் 

அ.மு. பரமசிவானந்தம் , 

சென்னை , 1972 . 
30. சிலப்பதிகாரம் 

நா . மு . வேங்கடசாமி நாட்டார் உரை , 

கழக வெளியீடு , சென்னை , 1966 
31. சிலம்புச் செல்வம் 

மு . சுப்பிரமணியன் , 

விசயமங்கலம் , கோவை மாவட்டம் , 1973 . 
32. சேலம் மாவட்டக் கோயில்கள் 

ராசேந்திரன் , கேரளப் பல்கலைக் கழகம் , 

ஜெயகுமாரி ஸ்டோர்ஸ் , நாகர்கோயில் , 1973 . 
33. தமிழ் அகராதியியல் 

வ . ஜெயதேவன் , 
அன்பு நூலகம் , சென்னை . 1977 . 


392 


தமிழர் ஆடைகள் 


34. தமிழ் இந்தியா 

ந . சி . கந்தையா பிள்ளை , 
கழக வெளியீடு , சென்னை , 1959 . 

, 
35. தமிழ் இலக்கிய வரலாறு - பத்தாம் நூற்றாண்டு 

மு . அருணாசலம் , 

காந்தி வித்தியாலயம் , மாயூரம் , 1972 , 
36. தமிழ் இலக்கிய வரலாறு - பன்னிரண்டாம் நூற்றாண்டு 

முதல் பாகம் , இரண்டாம் பாகம் 
மு . அருணாசலம் , 
காந்தி வித்தியாலயம் , மாயூரம் , 1973 . 


உ . 


37. தமிழ்விடு தூது 

வே . சா . பதிப்பு , 
சென்னை , 1966 . 
38. தமிழகம் ஊரும் பேரும் 

ரா . பி . சேதுப்பிள்ளை , 

பழனியப்பா பிரதர்ஸ் , சென்னை , 1968 . 
39. தமிழகம் - நேற்று இன்று நாளை 

இரா . சின்னசாமி , 

போடம்பட்டி , இராமநாதபுர மாவட்டம் , 1966 . 
40. தமிழக வரலாறு 

மா . இராசமாணிக்கனார் , 

சென்னை , 1959 . 
41. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் 

கே . கே . பிள்ளை , 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1975 . 
42. தமிழர் இனிய வாழ்வு 

கட்டுரைத் தொகுப்பு , 

சென்னை , 1957 . 
43. தமிழர் சரித்திரம் 

ந . சி. கந்தையா பிள்ளை , 

ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் , சென்னை , 1964 . 
44. தமிழர் சால்பு 

வித்தியானந்தன் ,, 
சென்னை , 1971 , 


393 


துணை நூற்பட்டியல் 
45. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் 

அ . தட்சிணாமூர்த்தி , 

தஞ்சாவூர் , 1973 . 
45. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் 

மா . இராசமாணிக்கனார் , 

பாரிநிலையம் , சென்னை , 1975 . 
47. தமிழர் நாகரிக வரலாறு ( முதற் பகுதி ) 

க . த . திருநாவுக்கரசு, 

சென்னை , 1962 . 
48. தமிழர் பண்பாடு 

எஸ் . வையாபுரி: பிள்ளை , 

சென்னை , 1968 .. 
49. தமிழர் யாவர் ? 

பெ . கோவிந்தனார் , 

சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , சென்னை, 1968 . 
50. தமிழர் வரலாறு 

தேவநேயன் , 

வட ஆர்க்காடு , 1972 . 
51. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் 

மா . இராசமாணிக்கனார் , 

மதுரை , 1974 . 
52. திருமந்திரம் மூவாயிரம் 

ப . இராமநாதப் பிள்ளை (விளக்கம் ) , சிதம்பரனார் 
குறிப்பும் , 

சென்னை , 1969 . 
53. தென் இந்திய வரலாறு - முதற் பகுதி 

கே . கே , பிள்ளை , 

சென்னை , 1958 . 
54. தென்னிந்திய தமிழ்ச் சாசனங்கள் 

வ . தங்கையா நாடார் . 

கழக வெளியீடு , சென்னை , 1963 . 
55. தென்னிந்திய வரலாறு 

கே . ஏ . நீலகண்ட சாஸ்திரி, 
மு . ரா . பெருமாள் முதலியார் ( மொழி ) , 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1973. 


394 


தமிழர் ஆடைகள் 


56. தென்னிந்திய வரலாறு - பகுதி -2 

கே . ஏ . நீலகண்ட சாஸ்திரி, 
மு . ரா . பெருமாள் முதலியார் ( மொழி ). 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1973 . 
57. தென்னாடு 

கா . அப்பாதுரை , 

சென்னை , 1954 . 
58. தையற்கலை சுந்தரம் வெள்ளிவிழா மலர் 

விழாக் குழுவினர் , 

132 , புரசை நெடுஞ்சாலை, சென்னை , 1972 . 
59. தொல்காப்பிய நெறி 

மெ . துரை அரங்கசாமி , 
மதுரை , 1973 . 


60. தொல்காப்பியம் - புறத்திணையியல் 

நச்சினார்க்கினியர் உரை , கழக வெளியீடு , சென்னை , 1975 . 
61 : தொல்காப்பியம் - புறத்திணையியல் 

பேராசிரியர் உரை , கழக வெளியீடு , சென்னை , 1975 . 


62. தொல்லியல் ஆய்வுகள் 

கே . வி . இராமன் , சேகர் பதிப்பகம் , 

சென்னை . 
63. நந்திக் கலம்பகம் 

சோ . அருணாசல தேசிகர் உரை , 
சென்னை , 1977 . 


64. நம் நாட்டுக் கப்பற்கலை 

அ . இராகவன் , 

திருநெல்வேலி, 1968 . 
65. நமது பழங்குடிகள் 

ப . ஸ்ரீனிவாசன் , 

தமிழ்ப் புத்தகாலயம் , சென்னை , 1962 
66. நன்னூல் காண்டிகையுரை 

ஆறுமுகநாவலர் உரை , 
சென்னை , 1966 . 


துணை நூற்பட்டியல் 


395 . 


67. நன்னூல் விருத்தியுரை 

திருவாவடுதுறை ஆதீனம் , 

திருவாவடுதுறை , 1957 . 
68. நாட்டுப்புற நம்பிக்கைகள் 

தமிழவன் , 
சர்வோதய இலக்கியப் பண்ணை , மதுரை , 

1976 . 
69. நீதி நூற் கொத்து ( க ) 

ஆத்திசூடி - ஒளவையார் , ந . மு . வேங்கடசாமி நாட்டார் , 
உரை , 1973 , 
கொன்றைவேந்தன் - ந . மு . வேங்டசாமிநாட்டார் , 1973 
உலகநீதி - உலகநா.தனார் , ந . மு . வேங்கடசாமிநாட்டார் , 
1973 . 
வெற்றிவேற்கை என்னும் நறுந்தொகை 
அதிவீரராமபாண்டியர் , ந.மு. வேங்கடசாமிநாட்டார் , 1968 . 
மூதுரை - ஔவையார் , ந.மு. வேங்கடசாமி நாட்டார் , 1972 . 
நல்வழி - ஒளவையார் , ந.மு. வேங்கடசாமி நாட்டார் , 1968 . 
நன்னெறி - துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் , 1968 . 

1973. கழக வெளியீடு , சென்னை , 1973 
70. நீதி நூற் கொத்து - ( 2 ) 

நீதிவெண்பா - தி . சு . பாலசுந்தரம் பிள்ளை உரை , 1966 . 
அறநெறிச்சாரம் - மூனைப்பாடியார் , ஆ . பொன்னுசாமி 
பிள்ளை உரை , 1971 . 
நீதிநெறி விளக்கம் ( குமர குருபர அடிகள் ) 
தி . சு . பாலசுந்தரம்பிள்ளை உரை , 

கழக வெளியீடு , சென்னை , 1966 . 
71. நூதன கல்யாணப்பாட்டு - ஸ்ரீமத் மாடஸ்வாமி , 
பி . இரத்தின நாயகர் சன்ஸ் , 

சென்னை , 1950 . 


72. பண்டைத் தமிழர் மகளிரும் கச்சணிதலும் 

க . த . திருநாவுக்கரசு , 

உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை , 1976 . 
73. பண்டைத் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் 

ஞா . தேவநேயன் , 
சென்னை , 1966 .. 


396 


தமிழர் ஆடைகள் 


சென்னை , 


74. பண்டைத் தமிழர் பண்பாடு 

ஐயன்பெருமாள் கோனார் ( தொகுப்பு ) , 

திருச்சி , 1951 . 
75. பண்டைத் தமிழர் வாழ்வும் வழிபாடும் 

கா . கைலாசபதி , 

பாரிநிலையம் , சென்னை , 1966 . 
76 ,. பண்டைய கேரளம் 
எளங்குளம் குஞ்ஞன் பிள்ளை , 

1970 . 
77. பத்துப்பாட்டாராய்ச்சி 

மா . இராசமாணிக்கனார் , 

சென்னைப் பல்கலைக் கழகம் , சென்னை , 1970 . 
78. பழங்காலத் தமிழர் வாணிகம் 

மயிலை சீனி . வேங்கடசாமி , 

சென்னை , 1974 . 
79. பழங்காலப் பண்பாடும் பழங்குடிகளின் பண்பாடும் 

சி . ஜே . ஜெயதேவ் , மு . இரகுபதி , 

தமிழ்நாடு அரசாங்கம் , 1962 . 
• 80. பழங்குடிகள் 

கா . சக்தி வேல் , 

சென்னை , 1973 . 
81. பிற்காலச் சோழர் வரலாறு - மூன்றாம் பகுதி 

தி . வை . சதாசிவபண்டாரத்தார் , 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 1971 . 
82. புறநானூறு 

கழக வெளியீடு , சென்னை , 1972 .. 
83. பெரிப்ளூஸ் ( கி . பி . 50-80 ) 

கி . பி . முதல் நூற்றாண்டில் இந்தியப் பெருங்கடலில் 
நடைபெற்ற வாணிக வரலாறு , 
வி . எஸ் . வி . இராகவன் , ச . மெய்யப்பன் ( பதிப்பு ) , 

மணிவாசகர் நூலகம் , சிதம்பரம் , 1977 . 
84. மக்களும் மரபுகளும் 

நா . வானமாமலை ( தொகு . ) , 
சென்னை , 1975 . 


துணை நூற்பட்டியல் 


397 


85. மார்க்கோ போலோ - மாரிஸ் காலிஸ் , 

திருஞானசம்பந்தன் ( மொழி . ) , 

புதுதில்லி, இந்தியா , 1968 . 
86. முக்கூடற்பள்ளு 

நா . சேதுரகுநாதன் உரை , 
கழக வெளியீடு , சென்னை , 1970 . 


87. முதலாம் இராசராச சோழன் 

க . த . திருநாவுக்கரசு , 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1975 . 
88. முப்பது கல்வெட்டுக்கள் 

வை . சுந்தரேச வாண்டையார் , 

பழனியப்பா பிரதர்ஸ் , சென்னை , 1967 . 
89. மேற்கு மலைவாசிகள் 

பிலோ இருதயநாத் , 

சென்னை , 1970 . 
90. மேனாட்டறிஞர் கண்ட தமிழகம் 

வரத வீரப்பன் , 

கழக வெளியீடு , சென்னை , 1963 . 
91. மொகஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் 

மா . இராசமாணிக்கனார் , 

சென்னை , 1952 .. 
92. மொழி நூல் 

மு . வரதராசன் , 

கழக வெளியீடு , சென்னை , 1970 . 
93. யாப்பருங்கல விருத்தி 

இரா . இளங்குமரன் ( பதிப்பு ) , 
கழக வெளியீடு , சென்னை , 1973 .. 


கட்டுரைகள் 


. 


1. ஆண்களின் உடை 

பிரனாப் குமார் தாஸ் , 
பெண்களின் உடை 
வி . ஆர் . இராஜலட்சுமி , 
இந்தியாவில் குடியானவர் வாழ்க்கை 
தமிழ் வெளியீட்டுக் கழகம் , தமிழ்நாடு அரசு , வரிசை எண் . 74 . 
எஸ் . இலட்சுமி , ( மொழி ), 
டாக்டர் அழகப்பா பயிற்சிக் கல்லூரி, காரைக்குடி , 

சென்னை , 1965 . 
2. கலிங்கம் - இடப்பெயர் பொருட்பெயர் ஆன கதை 

அஞ்சிறைத் தும்பி - மயிலை சீனி வேங்கடசாமி , 

ஸ்டார் பிரசுரம் , சென்னை , 1958 . 
3. தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகைகள் 

அ . மீரா முகைதீன் , 
தமிழியல் , தொகுதி -6 , டிசம்பர் , 1974 , உலகத் தமிழாராய்ச்சி 

நிறுவனம் , அடையாறு , சென்னை . 
4. தமிழர் ஆடை 

திருமதி கே . தியாகராசன் , 
தாமரைச் செல்வர் வ . சுப்பையா பிள்ளை பவளவிழா மலர் , 

தமிழ்ச் சங்க வெளியீடு , சென்னை , 1973 .. 
5. நெசவியல் 

க.ப. அறவாணன் , 
ஆய்வுக் கொத்து , க.ப. அறவாணன் ( பதிப்பு ) , 

ஆராய்ச்சிப் பேரவை , சென்னை , 1973 . 
6. நெசவுத் தொழிலும் காஞ்சியும் 

அ . அப்துல் மஜீத் , 
செங்கை மாவட்ட வரலாற்றுக் கருத்தரங்கு , 
இரா . நாகசாமி ( பதிப்பு ) , 

வரலாற்றுப் பேரவை , சென்னை , 1978 . 
7 . பருத்திப் பெண்டிர் - ஒரு பழைய வழக்கமும் இன்றைய 

அதன் வடிவமும் 
கி . நாச்சிமுத்து , 


இதழ்கள் 


399 


ஆய்வுத் தொகை , தொகுதி -2 . கேரளப் பல்கலைக் கழகம் , 

ச.வே. சுப்பிரமணியன் ( பதிப்பு ). 
8. பிற்கால இலக்கியங்களில் ஆடை வகைகள் 

அ . மீராமுகைதீன் , 
ஆய்வு மலர் , கேரளப் பல்கலைக் கழகத் தமிழ்த்துறை , 
பழைய மாணவர் மன்ற வெளியீடு , தொகுதி -1 , 1972 . 


இதழ்கள் 
1. கலைக்கதிர் 

மார்ச்சு , மே 1970 , நூலாக்கலிங்கம் - பி.எஸ் . சுந்தரராஜன் , 

பக்கம் 47-52 , 57-60 , 
1. கலைக்கதிர் , 

பிப்ரவரி 1917 
நோய்க்கிருமி தடுப்பு உடை , ஜி . ஆர் . தாமோதரன் , 

பக்கம் -23 . 
2. கலைமகள் 

பகுதி 1 - 6 வரை , 1932 , பக்கம் -7 . 
தொகுதி -2 

1933 , பக்கம் -1193 . 
தொகுதி -3 

1933 , பக்கம் -499 . 
தொகுதி -6 

1934 , பக்கம் -203 , 
தொகுதி -8 

1935 , பக்கம் -284 . 
தொகுதி -9 

1936 , பக்கம் -85 . 
3. கொங்கு 

க.ப. அறவாணன் (சிறப்பாசிரியர் ) , 
இதழ் 

15.3.1977 
15.7.1977 
15.8.1979 


4. செந்தமிழ் - தொகுதி -5 

மு . இராகவையங்கார் , 

தமிழ்ச் சங்கம் , 1906-1907 , பகுதி -8 . 
5. செந்தமிழ்- தொகுதி -8 

தமிழ்ச் சங்கம் , 1909-10 , பக்கம் -308 , 427 . 
செந்தமிழ் - தொகுதி -28 
தமிழ்ச் சங்கம் , 1929-30 , பக்கம் . 389 . 


400 


தமிழர் ஆடைகள் 


6. செந்தமிழ்ச் செல்வி 

சங்க இலக்கியத்தில் ஆடை அணிகள் 
பி.எல் , சாமி , 
ஆகஸ்ட் 1977 , செப்டம்பர் 1977 , அக்டோபர் 1977 , நவம்பர் 

1977 , ஜனவரி 1978 , மார்ச்சு 1978 , ஜுன் 1978 . 
7. தமிழ்ப்பொழில் தொகுதி -2 , 1926-27 , பக்கம் -277 . 

தமிழ்ப்பொழில் தொகுதி -5 , 1929-30 , பக்கம் 41 . 
தமிழ்ப்பொழில் தொகுதி -9 , 1929-30 , பக்கம் 217 , 
தமிழ்ப்பொழில் தொகுதி -15 , 1929-30 , பக்கம் -76 . 
தமிழ்ப்பொழில் தொகுதி -35 , 1960 ஜனவரி - பிப்ரவரி 
தமிழ்ப்பொழில் தொகுதி 1960 மார்ச் - ஏப்ரல் 
தமிழ்ப்பொழில் தொகுதி 1971-31 செப்டம்பர் அக்டோபர் 
தமிழ்ப்பொழில் தொகுதி 1971 நவம்பர் - டிசம்பர் , பக் . 176 . 

தமிழ்ப்பொழில் தொகுதி 1975 - டிசம்பர் 1976 - ஜனவரி . 
8. தினமணிச்சுடர் அனுபந்தம் 

25.12.1977 
பாரதம் வளர்த்த கலைகள் , 

ஆடைகள் உடைகள் - நஜன் , பக்கம் 2 . 
9. மஞ்சரி - ஆகஸ்ட் 1976 

வேதத்தில் ஆடை தினுசு 
சுரேச உபாத்தியாய , பக்கம் -85 . 


வெளிவராத பொருட்கட்டுரை 
தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகைகள் 
-அ . மீரா முகைதீன் , 
கேரளப் பல்கலைக் கழகத் தமிழ் முதுகலைத் தேர்வின் 
ஒரு பகுதியாகக் கொடுக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை , 1971 . 


தொகுப்பு நூல்கள் 
1. அபிதான சிந்தாமணி 

ஆ . சிங்காரவேலு முதலியார் , 
ஸி . குமாரசாமி நாயுடு ஸன்ஸ் , சென்னை , 1934 . 


தொகுப்பு நூல்கள் 


401 


3 
. 


2. ஆசிரிய நிகண்டு 

வ . சொக்கலிங்கம் ( பதிப்பு ) , 
தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் சரசுவதி மகால் நூல் 
நிலையம் , 1975 . 
கலைக் களஞ்சியம் பகுதி 1-10 
தமிழ் வளர்ச்சிக் கழகம் , சென்னை . 1964 , 1965 , 1966 , 1966 , 

1968 , 1969 , 1960 , 1961 , 1953 , 1968 . 
4. கழகப் பழமொழி அகரவரிசை 

கழக வெளியீடு , சென்னை , 1970 . 
5 . பிங்கல நிகண்டு 

பிங்கல முனிவர் , 

கழக வெளியீடு , சென்னை , 1968 . 
6. வடசொற்றமிழ் அகரவரிசை 

தி . நீலாம்பிகையம்மையார் , 

கழக வெளியீடு , சென்னை , 1965 . 
7. Drayidian Etymological Dictionary 

T. Burrow & M.B. Emeneau , 

Oxford University Press , London , 1966 . 
8. Encyclopaedia Britannica. Volume - 7 

Scotland , 1768 . 
9. Pre - Pallavan Tamil Index , 

N. Subramanian , 

University of Madras , 1966 . 
10. Tamil Lexicons Voi I - VI , 

University of Madras , Madras , 1926 , 1928 , 1930 , 1932 , 1934 , 
1936 . 


REFERENCES 


1. Advanced History of India 

Nilakanta Sastri, K.A. , Srinivasachari G , Allied Publi 
cations , New Delhi , 1970 . 


2 . A History of Indian Dress 

Charles Fabri , 

Orient Longmans, Calcutta - 13, 1960. 
3. A History of South India 

Nilakanta Sastri , 
Oxford University Press , 1976 . 


4. Ancient Mesopotamia 

Leo Oppenbeim , A. , 

London , 1964 . 
5. An Introduction to the History of Tamil Literature 

Arunachalam , M., 

Tanjavur, 1974 . 
6. A Social History of the Tamil , Vol. I 

Pillai , K.K. , 

University of Madras , 1975 . 
7. Classical Dances & Costumes of India 

Kay Ambrose , 

London , 1965 . 
8. Clothes and the Man 

Sydney D. Barney ., 

The Tailor and Cutter Limited , London , 1962 . 
9 . Costume through the Ages 

Mary Evans , 
J.E. Lippincett Company , Philadelphia and New York , 

1950 . 
10 . Costumes. of India and Pakistan A Historical and 

Cultural Study 
Dar , S.N. , 


References 


403 


D.B. Taraporevala Sons & Co. , Private Ltd., Bombay, 

1969 . 
11. Costumes Textiles Cosmetics & Coiffure in Ancient and 

Medieval 
Motichandra, 
The Indian Archaeological Society , 

Oriental Publishers , Delhi , 1973 . 
12. Culture of the Ancient Cheras 

Mapicka Vasagom Pillaj. M.B. , 

Kovilpatti, 1970 . 
13. Discovering Costume 

Audrey Barfoot, 
London, 1965 . 


14. Everyday Costume in Britain - From the Barliest Times 

to 1900 
Audery Barfoot, 
B.T. Batsford Ltd. , London , 1961.. 


15. Fashion 

Patrick Pringle , 
In Focus Books, Nelson , London , 1970 . 


16. 5000 Years of Arts and Crafts in India and Pakistan 

Shanti Swarup . 

Bombay, 1968 . 
17. Foreign Notices of South India 

Nilakanta Sastri, K.A. , 
University of Madras, Madras, 1972. 


18. Fundamentals of Dress 

Marietta Kettunen , 
McGraw - Hill Book Company , INC , New York and 
London , 1941 . 


19. Handicrafts and Industrial Arts of India 

Rustam Metha , 
Taraporevala s Treasure House of Book , Bombay , 1980 . 


27 


404 


தமிழர் ஆடைகள் 


20. Historic Gostumiog 

Lester ( Katherine Morris Lester ) , 
Chas . A. Benneff Co., INC . , Publishers , Peoria , Illi 

nois, 1956 (4 ). 
21. Historic Costuming 

Nevil Truman , 

Sir Isaac Pitman & Sons Ltd. , London , 1952 , ( 9 ). 
22 .. History of Mankind - A Cultural and Scientific 

Development Vol I 
Prehistory and the Beginnings of Civilization , 
By Jacquetta Hawkes and Sir Leonard Wooley ,London , 

1956 . 
23. India - The Land and people 

Assam -- S . Barkataki , 
India , New Delhi, 1969 . 


24. India 

Walter Imper Hans Boesch , 

Oxford & IBH Publishing Co., New Delhi . 
25. Indian Costume Coiffure and Ornament 

Sachidanand Sabay , 
Munshiram Manoharlal Pvt . Ltd. , New Delhi , 1973 . 


26 . 


Indian Inheritance , Vol . II , 
Arts History , & Culture 
Munshi K.M. & Divakar ( Ed . ) , 
Bhavan s Book University , Bombay , 1959 . 


27. lodo Aryan Loan Words in Old Tamil 

Vaidyanathan , s . 
Rajan Publishers , Madras , 1971 . 


28. Jo hu Kenneth Galbraith Introduces India 

Frank Ivioraces and Edward Howe ( Ed . ), 
Delni , 1974 . 


29. Mahabalipuram Studies by Michael Lockwood 

Gift Siromoney P. Dayanandan , Madras , 1974 . 


References 


403 


30. Masterpieces of Indian Textiles 

D.B. Taraporevala Sons & Co. Private Ltd. , 

210 , Dr. Dadabhai Naoroji Road , Bombay , 1970 . 
31. Matthews Textile Fibres 

Herbert & R. Mahersberger , London , 1954 . 
32. National Costumes of the World 

Jobo Gilbert, 
Illustrated by Gween Green 

Hamlyn , London , 1972 . 
33. Sangam Literature - Its Cult and Culture 

Nilakanta Sastri , KA , 

Madras , 1972 . 
34. Select Papers - Angla Nibandha Chayana , Vol.I , 

Sunit Kumar Chatterji, 

Peoples Publishing House , Delhi , 1972 . 
35 . Social History of Kerala , Vol.II 

The Dravidians 
Krishna Nair . L.K. ( Page - 33 , about Dress ) 

Book Centre Publications , Madras , 1970 . 
36. Social Life in Ancient India 

Chakilandar H.C. , India , 1954 . 
37. Social Life of the Tamils -The Classical Period 

Singaravelu , S. , 
University of Malaya , Kualalampur , 1966 . 
The Classical Age of the Tamils 
Arokiaswami , M. , 
University of Madras , 1972 . 
The Early History of the Madras Region 
Raman . K.V. , 

Amuda Nilayam Private Ltd. , Madras , 1957 . 
40. The History and Culture of the Indian People , Vol . I 

The Vedic Age- Munshi , K.N. , Bombay , 1971 , 
41 . The International Dictionary of Thoughts 

Con piled by Johu P. Bradley , Leof Danials, Thomas 
C. Jones , J.G. Fergusan Publishing Compåny, Chicago , 
1969 . 


38 . 


39 . 


406 


தமிழர் ஆடைகள் 


42 , The Malabar Quarterly Review , Vol. VIII 

Sivarajan , K.N. , ( Ed . ) 

Trivandrum , 1909 . 
43. The Nadars of Tamilnad 

Robert L. Hardgrave , J.R. , 
The Political Culture of a Community in Change 
Bombay , Oxford University Press 

University of California Press , 1969 . 
44. The Story of Clothes 

Agnes Allen 

Faber and Faber , London , 1971. 
45 . The Tamils Eighteen Hundred Years Ago 

Kanakasabbai, V. , Madras , 1956 . 
46. Women in Chinese Society 

Margery Wolf and Roxanc Witke ( Ed . ) 
Stanford University Press , 

Stanford , California , 1975 . 
47 , Words and Their Sigoificance 

Sethupillai R.P. 
University of Madras , Madras , 1974 . 


சொல்லகராதி 


2111 


அகதா 11 

அரக்கியர் 190 
அகர் 11 

அரசகுல வழக்கு 172 
அகன்ற கரை 72 

அரசர் 93 , 95 , 103 
அகிற்குழம்பு 112 , 113 

அரசியர் 103 , 104 
அங்க வஸ்திரம் 59 

அரணம் 63 , 77 , 151 
அங்கி 56 

அரத்த ஆடை 64 , 186 
அச்சுமரம் 206 

அரத்தப் பட்டு 64 , 122 , 137 , 158 
அசைத்தல் 91 , 185 

அரத்தம் 21 , 48 , 64 , 75 , 77 , 121 , 
அடக்கம் 3 , 137 
அடவியார் 230 

அரையாடை 102 , 116 , 148 
அடியார்க்கு நல்லார் 21 , 35 , 44 , - அவுர் நா 11 
45 , 47 , 59 , 62 , 64 , 69 , 70 , 74 , அழகுக் கோலம் 109 , 115 , 140 
76 , 115 , 126 

அழகுணர்வு 116 
அடுத்தல் 26 , 27 , 67 

அழகுபடுத்தல் 3 , 4 , 110 , 149 
அடை 26 , 27 , 41 , 43 , 47 , 53 அழுக்கேற்றல் , மாற்றல் 227 
அடையாளச் சின்னம் 2 

அளவு கருவி 136 
அணை 25 

அற்றம் காத்தல் 92 
அணி 115 , 161 

அறக் கோட்பாடு 166 
அணிகலன் 2 , 114 

அறிவு தரும் நூல் 205 
அணிகளால் மறைத்தல் 111 அறுவை 8,20 , 39 , 40. 71 , 77 , 78 , 
அணிதல் 91 , 155 

93 , 95 , 102 , 107 , 125 , 131 , 132 , 
அணியுமாடையும் நல்கல் 163 168 , 18,0208 , 21 ?, 213 , 222 , 
அத்கா 11 

226 
அத்தவாளம் 59 

அறுவையர் குலம் 40 , 229 , 231 
அத்துண்ணாடை 102 

அறுவை வாணிகன் 43 , 231 
அதிவாசா 11 

அறுவை வீதி 40 , 123 , 225 , 226 
அந்தணர் 46 , 59 , 99 , 171 , 175 , 

ஆக்க முறை 197 
180 , 181 

ஆக்னெஸ் ஆவன் 2 
அந்தமான் ஒங்கோன் மக்கள் 89 ஆங்கிலச்சொல் 22 
அந்தர் வசாக 11 

ஆங்கிலேயர் காலம் 10 
அந்தர் வாசா 11 

ஆசாரக்கோவை 139 
அந்தரீயம் 11 

ஆசு 21 , 62 , 63 , 77 
அப்பில் தோய்த்தல் 227 

ஆட்டின் மயிர் 9 
அப்புதல் 111 , 113 

ஆடல் 160 , 161 
அபிஷேகம் 76 

ஆடு மயிர் 11 
அம்பரம் 75 

ஆடை அகற்றல் 148 
அம்பிகாபதிக் கோவை 10 , 14 , ஆடை அணிகலன் 8 , 160 
128 

ஆடை அணிகலன் தரல் 164 
அமங்கலம் 134 , 135 

ஆடை இகவு தல் 137 
அமெரிக்கா 203 

ஆடை உருவாக்கல் 192 , 193 , 
அமைப்பு முறை 56 

209 
அர்த்த சாத்திரம் 224 

ஆடைக்கரை 71 
அரக்கன் 183, 193 

ஆடைக்கொடை 165 


28 


408 


தமிழர் ஆடைகள் 


ருமடி . 104 


அடைத் தொழில் 16 , 192 இரட்டை இழைத் துவர்த்து 74 
ஆடைத் தொழிலாளர் 227 , 228 , இரட்டை இழைப்பாவு ஊனட் 
233 

74 , 203 
ஆடை தரும் நூல் 205 

இரண்டு உடுத்தல் 158 
ஆடை தூய்மை காண்டல் 174 

இரவலர் 25 , 102 
ஆடை நீத்தல் 179 

இரவிக்கை 53 
ஆடை நெசவு 74 

இரவுக்கோலம் | 26 
ஆடை பயன்பாடு 192 

இரவுப்பொழுது ஆடை 126 
ஆடை பளபளப்பாக்கல் 218 

இராசமாணிக்கனார் . மா . 113 
ஆடை மறுகு 225 

இராமன் . கோ.வி. 209 
ஆடையுடன் பிறத்தல் 181 
ஆடை வகை 11 , 23 , 182 

இலங்கை 100 
ஆடை வண்ணம் 5 

இலை தழை 5 , 6 , 194 
ஆடை விற்றல் 225 

இழிபொருட் பேறு 78 
ஆணுடை 173 

இழை 36 , 46 , 47 , 48 , 50 , 150 , 
ஆதாம் ஏவாள் 3 , 6 

165 , 197 , 202 , 205 , 207 , 208 , 
ஆதி ஆடை 193 

221 , 223 , 228 
ஆப்ரபதீனபதா 11 

இழை இழைத்தல் 204 
ஆயோகவன் 229 

ழை எண் 203 
ஆர்கரு துணிகள் 209 

ளங்கோ 102 , 122 , 123 
ஆரணி 203 

13 ?, 157 
ஆவிகம் 11 

இறப்பு 126 
ஆலை 202 

இறப்புச் சடங்கு 52 , 65 
ஆளிற் பெண்டிர் 228 

இறுக்கமாக அணிதல் 65,100,125 
ஆனைத்தோல் போர்த்தல் 19 

இறை நிலை 132 
இசக்கி 76 

இறைஞ்சி 22 , 77 
இடப்பெயர் 34 , 70 

இறையனார் களவியல் உரை 205 
இடவயின் தழூஉதல் 94 

இன்பச் சடங்கு 65 
இடுதல் 91 

இன்னா நாற்பது 67 
டையாடை 10 , 29 , 32 , 52 , 60 , இனம் 2 , 137 
63 , 90 , 91 , 93 , 103 , 109 , 117 , ஈர்ங்கட்டு 21 , 65 , 77 , 122 
118 

ஈர ஆடை 158 
இந்தியர் 125 , 135 , 143 , 171 , 193 , ஈரங் கொல்லியர் 232 
198 , 200 , 201 , 227 

ஈரணி 20 
இந்தியா 113 , 148 , 171 , 196 , 197 , ஈரப்புடவை 46 
2 9 , 227 , 231 

ஈரிழை 74 
இந்திரகோபப்பூச்சி 75 

ஈரிழைத் துவர்த்து 74 
இந்துக்கள் 135 , 159 

உட்கட்டு 63 
ந்து மதத் துறவி 144 , 147 உடல் 212 
இந்து மதம் 143 

உ.டல் முழுவதும் போர்த்தல் 144 
இந்தோ ஆரிய மொழி 51 

உடலின் தன்மை 4 
இயக்கன் 181 , 1 : 3 , 189 

உடுக்கை 20 , 23 ; 24 , 89 , 136 , 
இயக்கி 181 , 189 

1 : 8 , 183 
இயற்கை இகந்த ஆற்றல் 183 உடுக்கையுலறுதல் 41 
இயற்கை இறந்த நிகழ்ச்சி 75 உடுத்தல் 10 , 14 , 89 , 90 , 91 , 95 , 
இயற்கைப் பொருள் 193 , 19+ 96 , 98 , 99 , 101 , 102 , 104 , 108 , 
இரட்டு 21 , 75 , 77 

114 , ! 16 , 120 , 133 , 136 , 155 , 
இரட்டை இழை 74 

157,160,170,171,182,194,228 


சொல்லகராதி 


409 


உடுத்தாடை 178 

ஊசி 221 , 222 , 223 
உடுத்திப் போர்த்தல் 140 , 145 ஊடை குழல் 207 
உடுப்பு 21 , 23 , 24 , 25 , 57 

ஊர்னா 11 
உடை அளித்தல் 173 

ஊர்னா சூத்ரா 11 
உடைக்கொடை 166 

எஃகு 204 
உடை சாத்துதல் 160 

எகிப்திய பாதிரிமார் 159 , 175 
உடை . துறத்தல் 147 

எகிப்தியர் 9 , 10 , 132 , 193 
உடை மாற்றம் 89 

எகிப்து 9 , 10 
உடை மாறுபாடு 131 , 152 , 153 எண்ணென் கலை 1 
உடையமைப்பு 182 

எண்வகை இன்பம் 1 
உடை வகை 12 

எமன் தூதர் 189 
உடை வணிகம் 225 

எயினமகள் 106 
உடை விசேடம் 68 

எயினர் 102 
உண்ணுதல் 169 , 171 

எல்லித் தோய்த்தல் 226 
உத்தரம் 58 

எலிப்பூம் போர்வை 123 
உத்தராசங்கம் 57 , 58 , 106 எலிமயிர் 197 
உத்தராசங்கா 11 

எலிமயிர்த் தொழில் 123 
உத்தரியம் 57 , 58 , 59 , 77 , 94 , எலிமயிர்ப்படாம் 57 
110 , 168 

எலிமயிர்ப் போர்வை 61 , 124 
உத்தரீயம் 11 , 20 , 57 , 58 , 91 , 93 , எலிமயிராடை 123 
100 , 129 

எழினி 25 , 124 , 174 
உப்பக்சர் 11 

எஸ்கிமோக்கள் 193 , 196 
உமை 188 

ஏகாசமிடுதல் 185 
உரி போர்த்தல் 185 

ஏகாயம் 57 , 107 
உரியாடை 184 

ஏகாலியர் 232 
உரிவை 189 

ஏந்துதல் 91 
உருக்கரத்தல் 156 

ஏலன் மகளிர் 107 
உருமாறல் 156 

ஏவலாளர் 102 
உருவாக்கல் 64,191 , 201,219 , 261 ஐந்திணை ஐம்பது 58 
உரோமப்பட்டு 47 

ஐந்நில மகளிர் 29 , 105 
உலக இன்பம் 143 

ஐரோப்பா 9 , 10 , 197 
உலண்டு 46 , 211 

ஒட்டக் கூத்தர் 226 
உலாக் கிடத்தல் 91 

ஒட்டியாணம் 114 
உலோகக் கவசம் 150 

ஒப்பனை 113 
உவமை 40 , 41 , 53 , 91 , 94 , 136 

ஒலித்தல் 226 
உவர்மண் 226 , 227 

ஒலியல் 58 , 145 , 188 
உவவனம் 54 

ஒழுக்கம் 169 
உழுவைத் தோல் 184 

ஒற்றன் 156 
உள் நாட்டுத் துணி. 39 
உள்வரிக் கோலம் 156 

ஒற்றுத் தொழில் 156 
உள்ளாடை 73 

ஒன்றுடுத்து உண்ணல் 171 
உளவியல் 4 , 5 
உறவினர் 133 , 134 

ஓரிழை 74 
உறுமால் 59 

ஓவியம் 54 
உறை 55 , 121 

கக்க்ஷ 51 
உறையூர் 209 

கஞ்சுகம் 21 , 54 , 55 , 56 , 71 , 77 , 
உஸ்னிசா 11 

97 , 110 , 116 , 146 , 153 , 154 , 
உஷ்னிசா ஹாஸ்தி சவுந்திகா 11 222 


ஒற்று 155 


ஓடம் 207 


410 


தமிழர் ஆடைகள் 


கஞ்சுகமாக்கள் 153 

கரும்படம் 60 
கஞ்சுகன் 154 

கரும்படாம் 60 
கஞ்சுகா 11 

கருவி 21 , 62 , 63 , 204 , 210 
கஞ்சுகி மாக்கள் 153 

கரை 74 , 212 , 215 
கஞ்சுகியவர் 153 

கரையழகு 214 
கச்சம் 20 , 52 , 62 , 63 

கல்தோய்த்துடுத்தல் 143 
கச்சா 51 

கல்லரத்தம் 110 
கச்சாப்பொருள் 192 , 193 , 202 கல்லாடம் 14 , 46 , 111,185 , 205 
கச்சின் முடிப்பு 106 

கல்லுண்ணல் 157 
கச்சு 20 , 52 , 53 , 63 , 91 , 93 , 104 , கல்வெட்டு 47 , 8 , 132 , 138 , 234 

106 , 107 , 108 , 115 , 117 , 154 , கலாச்சாரம் 119 
155 , 157 , 189 

கலாபம் 115 
கச்சை 20 , 50 , 51 , 52 , 63 , 91 , 93 , கலிங்கக் கம்மியர் 37 , 208 

95 , 96 , 106 , 152 , 154 , 174 , 185 கலிங்கத்துப்பரணி 14 , 60 , 98 
கச்சை கட்டுதல் 52 

128 , 145 , 147 , 153 , 189 
கஞ்சியூட்டல் 227 

கலிங்க நாடு 37 , 38 
டவுளுக்குச் சாத்தும் ஆடை 76 கலிங்க நுண் நூல் 169 
கட்டுதல் 91 , 123 

கலிங்கப் பெட்டி 225 
கண்கே பிராக்டீ சதானா 11 கலிங்கம் 20 , 37 , 38 , 39 , 67,77 , 
கண்டா 11 

78 , 90 , 93 , 95 , 96.99,100 , 103 , 
கண்டாங்கி 32 

104 , 106,110, 116 , 129 , 131 , 
கண்டாங்கிச் சேலை 29 

136 , 147 , 166 , 208 , 211 , 212 , 
கத்தியம் 21 

216 , 217 , 219 225 , 226 
கந்தல் 42 

கலிங்க வட்டி 220 
கந்தை 42 , 175 

கலித் தொகை 58 , 92 
கபா 11 

கலை 21 , 73 , 115 , 233 
கம்பராமாயணம் 14 , 27 , 47,72 , கலைக் களஞ்சியம் 20 , 134 , 197 , 
144 

199 , 202 
கம்பன் 21 , 30. 35 , 37 , 55 , 59 , 62 , கலைத்தோல் 159 
63,73, 91 , 94 , 95 , 96 , 98 , 100 , கவசம் 20 , 62 , 63 , 64 , 77 , 78 , 95 , 
106 , 107 , 110 , 112 , 113 , 130 , 96 , 121 , 150 , 151,152 
126 , 137 , 141 , 153 , 154 , 163 , கவர்ச்சி 3 
164 , 168 , 179 , 182 , 185 , 188 , கவற்று மடி 21 , 45 
207 , 208 , 211 , 214 , 223 

கவாசனா 11 
கம்பல் 49 , 77 

கழி 205 , 206 
கம்பலம் 80 , 59 , 61 , 71 

கள்வர் 157 / 
கம்பலான் 11 

களர்ப்படு கூவல் நீர் 226 
கம்பளம் 61 

களவுத் தொழில் 158 
கம்பளா 60 

களிற்றின் தோல் 187 . 
கம்பளி 11 , 12 , 46 , 48 , 61 

களிற்றுரி 183 , 184 
கம்பளி ஆடை 9 , 10 , 49 , 175 , கற்பகக்கானம் 181 
197 , 124 

கற்பகத்தரு 182 
கம்மியர் 225 , 229 , 231 

கறுப்பு ஆடை 130 , 134 , 135 
கமர்பந் 11 

கறுப்பு டோகா 134 
கமா 11 

கனடா 196 
கரியல் 21. 48 , 64 

கனவு 179 
கரியினுரிவை 185 , 189 

கஸ்கவுமா 11 
கருந்துவராடை 102 , 136 

காகிரா 11 


சொல்லகராதி 


411 


காசா 51 
காஞ்சி 203 
காஞ்சிப் பட்டு 74 , 202 
காஞ்சி புராணம் 124 
காஞ்சுகியவர் 136 
காட்டுப் பூனைத் தோலாடை 

11 
காட்டுமிருகம் 197 


காடி 227 


காடுங்குர்னகா 11 
காத்தூலம் 22 , 77 
காப்பு 62 , ( 3 
காம்பு 21,71 
கார்காலம் 64 , 65 , 121 , 122 
கார் நாற்பது 65 , 122 
கார் குல்லாய் 11 
காராடை 144 
காரிபோ மலைவாசி 196 
காருகர் 229 
காருகர் இருக்கை 122 , 231 
காருக வினைத்தொழில் 229 , 

232 ; 
கால்கவசம் 63 
கால் நடைமயிர் 11 
கால்பலகை 207 
காலவண்ணம் 12 
காவடி எடுத்தல் 159 
காவல் 153 , 155 
காவல் மகளிர் 106 
காவலர் 6 , 65 , 93 , 97 , 100 , 154 , 
- 155 , 157 
காவியாடை 98 , 144 , 145 , 146 , 

147 , 159 
காழக உடை 99 
காழக நீத்தல் 179 
காழகம் 20, 43 , 44 , 137 , 158 
காழம் 101 
காழியர் 225 , 227 , 232 
காளக உடை 134 
காளகம் 43 , 44 
காற்கவசம் 96 
காளி 189 
கிரேக்கர் 10 
கிழி 21 , 40 
கிழிசல் 221 
கிறித்தவர் 134 
கீழ் நோக்கி நெசவு 206 
கீள் 21 , 63 


குங்குமம் 107,109 , 110 , 111 , 112 , 
குச்சரி 22 , 77 

[ 113 
குசுமாலின் பட்டை 197 
குடிசைத்தொழில் 202 , 203 
குடுத்துணி 22 
குத்துக்கம்பி 206 
கும்பாயம் 21 , 54 , 56 , 116 , 153 , 

154 , 222 
கும்பகோணம் 203 
குயவர் 138 
குயினர் 232 
குருதி 21 , 47 
குல்லா 11 
குழல் 120 , 205 , 207 
குளிர்காலம் 121 , 123 , 124 
குளிர்ப்பாதுகாப்பு 122 
குறடு 111 
குறள் உரி 185 
குறவர் 30 , 101 
குறிப்பு உணர்த்தல் 162 
குறிப்பு காட்டல் 167 
குறுந்தொகை 19 , 105 
குன்றிமணி கோத்தணிதல் 106 
கூடை பின்னுதல் 202 
கூரம் சாசனம் 42 
கூறுபடுத்துதல் 66 
கூறை 21 , 66 , 78 , 99 , 105 , 112 , 

133 , 148 , 149 , 180 , 208 
கூறைகோட்டடுதல 179 
கூறைச் சேலை 66 , 67 
கூறை நாடு 66 , 67 
கூறைப் புடவை 66 , 67 
கைக் கவசம் 63 , 96 
கைக்கோள நெசவாளர் 230 
கைக் கோளர் 229 , 230 
கைத்தறி 202 , 203 
கைம்பெண்டிர் 139 , 140 , 141 
கைம்மைக்கோலம் 141 
கைலாசபதி 175 
கைவண்ணம் 125 
கொங்கு நாடு 228 
கொங்குவேளிர் 94 , 123,155 
கொசுவம் 118 
கொட்டை நூற்றல் 229 
கொடும்பரா 11 
கொடை 165 , 166 , 167 , 178 
கொய்சகம் 73 , 117 , 118 
கொர நாடு 66 , 67 


412 


தமிழர் ஆடைகள் 


கொல்லர் 223 
கொல்லவன் பட்டு 71 
கோங்கலர் 21 , 77 
கோசிகம் 21 , 47 , 70,71 , 211 
கோசிய 70 
கோடா 45 
கோடி 21 , 45 , 65 , 66 , 67 , 104 , 

129 , 131 , 142 , 172 , 141 
கோடிசம் 165 , 219 
கோடைக்காலம் 124 
கோதை 21 , 62 , 63 , 96 , 109 
கோபம் 21 , 75 , 
கோயில் ஒழுகு 58 
கோலம் 110 , 126 , 134 , 149 , 155 

156 , 160 , 161 , 2 ! 2 
கோவணம் 21 , 63 , 186 
சங்க இலக்கியம் 6 , 8 , 30 , 33 , 34 , 

44 , 47 , 48 , 50 , 54 , 63 , 71 , 73 , 
92 , 93 , 95.98 , 99 , 101 , ! 0 ) , 
] { 6 , 108 , 117 , 127 , 1 < 5 , 150 , 
152 , 162 , 165 , 183 , 188 , 189 , 

190 , 191 , 195 , 197 , 215 , 220 
சங்சப்பா 26,27 , 30 , 42 , 62 , 102 , 

103 , 129 , 131 , 14 , , 152 , 158 , 

220 , 221 , 227 
சங்காத்தி அல்லது 

இரட்டை. ச் சடார் 11 
சச்சிதானந்த் சகாய் ! 2 
சட்ட திட்டம் 133 
சட்டை 25 , 53 , 5.4 , 55 , 56 , 57,97 , 

100 , 103 , 118 , 124 , 136 , 148 , 

153 , 154 , 222 
சட்டை 120 , 126 , 127 , 159 , 155 
சணல் 9 , 132 , 193 
சணப்பர் 230 
சதவல்லிகா 11 
சதாசிவ பண்டாரத்தார் 8 
சந்தனக் கலவை 215 
சந்தனக் கோலம் 112 
சந்தனம் 107 , 112 , 113 , 140 , 217 
சந்நாகம் 62 , 63 
சப்பானியர் 199 
சமணத் துறவி 107 , 146 , 148 
சமணம் 10 , 134 , 147 , 148 , 1,2 
சமண முனிவர் படுக்கை 147 
சமணர் 99 , 123 , 147 , 148 
சமக்காளம் 22 
சமுதாயச் சூழல் 176 


சமுதாய நிலை 4 , 5 , 77 , 109 , 120 , 

227.233 
சமுதாயம் 119 , 143 
சமுதாய மதிப்பு 57 
சரிகைத் தறி நெசவாளர் 230 
சலவை 50 
சவரர் புளிஞர் மகளிர் 106 
சாக்கியர் 145 
சாசனம் 67 
சாத்தனார் 112 
சாத்துதல் 76 , 91 
சாதர் 69 
சாந்தம் 112 
சாந்து 109 , 110 
சாமி 13 
சாமிநாதைய்யர் . உ.வே. 37 , 54 , 
69 , 98 , 124 , 127 , 147 , 151 , 161 

181 , 207 , 218 
சாயத்தொட்டி 212 , 213 
சாயம் தோய்த்தல் 75 
சார்லஸ் பேப்ரி114 
சார்வார் 11 
சால்வை 11 , 12 , 22 
சாலிகத்தறி 230 
சாலிகை 21 , 2 
சாலிகன் 230 
சாலியத் தெரு 231 
சாலிய நெசவாளர் 230 
சாலியர் 229,230 
சானாபாப் 11 
சிங்காரவேலு 3 
சித்திரக்கம்பி 21 , 214 
சித்திரக்கோலம் 214. 
சித்திர வனமுலை 112 
சிதர் 21,41 
சிதர்வை 20 , 41 
சிதவல் 20 
சிதவற்றுணி 21,41,42 
சிதார் 8 , 20 , 41 , 77 , 78 , 102,165 , 

221 , 222 
சிந்தாமணி 14 , 21 , 25 , 29 , 34,38 , 

44 , 47 , 50 , 59 , 60 , 61 , 62 , 63 , 
68. 69.73 , 95,96 , 97 , 98 , 99 , 
101 , 102 , 104 , 105 , 106 , 112 , 
116 , 122 , 123 , 127 , 128 , 129 , 
134 , 136 , 143 , 148 , 150 , 152 , 
158 , 163 , 168 , 171 , 173 , 181 , 
189 , 207 , 216 , 217 , 218 , 220 


சொல்லகராதி 


413 


சில்லிகை 21 , 77 

சென்னேரா 209 
சிலப்பதிகாரம் 14 , 21 , 27 , 39 , செலி 11 
40 , 44 , 47 , 54 , 55 , 64 , 64 , 69 , சேடியர் 106 , 108 
75 , 99 ; 100 , 103 , 105 , 107,109 , சேதுப்பிள்ளை ரா.பி 13 , 22 
115 , 122 , 126 , 127 , 128 , 137 , சேர்த்தல் 91 
152 , 153 , 157 , 179 , 187 , 189 , சேலம் 21 , 32 , 77 , 203 

190 , 216 , 217 , 220, 222 , 225 சேலை 21 , 32 , 33 , 68 , 73 , 114 , 
சிவந்த உடை 167 

136 , 177 , 187 , 209 
சிவபெருமான் -183 , 184 , 185 , 188 சேனியர் 229 , 230 
சிற்பம் 9 , 90 , 117 , 234 

சைவமுனிவன் 98 
சிறுதுணி 6 ) 

சைனத் துறவி 157 
சிறுபொழுது 125 , 126 

சொக்காய் 22 , 57 
சீதனம் 164 

சொல்லாய்வு 20 
சீர் செய்தல் 221 

சொற்பொருள் ஆய்வு 19 , 78 
சீரம் 21 , 30 , 31 

சோணாடு 208 
சீருடை 154 

சோமன் உத்தரீயம் 59 
சீரை 20 , 30 , 3 , 132 , 33 , 41 , 96 , சோர்வுறல் 181 
144 

சோலிகன் 230 
சீரை தைஇய உடுக்கை 143 சோழர்காலம் 57 , 66 , 229 , 230 , 
சீலை 31 , 32 , 33 , 78 

231 , 233 
சீவரம் 98 

சோழிய சாலியன் 229 
சீனப்பட்டு 200 

கோனசர் 103 
சீனம் 199 

சௌவ்டார் 11 
சீனர் 199 
சுண்ணம் 21 , 77 , 109 , 170 , 218 
சுத்தம் 170 

டிராபி 11 
சுரிகை 47 
சுருக்கு 117 

தகுதி 2 , 57 , 135 , 136 , 137 , 158 
சுவாசஸ் 11 

தஞ்சைவாணன் கோவை 14 , 29 , 
சுற்றுதல் 91 

35 

தட்பவெப்பநிலை 2 , 3 , 4 
சூரரமகளிர் 75 , 111 

தத்தியம் 77 
சூழ்தல் 27 , 91 

தந்திவர்மன் சாசனம் 68 
சூழல் 2 , 4 , 5 , 89 , 182 

தப்பு தல் 227 
சூளாமணி 14 , 35 , 50 , 74 , 95 , 96 தமிழ்ச் சமுதாயம் 90 
106. 1.07 , 113 , 115 , 118 , 129 , தமிழ்ச் சொல் 33 , 34 , 72 
131 , 153 , 164 , 165 , 173 , 214 , தமிழ் மரபு 114 
220 

தமிழகம் 114 , 62 
செங்குந்தர் 230 
செடி ஆடை 132 , 175 
செந்துவராடை 102 , 158 

தலைப்பாகை 11 
செப்பம் செய்தல் 209 

தவக்கோலம் 3 ! 
செப்பு 219 , 220 

தவிசின் மேல் ஆடை விரித்தல் 
செம்படம் 144 

164 
செம்பொத்தி 62 
செம்மை 180 , 188 

தழை 5 , 20 , 25 , 26 , 27 , 29 , 33 , 
செயற்கை இழை 5 , 193 

77 , 120 , 162 , 187 , 193 
செறிவுடை 95 

தழை மாறுபாடு 29 


ஞாண் 114 
ஞாழல் 28 


டை 22 


சூது 162 , 169 


தரம் 135 
தலைக்கீடு 21 


414 


தமிழர் ஆடைகள் 


காடி 


தழையுடை 6 , 28 , 29 , 30 , 90 , துகில் 20 , 33 , 34 , 35 , 36 , 37 , 38 . 

105 , 106 , 116 , 162 , 163 , 194 , 58 , 65,74 , 76,77 , 92 , 93 , 94 , 
195 

95 , 104 , 105 , 106 , 107 , 108 , 
தளிர் அப்புதல் 111 

109 , 110 , 112 , 115 , 116 , 118 , 
தறி ( 202 , 206 , 230 

125 , 129 , 130 , 131 , 134 , 147 , 
தறி இறை 230 

154 , 135 , 156 , 164 , 168 , 171 , 
தறிக்கூறை 230 

172 , 173 , 174 , 177 , 178 , 181 , 
தறி நெசவு 206 

186 , 187 , 188 , 196 , 203 , 206 , 
தறிநெய்தல் 206 

208 , 214 , 216 , 217 , 218 , 219 , 
தறிப்புடவை 230 

234 
தனித்துவம் 120 

துகில்கவர் தல் 187 
தாது 113 

துகில் தலை 105 
தார் 207 

துகில் தொகுதி 70 , 74 
தார் எஸ் என் , 3 

துகிற்றோகை 105 
தாரா அலி பெய்க் 130 

துகில் வகை 44 , 47 , 59 , 62 , 69 . 
தாராசுரம் 203 

74 , 76 
தாலிகட்டும் சடங்கு 66 

துகில் வருக்கம் 21 , 34 , 64 
தாவர இழை 5 

துகில் வீசல் 167 
தாவரம் 193 

துகிலணை 174 
தானம் செய்தல் 165 

துகிலிகைத் தொழில் 214 
தானை 20 , 42 , 43 , 58,95 , 99 , துகிலுறை 174 

135 , 137 , 152 , 157 , 215 துகிற்குப்பாயம் 97 , 124 
திணைமாலை நூற்றைம்பது 167 துகிற்கொ 174 
திராவிடச்சொல் 23 

துகின் 33 
திராவிடமொழி 34 , 39 , 44 , 48 , துகின் முடி 21 , 97. 136 

51 
திரிகூடராசப்பக் கவிராயர் 185 

துண்டு 93 , 102 , 208 

துணி 24 , 25 , 27 , 30 , 32 , 34 , 39 , 
தரிபு 58 , 118 

40 , 42 , 44 , 45 , 51 , 52 , 59 , 61 , 
திருக்கு 22,77 

116 , 166 , 174 , 176 , 201 , 
திருக்கோவையார் 223 

202 , 206 , 208 , 222 
திருச்செங்கோடு 147 

துணிச்சிதர் 42 , 102 
திருத்தக்கதேவர் 36 , 44 , 57 , 112 , துப்பட்டா 11 , 45 

181 
திருத்தல் 91 , 110 

துய் 204 

துயில் 33 , 34 
திருப்புவனம் 203 

துர்சா 11 
திருமதி தியாகராசன் 13 

துவட்டுதல் 74 
திருமந்திரம் 65 

துவராடை 103 , 139 , 144 , 
திருமால் 187 

துவைத்தல் 176 , 226 
திருமுருகாற்றுப்படை 75 , 111 , 
158 

துளு 39 , 45 

துளை 165 
திருவள்ளுவர் 155. 
திரைச் சீலை 123 . 

துறந்தார் 31 , 32 , 155 , 157 

துறவறப்படுத்தல் 146 
திலகமஞ்சரி 72 
திவாகர நிகண்டு 229 , 232 

துறவற மகளிர் 107 

துறவி 93 , 98 , 143 , 156 , 157 
தீக்கடவுள் 189 
தீண்டுதல் 169 

துறவு 107 , 145 , 146 , 156 , 181 

துன்னகாரர் 222 
தீநிமித்தம் 80 

துன்னம் 220 , 222 
தீமிதித்தல் 159 

துன்னர் 232 


நாணம் 3 


சொல்லகராதி 

415 
துன்னுதல் 220 

தோற்போர்வை 61 
தூசர் 232 

நச்சினார்க்கினியர் 57 , 59 , 63 , 
தூசு 20 , 48 , 49 , 58 , 105 , 110 , 

117 , 127 , 128 
117 , 163 , 164 , 168 , 173 , 225 நடைப்படாம் 60 , 174 
தூமடி 45 , 105 

நடைப்பாவாடை 27 
தூய்மை 131 , 132 , 134 , 142,158 , நந்திக்கலம்பகம் 14 , 42 , 102 , 
159 , 161 , 175 , 203 , 226 

166 , 185 , 217 
தூரகத்தறி 230 

நம்பிக்கை 15 , 16 , 57 , 119 , 132 , 
தூரியம் 21 , 77 

142 , 143 , 148 , 149 , 159 , 166 , 
தெய்வச்சிலையார் 71 

167 , 175 , 189 , 214 , 234 
தன் ஆற்காடு மாவட்டம் 69 

நளசம்பு 71 
தென் தமிழ்நாடு 25 , 62 

நளவெண்பா 207 
தென்னாடு 224 

நற்றிணை 111 , 115 , 204 , 229 
தேசிய உடை 12 

நறுந்தொகை 141 
தேவகிரி 22 , 70 

நாகரிகம் 15 , 121 , 162 
தேவதாகுலகோகா 11 

நாடா 207 
தேவர் 107 , 117 , 174 

நாண்மங்கலம் 128 
தேவாங்கர் 2j0 
தேவாங்கு 76 

நாமகள் 189 
தேவாங்குச் செட்டியார் 76 

நாயர் மகளிர் 69 
தேவாரம் 14 

நார் 196 , 211 
தைத்தல் 42 , 220 , 221 , 222 நார் நூல் 30 , 196 
தையல் 93 , 220 , 221 , 222 , 223 நார்ப்பட்டு 30 , 31 , 47 , 19 
தையற்கலை 220 

நாருடை 30 
தையற்கலைஞர் 232 

நாலடியார் 41 , 177 
தையற்தொழிலாளர் 222 நாலாயிர திவ்விய பிரபந்தம் 14 , 
தாய்யில் 109 , 140 

21 , 74 , 131 
தால்காப்பியம் 14 , 20 , 23 , 71 , நாற்றம் கொழுவுதல் 216 

127 , 128 , 137 , 155 , 191 . நிகண்டு 20 
தொல்பொருள் 7 

நிணச் சட்டை 189 
தால் பொருள் ஆய்வு 199 , 200 நிமித்தம் 175 , 180 
தொல்லியல் ஆய்வு 209 , 212 நியாண்டர்தால் மனிதன் 9,196 
தொழில் 22 , 77 , 120 , 149 , 191 , நிலம் 161 , 162 ; 211 

192 , 193 , 195 , 201 , 223 நிலந்தோய உடுத்தல் 93, 95 
தோ 118 

100 , 103 , 136 
தோகை 117 

நிறம் 22 , 44 , 50 , 75 , 122 , 144 , 
தோதவர் 89 

152 , 153 , 159 , 210 , 211 
தோய்த்தல் 227 

நிறம் தோய்த்தல் 75 
தோயாப் பூந்துகில் 75 

நிறமாற்றல் 157 
தோல் 5 , 6 , 10 !, 120 , 145 , 184 , நிறமூட்டல் 121 
186 , 187 , 193 , 196 

நீதி இலக்கியம் 139 
தோல் போர்த்தல் 185 

நீதிநூல் 64 , 166 
தோலாடை 6 , 11 , 12 , 49 , 73 , 

நீதிநூற்காலம் 21 , 65 
101 , 183 , 186 , 194 , 196 , 197 நீராட்டு 29 
தோலின் துன்னர் 222 

நீராடுதல் 169 , 170 , 172 
தோலுடுத்தல் 185 

நீருட்பிழிதல் 170 
தோவத்தி 22 

நீலகேசி 92 , 133 , 131 , 144 , 145 , 
தோள்சீலைப் போராட்டம் 138 147 


416 


தமிழர் ஆடைகள் 


நேரிய இழை 50 
நேரியது 50 
நேரியல் 50 , 59 
நைதல் 105 


நாச்சி 28 


நீலச்சாதருடை 69 
நீல நேத்திரம் 71 
நீலம் 21 , 48 , 77 , 102 , 152 , 158 , 

189 , 
நீவி 11 , 21 , 72 , 73 
நுடங்குதல் 91 , 208 
நுண் துகில் 21 
நுண்வினை 123 
நுதி மயிர் 124 
நூல் 21 , 39 , 50 , 75 , 123 , 199 , 
221 , 202 , 204 , 206 , 207 , 211 , 

205 
நூல்யாப்பு 21 , 177 , 215 
நூல் நூற்போர் 230 
நூல் நூற்றல் 192 
நூல் நூற்றுப் பிழைத்தல் 140 
நூலாக் கலிங்கம் 39 
நூலாயம் 230 
நூனூற்றல் 205 
நூற்கதிர்த்தி குரு 0 , 198 
நூற் கலிங்கம் 39 , 134 
நூற்கும் தொழில் 10 , 198 
நூற்பார் 229 
நூற்புக் கதிர் 202 , 228 
நூற்புக் கருவி 205 , 206 
நூற்புடவை 151 
நூற்புத் தொழில் 206,228 , 231 
நூற்புத் தொழிலாளர் 227 , 228 
நூற்றல் 199 , 202 , 204 , 228 
நூற்றிரி 212 
நெகிழ்ந்துடுத்தல் 118 
நெசவாளர் 40 , 229 , 231 , 233 
நெசவு 201 , 201 , 209 , 230 
நசவுக் கருவி 202 
நசவுக் கலை 27 , 231 
நெசவுத் தொழில் 202 , 223 , 233 
நெசவுத்தறி 202 
நெடுநல்வாடை 106,217 , 229 
நெய்குழல் 207 
நெய்தல் 28 , 74 , 192 , 206 , 218 , 

209 
நெய்யும் தொழில் 33 , 201 , 202 , 

229 
நெய்வோர் 227 , 229 , 232 
நெற்றிப்பட்டம் 58 
நேத்திரம் 21 , 47 , 71 , 72 , 234 
நத்திரா 71 , 72 
நேர்த்தி 209 


நொய்ய தன்மை 126 
பக்கு 30 , 31 
பக்குடுக்கை 21 
பகுப்பில்லா உடை 67 
பக்கிரி 11 
பக்தி இலக்கியம் 184 
பகைத்தழை 28 
பங்கம் 21,77 
பச்சைப் பட்டு 138 
பச்சிலை 21 , 47 
பச்சிலைப்பட்டு 47 
பசை 206 
பச்சை ஊட்டுதல் 227 
பசை தோய்த்தெடுத்தல் 226 
பஞ்ச வண்ணப்பட்டு 47 
பஞ்சாடை 50 , 224 
பஞ்சு 21 , 50 , 173 , 205 , 
பஞ்சின் நுனி 205 
பஞ்சு 21 33 , 50 , 65 , 131 , 199 , 

203 , 228 , 230 
பஞ்சு அடித்தல் 204 
பஞ்சு கடைதல் 204 
பஞ்சுத் துல் 36 
பஞ்சு பரத்தய் 204 
பஞ்சு பீலி 230 
பட்டசாலியர் 229 
பட்டடை மூலாயம் 230 
பட்டணவன் 230 
பட்டம் 11 , 57 , 58 
பட்டாடை 11 , 49 , 50 , 71 , 72 , 

75 , 125 , 164 ; 194 , 203 , 215 , 
230 
பட்டாடை தறி 230 
பட்டாலியர் 230 
பட்டாலியர் தெரு 231 
பட்டினப்பாலை 125 , 214 
பட்டு 20 , 25 , 39 , 46 , 47 , 48 , 50 , 
64 , 69 , 71 , 74 , 77 , 90 , 93 , 105 , 
111 , 120 , 121 , 122 , 125 , 129 , 
131 , 150 , 158 , 172 , 177 , 178 , 
184 , 186 , 187 , 193 , 198 , 200 , 
201 , 212 , 214 , 225 
பட்டு இழை 46 


சொல்லகராதி 


417 


பட்டுச் சாலியர் 230 

பல்நிறத்துகில் 211 
பட்டுடை 104 , 116 , 165 , 203 பல்லவர் காலம் 233 
பட்டுத் தூசு 211 

பல்வண்ணம் 156 
பட்டுத் தொழில் 216 

பலராமன் 189 
பட்டு நூல் 205 , 206 , 230,232 பழக்க வழக்கம் 15 , 119 , 120 , 176 , 
பட்டு நூல்காரர் 230 , 232 

234 
பட்டு நூற்கழி 205; 

பழங்குடி 132 , 195 
பட்டு நெசவு 201 ; 206 

பழந்துணி 39 , 42 
பட்டுப்புடவை 159 

பழமரபு 16,42 
பட்டுப் புழு 46 

பழமை உரு 6,15 
பட்டுப் பூச்சி 200 

பளபளப்பாக்கல் 210 
பட்டு வர்க்கம் 216 

பறைத்தறி 230 
படம் 20 , 54 , 56 , 77 , 97 , 102,103 , பனிக்காலம் 123 , 124 
116 , 144 , 153 , 154 , 222 

பனித்தல் 122 
படாம் 20 , 58 , 59 , 60 , 93 , 104 , பனியன் 91 
108 , 122 , 214 

பனுவல் 204 , 228 
படைமரம் 206 

பா 205 , 207 
பண்பாட்டுக் கலப்பு 4 , 128 பாடகம் 21 , 77 
பண்பாடு 12 , 119 

பாடி 55 , 231 
பணிப் பொத்தி 62 

பாணன் 41 , 42 , 102 
பத்கா 11 

பாதுகாப்பு 121 , 150 , 151 , 152 , 
பதவி 136 

197 
பதினெண் கீழ்க்கணக்கு 14 , 64 பாப்புனைந்த நூல் 226 
பதினோராடல் 161 

பாயுடுத்தல் 148 
பதிற்றுபத்து 39 , 93 , 151 , 221 பாவாடை 21 , 60 
பதுமநிறம் 104 

பாவாடு குழல் 207 
பயன்பாடு 77 , 120 , 219 

பாவாற்றுதல் 206 
பர்சாஸ் 11 

பாவு 192 , 207 
பரமக்குடி 203 

பாவுகுழல் 207 
பராந்தகன் கல்வெட்டு 68 பாவுதல் 206 
பரிசில் 164 

பாவையாடல் 161 
பரிபாடல் 75 , 160 , 187 

பிக்குணிக் கோலம் 146 
பரியட்டக் காசு 76 

பிசாசு 11 
பரிவட்டம் 76 

பித்தியாஸ்தரானா 11 
பருக்கோடி 65 , 66 

பிரச்சை 62 
பருத்த இழை 66 

பிரா 53 
பருத்தி 11 , 25 , 48 , 64 , 74 , 120 , பிற்கால இலக்கியம் 58 , 73 
125 , 150, 162 , 193 , 197 , 198 , பிறந்தநாள் 127 , 128 
199 , 201 , 209 

பிறநாட்டார் 103 , 159 
பருத்தித் துணி உற்பத்தி 263 பிறநாட்டார்த்தொடர்பு 53 
பருத்தித்தொழில் 201 

பிறப்பு 126 , 128 , 163 
பருத்தி நூல் 205 , 232 

பிறப்பு நாள் 127 
பருத்தி நெசவு 201 

பிறமதத் தாக்கம் 134 
பருத்திப் பெண்டு 204 , 228 

பின்பனிக் காலம் 123 
பருத்தியாடை 11 , 49 , 50 , 74 

122 , 124 , 125 , 194 , 199 Hr 146 
பருத்தியிழை 10 , 36 

HrE 146 
படை -21 


418 


தமிழர் ஆடைகள் 


பீடம் 76 

பூம்பட்டு 65 , 109 
பீதக உடை 75 , 158 

பூவிரிக்கச்சை 35 
பீதகச் சிற்றாடை 75 

பூவேலைப்பாடு 210 , 213 , 214 
பீதகம் 21 , 74 , 75 

பெண் துறவியர் 110 
புகுதல் 97 

பெட்டி 220 
புகை 109 , 216 , 217 , 218 , 227 

பெரிப்புளூஸ் 31 , 47 , 196 , 199 
புசையுறுப்பு 217 

பெரிய திருமொழி 38 
புகையூட்டல் 170 , 2.7 

பெரிய புராணம் 14 , 21 , 40 , 63 , 
புங்கர்க் காழகம் 21 , 44 

67 , 80 , 148 , 168 , 226 , 229 , 232 
புட்டகம் 21 , 49 

பெரியாழ்வார் திருமொழி 71 
புட்டில் 21 , 62 , 63 , 96 

பெருங்கதை 14 , 21 , 30 , 32 , 34 , 
புடை தாழ உடுத்தல் 105 

36 , 38 , 46 , 47 , 48 , 56 , 59 , 61 , 
புடவை 12 , 67 , 78 , 209 , 215 

64 , 68 , 69 , 70 , 93 , 98 , 99 , 100 , 
புடைவை 21 , 67 , 68 

102 , 104 , 106 , 115 , 122 , 128 , 
புத்தமதத் துறவி 144 , 146 , 148 129 , 130 , 136 , 137 , 153 , 154 , 
புத்தமதம் 144 , 145 , 147 

173 , 196 , 207 , 210 , 220 
புத்தாடை 45 , 65 , 129 , 130 , 132 , பெரும்பொழுது 125 , 126 
141 

பெருமங்கலம் 127 
புது ஆடை 135 , 165 

பெருமிதம் 93 , 100 
புதுத் துணி 177 

பேடி 68 
புதுமை 57 , 100 , 110 , 162 

பேடிக்கோலம் 161 
புதைத்தல் 91 

பேடியர் 173 
புதைப்பு 62 

பேர்கடமை 230 
புராணக் கதை 182 , 183 

பேழை 71 , 165 , 219 , 225 
புலர்தல் 158 

பைசாமா 11 
புலி 184 , 185 , 186 

பைலான் 11 
புலித்தானை 184 

பொதுமக்கள் 99 
புலித்தோல் 162 , 186 

பொத்தான் 97 
புலி நிறக் கவசம் 62 , 150 

பொருநராற்றுப்படை 222 
புலிநிறப் போர்வை 62,63 , 151 

பொருள் 4,77 
புலியதளாடை 183 , 188 

பொல்லர் 232 
புலியின்வால் 101 

பொலம்புரியாடை 75 , 98 
புலியின்னுரி 18 , 185 , 189 

பொலம்பூவாடை 144 , 187 
புலியூர்ப்பட்டு 47 , 138 

பொழுதுக்கேற்பஉடுத்தல் 120 
புலைத்தி 50 , 169 , 225 , 227 , 232 

பொற்காசு 76 
புறநானூறு 149 

பொன் 52 
புனை தல 91 , 184 

பொன் புனையுடுக்கை 187 
புனைவு 147 

பொன்னாடை 137 , 187 
பூங்கரை நீலம் 20 , 48 , 91 , 105 , பொன்னெழுத்து 22 , 215 
116 

போர் உடை 152 
பூங்கலிங்கம் 35 

போர்க்கோலம் 96 , 149 , 150,161 
பூந்துகில் 103 

போர்த்தல் 27 , 60 , 61 , 89,91 , 
பூந்துவாலை 35 

98 , 99 , 121 , 132 , 139 , 148 , 184 
பூசை 46 

போர் வீரர் 95 , 96 , 150 , 152 , 153 
பூட்டு 106 
பூண் 21,62 , 63 

போர்வை 20 , 25 , 39 , 40 , 59 , 60 , 

61 , 62 , 67 , 91, 99 , 100 , 104 , 
பூதம் 44 , 183 , 184 , 185 , 190 

122 , 123 , 124 , 137 , 197 , 214 


1 


சொல்லகராதி 

419 
போர்வை வாங்குதல் 139 மரபுத்தொடர்ச்சி 25 , 27 , 68 
பௌத்த இலக்கியம் 60 

மரவற்கலை 31 
பௌத்த காலம் 10 

மரவுரி 5 , 6,31 , 120 , 144 , 162 , 
பௌத்தத்துறவியர் 145 

187 
பௌத்தத் துறவுக்கோலம் 145 மரனார் 195 
பௌத்தமுனிவன் 98 

மரனாருடுக்கை 25 , 30 , 101 , 162 
மகாபலிபுரச் சிற்பங்கள் 113 மரனாருடை 31 , 194 , 196 
மங்கலக்காரியம் 135 
மங்கலக்கோலம் 141 , 1801 

மருங்கிற்கட்டுதல் 91 

மருங்குல்சேர்த்தல் 95 , 152 
மங்கலப்பொழுது 35 
மங்கலம் 128 , 129 , 134 , 158 , 220 

மருத்துவகுணம் 124 

மருத்துவமுறை 57 
மங்கலவண்ணம் 127 

மலிதல் 208 
மங்கோலிய மக்கள் 176 

மலை நாட்டுவழக்கு 62 
மஞ்சள் ஆடை 159 

மலைநாடு 114 
மடி 20 , 44 , 45 , 65 , 75 , 123 , 129 , மலையாள நாடு 62 , 69 
219 , 225 , 231 

மலையாளம் 52 , 66 
மடிதன்மை 175 

மலைவாழ் மக்கள் 195 
மடிதறுதல் 179 

மறைத்தல் 91 , 109,131 , 141 
மடிப்புடவை 46 , 171 

மனிதத்தோற்றம் 127 
மடிவை 20 , 28 , 77 , 195 

மாசு 136 , 165 
மண்ணான் 232 

மாசுணி 21 , 50 , 169 , 170 
மண ஆடை 131 

மாசுணுடுக்கை 30 , 102 
மண நாள் 67 

மாசுறல் 181 
மணம் 35 , 129 , 130 , 163 , 167 , மார்பாடை 53 , 108 , 109. 114 . 
மணமூட்டல் 170 , 192 , 210 , 215 148 
மணிமேகலை 14 , 21 , 24 , 30 , 34 , மார்புக்கச்சு 53 
40 , 41 , 68 , 75 , 92 , 98 , 102 , மாறுவேடம் 3 , 155 , 156 , 157 
105 , 112 , 132 , 133 , 144 , 146 , மான் உரிவை 98 , 184 

147 , 161 , 163 , 180 , 222 , 231 மான்மயிர் 12 , 197 
மத்சயவாலாகா 11 

மிலேச்சர் 103 , 136,154 . 
மதம் 107 , 149 

மிளிரச்செய்தல் 192 , 201 , 209 
மதுரை 76 , 123 

மீ அடை 26 
மதுரைக்காஞ்சி 157 ; 225 , 229 

மீக்கொள் தானை 94 
மந்திரசக்தி 2 

மீக்கோள் 21 , 57 , 59 , 93 
மந்திரம் 180 

மீராமுகைதீன் அ . 10 , 13 , 15 
மயிர் 25 , 50 , 61 , 121 ; 122 , 123 , மீவியல்புக்கூறு 15,176 , 181 , 183 , 
193 , 196 , 225 

190 
மயிர்க்கட்டு 136 

முக்கூடற்பள்ளு 47 , 187 
மயிர்ப்படாம் 61 , 123 

முகபடாம் 38 , 60 , 108 
மயிர்ப்போர்வை 61 

முகம்மதியர் 159 
மயிராடை 6 , 11 , 12 , 61 , 122 , முத்துத்தைத்தல் 115 
123 , 194 , 197 

முத்தொள்ளாயிரம் 14 
மரணச்சடங்கு 65 , 133 

முதலாடை 5 , 193 
மரணத் துன்பம் 134 

முதலிகள் 230 
மரணம் 131 , 134 

முதன்மை ஆடை 193 
மரப்பட்டை 193 

முந்தாணி 59 
மரபு 30 , 36 , 63 , 75 , 92 , 119 , முந்தானை 59 , 73 , 177 
120 , 150 , 131 , 214 , 217 

முருகன் 188 


420 

தமிழர் ஆடைகள் 
முல்லைப்பாட்டு 45 

ரோமப் பேரரசு 209 
முழங்கால்வரையுடுத்தல் 152 ரோமானியர் 134 
முழுமெய்யும் மறைதல் 96 லகோதி 11 
முற்று தல் 136 

லங்கோடு 11 , 22 
முறி அப்புதல் 112 

லுங்கி 22 
முன்பனிக்காலம் 123 

வங்கச் சாதர் 21 , 69 , 77 , 211,225 
முன் தானை 43 

வங்கதேசம் 69 
முன்றானை 100 

வசனா 11 
மூலப்பொருள் 4 , 5 , 10 , 77 , 193 , வட்டம் 21 , 70 , 211 
195 , 200 

வட்டி 219 , 220 
மூலப்பொருள் சேகரித்தல் 192 வட்டு 21 , 68 , 95 , 96 
மூடுதல் 145 , 148 

வட்டுடை 21 , 69 , 77 , 93 
மூவருலா 14 , 208 

95 , 96 , 104 , 152 , 161 
மெய்க்காப்பாளன் 153 

வட இந்தியர் 10 
மெய்க்காவலர் 154 

வடகப்போர்வை 104 , 110 
மெய்ப்பை 21 , 53 , 54,56,77 , 99 , வடகம் 21 , 57 , 59 , 92 , 105 , 168 
100 , 113 , 116 , 1 : 4 , 222 

வடசொல் 61 
மெய்புகு கவசம் 96 

வட நாட்டார் 11 , 61,70 , 76 , 77 , 
மெய்புதை அரணம் 62 , 63 

197 
மெய்யாப்பு 23 , 54 

வடநாட்டார்த் தொடர்பு 11 , 
மெருகு ஏற்றல் 206 

55 
மெல்லணை 40 

வடநூல் 11 
மெல்லிய ஆடை 209 

வடமொழி 21 , 47 , 48 , 49 , 50 , 
மேயுடை 102 

51 , 55 , 58 , 63 , 70 , 72 , 73 
மேரியட்டாகெட்டுனென் 3 வடிவம் கொடுத்தல் 221 , 222 
மேல் துண்டு 59 

வண்ணக் கோலம் 195 
மேல்நோக்கி நெசவு 206 

வண்ணடை 21 , 79 
மேலச்சீலை 59 

வண்ண ஆடை 142 , 211 
மேலாக்கு 59 , 71 

வண்ணம் 34 , 210 , 211 , 212 
மேலாடை 32 , 43 , 50 , 57 , 5,59 , வண்ணத்துகில் 52 
90 , 91 , 94 , 95 , 100 102 , 103 ; வண்ணம் கொளுவு தல் 157 
10. * , 105 , 106 , 107 , 108 , 109 , வண்ணம் தோய்த்தல் 213 
110 , 111 , 113 , 116 , 118 , 138 , வண்ணார் 226 , 232 , 233 
146 , 184 

வண்ணாரப்பாறை 232 
மோப்பு 21 , 57 , 59 

வண்ணான் தொழில் 227 
மொகஞ்சதாரோ 10 , 198 

வணிகச் சிறப்பு 224 , 225 
மோட்டுடைப் போர்வை 139 வணிகம் 192 , 223 , 224 
மே : / திச் சந்திரா 12 , 148 , 167 வணிக முறை 225 
யவனச் செப்பு 158 

வணிகர் 227 , 231 , 232 
யனைப் பேழை 225 

வம்பு 20 , 52 , 53 , 77 , 106 , 108 
யவனர் 103 , 1 : 4 

வரலாற்று மூலம் 7 
யாக்சினி 11 

வரன் முறை 138 , 142 
யாத்தல் 106 

வரி 230 
யால்ட்வா 11 

வரிக் குப்பாயம் 154 
யானையுரி 184 , 185 , 186 

வரிந்து கட்டுதல் 51 
ரவிக்கை 22,114 

வரியினுரிவை 589 
ராங்காவா 11 

வரிவிதிப்பு 233 
ராட்டினம் 206 

வருத்தல் 110 


சொல்லகராதி 


421 


வல்வெட்டு 11 
வழக்கு 78 
வழிபாடு 29 , 158 
வளியுறைப்பப் போதல் 170 
வற்கலை 21 , 30 , 31 , 77,95 , 107 
வனப்பூட்டுதல் 111 , 210 
வஸ்திரம் 11 
வாசல்வரி 236 
வாசஸ் 11 
வாதூயா 11 
வாய் புதைத்தல் 136 
வாயிற் காவலர் 153 , 154 
வார் 21 , 52 , 53 , 106 
வார்க்கோலம் 150 
வார்சதம்சன 11 
வார்சிகசார்திகா 11 
வால்டர் இம்பெர் 125 
வாலிது 21 , 50 , 134 
வாழ்க்கைத் தரம் 99 , 121 
விசித்திர வஸ்திரம் 187 
விசித்தல் 97 
விதவை 140 , 141 , 143 , 149 
விதவைக்கோலம் 113 
விநாயகன் 188 
வியாபாரம் 209 
விரல் நெசவு 206 
விரலுறை 63 
விரற்செறி 96 
விரித்தல் 225 
விரித் துடுத்தல் 152 
விரிப்பு 39 , 60 
விருச்சிகன் 30 
விருந்தோம்பல் 162 , 163 , 167 
வில் 203 , 204 
வில்லெறிபஞ்சி 204 
விலங்கு 193 
விலங்கு இனம் 5 
விவிதான் 11 
விவிலிய நூல் 6 , 194 ; 195 
விழவு 29 , 105 
விழுது கம்பு 206 
விளையாட்டு 29 


வினை 91 , 177 , 178 
விற்பனை 29 , 105 
விறலியர் 106 
வீக்கப்படுதல் 106 
வீக்கறவிசித்தல் 95 
வீக்குதல் 91 , 106 
வீரர் 93 , 155 
வெண்டுகில் 30 , 99 , 102 
வெண்ணிற ஆடை 130 , 142 , 143 , 

152 , 159 , 189 
வெண்ணிறம் 142 
வெண் பொத்தி 62 
வெண்மை 35 , 129 , 134 , 188 
வெப்பகாலம் 125 
வெப்பம் 120 
வெல்வெட்டு 22 
வெள்ளணி 127 
வெள்ளணி நாள் 128 
வெள்ளை 50 , 189 
வெள்ளையாடை 142 
வெளிது 21 , 152 
வெளுக்காத வெண்ணிற ஆடை 

142 
வெளுத்தல் 192 , 226 , 227 
வெஸ்டர் 4 
வெஸ் தனி 11 
வேதகாலம் 10 
வேதங்கம் 21 , 77 
வேட்டுவ மகள் 29 
வேட்டுவன் 30 , 44 , 101 
வேட்டி 12 , 52 , 59 
வேடம்மாறி வரல் 156 
வேலைப்பாடு 195 
வேற்றிழை 121 
வேற்றிழை நுழைதல் 221 
வேறுபட்ட உடை 95 
வைத்தியநாதன் , எஸ் 51 
ஜாதரூபயரிஸ்கர்தான் 11 
ஜெம்பர் 53 
ஸ்ரீபுராணம் 181 


ஷர்ட் 57 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை - 600 113 . 
அண்மை வெளியீடுகள் 
AN INTRODUCTION TO RELIGION AND PHILOSOPHY - 
TEVARAM AND TIVVIYAPPRAPANTAM 

200.00 
குறுந்தொகை - ஒரு நுண்ணாய்வு 

80.00 
தமிழ்நாடகம் நேற்றும் இன்றும் 

30.00 
நாடகமும் நாடகக் கம்பெனி அனுபவங்களும் 

60.00 
திருக்குறள் பூரணலிங்கம் பிள்ளை ஆங்கில மொழிபெயர்ப்பு 100.00 
ஐங்குறுநூறு மூலமும் உரையும் 

85.00 
தனிநாயகம் அடிகளாரின் சொற்பொழிவுகள் 

40.00 
நானும் என் எழுத்தும் 

50.00 
தமிழர் கட்டிடக்கலை 

30.00 
THE NARRINAI FOUR HUNDRED 

175.00 
சர்வக்ஞர் உரைப்பா 

40.00 
தமிழில் ஆவணங்கள் 

75.00 
தமிழ் மேடை நாடக வரலாறு 

55.00 
பரதநாட்டிய சாஸ்திரம் 

150.00 
இந்திய விடுதலைக்குப் பின் தமிழிலக்கியச் செல்நெறிகள் 55.00 
மேலை நோக்கில் தமிழ்க்கவிதை 

100.00 
SOUND CORRESPONDENCES BETWEEN TAMIL & JAPANESE 35.00 
அயலகத் தமிழ்க்கலை, இலக்கியம் , சமகாலச் செல்நெறிகள் 125.00 
TAMIL LITERATURE AND INDIAN PHILOSOPHY 

200.00 
சதகத்திரட்டு தொகுதி -1 

80.00 
தொல்காப்பிய இலக்கண மொழியியல் கோட்பாடுகள் 

70.00 
எழுத்திலக்கணக் கோட்பாடு 

70.00 
சதகத்திரட்டு தொகுதி -2 

55.00 
தமிழ்ப் பண்பாடு 

25.00 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனச் சுவடி விளக்க அட்டவணை -4 70.00 
சுவடிச்சுடர் 

120.00 
தமிழிலக்கியத்தில் ஊனமுற்றோர் 

45.00 
தமிழக மகளிரியல் 

80.00 
தமிழ்மொழி இன - இலக்கிய மேம்பாடு 
மறைமலையடிகளாரின் பங்களிப்பு 

20.00 
அறிவியல் தொழில் நுட்பக் கல்வி இன்றைய சந்தைச் சவால்கள் 25.00 
WORK BOOK SPOKEN TAMIL 

50.00 
தமிழ் அன்னை 

40.00 
பெரியாரின் பண்பாட்டுப் புரட்சி 

25.00 
வ.உ.சி. வளர்த்த தமிழ் 

20.00 
மிருச்ச கடிகம் 

50.00 
தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் 

125.00 
தமிழில் விடுதலை இலக்கியம் 

20.00 
உலக அரங்கில் தமிழ் 

30.00 
பாரதி இந்தியா 

40.00 
தெசிணியின் தமிழாக்கப்பாடல் திரட்டு 

50.00 
உவேசா பதிப்புப்பணியும் பன்முகமாட்சியும் 

35.00 
தமிழ்மொழியின் வரலாறு 

30.00 

50.00 
தமிழ் அச்சுத்தந்தை அண்ட்ரிக் அடிகளார் 

30.00 
நடிப்புக்கலையும் பேசும்படக்காட்சியும் 

40.00 
460 தமிழர் ஆடைகள் 

90.00 


கோவலன் கதை 


